கோபல்லபுரத்து 
மக்கள்‌ 


கி.ராஜநாராயணன்‌ 


J றது 


22. 


€கோபல்லபுரத்து 
மக்கள்‌ 


(சாகித்ய அக்காதெமி பரிசு பெற்ற நாவல்‌) 


கி. ராஜநாராயணன்‌ 


> 


அன்னம்‌ 
மனை எண்‌.1, நிர்மலா நகர்‌, 
தஞ்சாவூர்‌ - 613 007 
கைபேசி : 7598306030 


கோபல்லபுரத்து மக்கள்‌ / 6 சி. ராஜநாராயணன்‌ / முதற்‌ பதிப்பு : 
1990/ ஐந்தாம்‌ பதிப்பு : 2004 ,/ ஆறாம்‌ பதிப்பு : ஜனவரி 2007 / ஏழாம்‌ 
பதிப்பு : ஏப்ரல்‌ 2010 / எட்டாம்‌ பதிப்பு : ஜனவரி 2012 / வெளியீடு : 
அன்னம்‌, மனைஎண்‌. 1, நிர்மலா நகர்‌, தஞ்சாவூர்‌ - 613 007 / 
அச்சாக்கம்‌: மீரா பைன்‌ ஆர்ட்ஸ்‌, சிவகாசி / விலை : ₹ 150/- 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book ்‌ Gopallapurathu Makkal 
Subject த Novel 
Author த்‌ K. Rajanarayanan 
Language ம்‌ Tamil 
Edition ட்‌ First Edition 1990 
Fifth Edition 2004 
Sixth Edition Jan. 2007 
Seventh Edition April 2010 
Eighth Edition Jan. 2012 
Size of the Book - Demy 1x8 
Printing Point 10PL. 
Paper N.S.Maplitho 
Number of Pages : 272 
Printers £ Meera Fine Arts, Sivakasi 


Publishers | ANNAM 
Plot No.1, Nirmala Nagar 
Thanjavur - 613 007 


* 150/- 


அட்டை புகைப்படம்‌ : இளவேனில்‌ 
அட்டை வடிவமைப்பு : கே.வி. கருணாநிதி 


“கோபல்லபுரத்து மக்கள்‌'' கதையின்‌ ஒருவகைச்‌ 
சுருக்கம்‌''ஆனந்த விகட ''னில்‌ தொடராக வந்தது. இது, 
நான்‌ எழுதியபடி புத்தகமாகியிருக்கிறது. இதன்‌ முதல்ப்‌ 
பாகமான ''கோபல்ல கிராமம்‌'' புத்தமாகவே 1976ல்‌ 
வெளிவந்தது. ''வாசகர்‌ வட்ட'' வெளியீடாக. 


இவை அனைத்துக்குமாக ரொம்பப்‌ பேருக்கு நான்‌ - 
பல காரணங்களுக்காக - நன்றி சொல்ல வேண்டும்‌. 
முதலில்‌, திருமதி லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்திக்கும்‌ பழம்‌ 
எழுத்தாளர்‌ ''சிட்டி'' அவர்களுக்கும்‌. 

இப்போது ''ஆனந்த விகடன்‌'' ஆசிரியர்‌ எஸ்‌.பால 
சுப்ரமணியன்‌, இணை ஆசிரியர்‌ மதன்‌ இவர்களுக்கும்‌, 
மற்றும்‌ 

ஓவியர்‌ ஆதிமூலம்‌, தேவதச்சன்‌, மாரீஸ்‌, 

என்‌. மாரியப்பன்‌, பி.ஆர்‌. பரமேஸ்வரன்‌, மீரா, 
பால்வண்ணன்‌, தேவப்பிரகாஷ்‌, தமிழ்ச்செல்வன்‌, 
செளபா,ஆர்‌.நல்லகண்ணு, சுவடி, ரகமி இன்னும்‌ பலர்‌. 


இவர்கள்‌ அனைவருக்கும்‌ நன்றி நன்றி. 


கி.ராஜநாராயணன்‌ 


“கோபல்ல கிராமம்‌” நாவலின்‌ தொடர்ச்சியாக உருவான 
“கோபல்லபுரத்து மக்கள்‌' விகடனில்‌ முப்பத்து நான்கு 
வாரங்கள்‌ தொடர்கதையாக வெளிவந்தது. 
பல்லாயிரக்கணக்கான வாசகர்‌ களின்‌ வரவேற்பைப்‌ 
பெற்றது. 

1990ஆம்‌ ஆண்டில்‌ அன்னம்‌ நூலுருவில்‌ வெளியிட்ட 
இந்நாவல்‌ 1991ஆம்‌ ஆண்டுக்கான சாகித்திய அக்காதெமி 
பரிசு பெற்றது. 


சமகால இந்திய வரலாற்றினைப்‌ பின்ணணியாகக்‌ கொண்டு 
விடுதலை இயக்கத்தின்‌ பல்வேறு போக்குகளையும்‌ 
சம்பவங்களையும்‌ கதையாகச்‌ சித்திரிக்கும்‌ இப்படைப்பில்‌ 
இ.ரா. நாட்டுப்புற மரபினை உயிர்ப்புடன்‌ 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 

டில்லியில்‌ நடைபெற்ற சாகித்திய அக்காதெமி பரிசளிப்பு 
விழாவில்‌ கலந்து கொண்டு விருதுபெற்று கி.ரா. ஆற்றிய 
உரையும்‌ இறுதியில்‌ இணைக்கப்பட்டுள்ளது. 


கொடியில்‌ காயப்போட்டிருந்த சேலையை எடுப்பது போல 
மஞ்சள்‌ வெயிலை உருவி எடுத்துக்கொண்டு மேமலைக்குள்‌ 
இறங்கினாள்‌ சூரியதேவி. 


நிழல்கள்‌ இல்லாத மாலைப்‌ பொழுது. 
கால்நடைகள்‌ இப்போது மேய்ச்சலில்‌ வேகம்‌ காட்டின. 


பகலெல்லாம்‌ பெட்டைகளை விரட்டி' அலுத்த கிடாய்களும்‌ 
மேய்ச்சலில்‌ கவிய ஆரம்பித்தன. 


மேய்ந்த தழைகளின்‌ வாசம்‌ காற்றில்‌ மணத்தது. வயிறு நிறைந்த 
பசுக்கூட்டமும்‌ ஆடுகளும்‌ இப்போது ஓரிடத்தில்‌ படுத்து 
நிம்மதியாக அசை போட வேண்டும்‌. மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
கால்நடைகளை ஒருங்குகூட்டிப்‌ பத்தத்‌ தொடங்கினார்கள்‌. 


மாலை நேரத்துக்குண்டான ஒருநிறைவும்‌, ஓய்வு விருப்பமும்‌ 
சேர்ந்து இருப்பிடம்‌ திரும்பும்‌ ஒலிகளை ஏற்படுத்தின. கூடு திரும்பும்‌ 
பறவைகள்‌ குஞ்சின்‌ நினைவில்‌ கூவிக்‌ கொண்டே பறந்து சென்றன. 


கரை மரங்களில்‌ கூடிய பறவைகளின்‌ செச்சட்டம்‌ வெகு 
தொலைவுக்குக்‌ கேட்டது. கிராமத்தை நோக்கி வரும்‌ நாலா 
திசைப்பாதைகள்‌ வழியாகவும்‌ மேய்ந்து திரும்பும்‌ கால்நடைகளின்‌ 
வரத்தினால்‌ வானத்தில்‌ புழுதி மண்டியது. 


ஓலைக்குழல்‌ ஊதிக்‌ கொண்டே எருமைகள்‌ பேரில்‌ சவாரி 
செய்துகொண்டு வந்தார்கள்‌ ஒன்றிரண்டு சிறுவர்கள்‌. கரிச்சான்‌ 
பறவைகளும்‌ தங்கள்‌ பங்குக்கு எருமைகளின்‌ கொம்பில்‌, முதுகில்‌ 
என்று 'சவாரி' செய்து கொண்டு அவர்களோடு வந்தன. 


கோபல்லபுரத்துமக்கள்‌ & 7 


இருள்‌ மெல்ல படியத்‌ தொடங்கியதும்‌ பகல்‌ ஜீவராசிகளின்‌ 
'ஆட்டம்‌' குறைந்துகொண்டே வந்தது. 


டட 


களத்துக்காட்டில்‌ அரிக்கன்‌ லாம்புகள்‌ எரிய ஆரம்பித்தன. அது 
அரிக்கன்‌ லாம்புகள்‌ வந்த புதுசு. 

ஊருக்குள்‌ மண்ணெண்ணெய்‌ முதல்‌ முதலில்‌ வந்தபோது எங்கே 
கண்டாலும்‌ அதே பேச்சாக இருந்தது. களத்தில்‌ அன்றும்கூட அந்தப்‌ 
பேச்சுதான்‌ தொடங்கியது. 

""மண்ணுலயிருந்து எப்பிடிறா எண்ணெ எடுக்கான்‌?'" துயாரம்‌ 
ரகுராமநாயக்கரின்‌ வியப்பான கேள்வி இது. “எடுக்கானெ, எப்பிடி 
எடுக்கான்னுட்டு இதென்ன கேள்வி”! ''மண்ணைத்‌ தோண்டி, 
வாளியாலெ தண்ணி எடுக்குறாப்ல எடுக்கானாம்‌ 'சீமை'யிலெ. '" 

"சவம்‌ இதுக்கு சீமைத்‌ தண்ணின்னுதானே பேரே; சிங்கப்பூர்‌ 
நாய்க்கரே சொல்லுதாரெ:* 

“அவுரு கண்டாரு போமுலெ ஓஞ்‌ சோலியப்‌ பாத்து'' சிங்கப்பூர்‌ 
மாயக்கர்‌ பேச்சை எடுத்தாலே துயாரம்‌ நாயக்கருக்கு பூளல்ல 
மிளகாயை வச்ச மாதிரி பத்திக்கிட்டுதான்‌ வரும்‌! 

“ஏன்னமெல்லாம்‌ கொண்டாந்துட்டான்‌ இந்த வெள்ளைக்‌ 
காரன்‌!" 

வியந்து போனார்‌ துயாரம்‌. ''அரிக்கன்‌ லாம்புன்னு ஒண்ணைக்‌ 
கண்டுபிடிச்சி அதுலெ இந்த மைத்‌ தண்ணியெ ஊத்தி, காத்துக்கு 
அணையாம எரியும்படியா கண்டுபிடிச்சிருக்கானெ; ஹெ! 
மன்னந்தான்‌, '* 


“என்னயிருந்தாலும்‌ இது கண்ணுக்குக்‌ கெடுதிதானே. நம்ம 
விளக்கெண்ணெய்‌ தீபம்‌ மாதிரி கண்ணுக்குக்‌ குளிச்சியா 
இருக்குமா?" 

எந்தப்‌ புதுசு வந்தாலும்‌ முதலில்‌ அதை சந்தேகிக்கிறதும்‌ 
அதையே குறை பேசிப்‌ பரப்புகிறதும்‌, பிறகு தயக்கத்தோடு, - 
வழியில்லாமல்‌ - ஏற்றுக்‌ கொள்கிறதும்‌, ஏற்றுக்கொண்ட பிறகு புதிய 
வியாதிகள்‌ அதனால்தான்‌ பரவுவதாகச்‌ சொல்லுவதும்‌ வழக்கம்‌. 


அரிக்கன்‌ லாம்ப்‌ வருவதற்கு முன்பு களங்களில்‌ வேலை நடப்பது 
நிலாக்காலங்களில்‌ மட்டும்தான்‌. நல்‌....ல நிலாவும்‌ லேசான 


கி.ராஜநாராயணன்‌ &, 8 
குளிரும்‌ இருக்கணும்‌. குளிரோடு கொஞ்சம்‌ பனியும்‌ இருந்தால்‌ 
கம்மஞ்சக்கை நொறுங்கிப்‌ போகாமல்‌ இருக்கும்‌. 

''முன்னயெல்லாம்‌ களத்துமேட்டுக்கு மட்டுமென்ன கலியாண 
விசேசங்களுக்குக்கூட உலை மூடித்‌ தீபங்களும்‌ பந்தங்களுந்தானே. 
மண்ணெண்ணெய்‌ வந்த பெறவுதான்‌ அரிக்கம்‌ லைட்டுகளும்‌ 
காந்தலைட்டுகளும்ன்னு ஜெக ஜோதியா ஆயிட்டு.'' களத்தின்‌ 
நடுவே வந்து துயாரம்‌ நாயக்கர்‌ அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்‌ 
களைக்‌ கவனித்தார்‌. நேரம்‌ பிடிபடவில்லை. திட்டு மேகங்கள்‌ 
ஒன்றிரண்டு நட்சத்திரங்களைப்‌ பார்க்க முடியாமல்‌ மறைத்துக்‌ 
கொண்டிருந்தன. 

விளக்குப்‌ பொருத்தியதும்‌ வேலை முடிந்த கையோடு குளித்து, 
சாப்பிட்டு முடித்து ஒரு சோற்றுத்‌ தூக்கமும்‌ போட்டு முடித்ததும்‌ ஒரு 
முழிப்புத்‌ தட்டும்‌. எழுந்துபோய்‌ 'ஒண்ணுக்கு' இருந்துவிட்டு வந்து 
மாடுகளுக்குக்‌ கூளம்‌ போட்டுவிட்டுத்‌ திரும்பவும்‌ படுத்துக்‌ 
தூங்கிவிடுவார்கள்‌. 

ரண்டாவதாகத்‌ தூங்குவதுதான்‌ அசல்த்‌ தூக்கம்‌! அதன்‌ பிறகு 
முழிப்புத்‌ தட்டுறெதுக்கும்‌ கரைமரத்தில்‌ ஆக்காட்டிக்‌ குருவி சத்தம்‌ 
கொடுப்பதற்கும்‌ சரிய்யாக இருக்கும்‌. ஆனால்‌ களத்துக்காலங்களில்‌ 
இந்த ஒழுங்குமுறை ஏற்படாது. 

ஆக்காட்டிக்‌ குருவி குறிப்பிட்ட நேரம்‌ வரைதான்‌ தூங்கும்‌. 
அப்புறம்‌ யாராவது கழிவு உபாதை காரணமாக வெளிக்கு வந்தால்ப்‌ 
போதும்‌, சத்தங்கொடுக்க ஆரம்பித்துவிடும்‌. இதனாலேயே அதுக்கு 
அந்தப்‌ பெயர்‌ - ஆள்க்காட்டிக்‌ குருவி என்று வந்தது. அதனால்‌ 
இந்தக்‌ குருவியின்‌ சத்தத்தை வைத்துச்‌ சரியாக நேரம்‌ சொல்ல 
முடியாது. 1 

எந்த உடம்பும்‌ ஆரோக்கியமாக இருந்தால்‌ ப௫ிக்கிறதும்‌ 
தூங்குகிறதும்‌ முழிப்புத்‌ தட்டுகிறதும்‌, சொல்லி வச்சது போல ஒரு 
ஒழுங்காகச்‌ சுழலுகிற சக்கரம்‌ மாதிரி நேரம்‌ தவறாமல்‌ நடக்கும்‌. 
இப்பேர்ப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ உடம்பை வைத்தே நேரம்‌ சொல்லி 
விடுவார்கள்‌. 

தட்டை முடியைத்‌ தலைக்கு வைத்துக்கொண்டு துப்பட்டியை 
இழுத்து மூடிப்‌ படுத்துக்கிடந்த கிட்டப்பன்‌ எழுந்திருந்து காறித்‌ 
துப்பினால்‌ அது பிணையல்‌ ஏற்றுவதற்குச்‌ சரியான நேரம்‌ என்று 
அர்த்தம்‌! ஒரு சங்கடம்‌ அவனை எழுப்பி நேரம்‌ கேக்கமுடியாது. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 9 


எழுப்புகிற ஆளுக்குச்‌ செம்மையாக முதலில்‌ ஒரு அடி விழும்‌. 
அவண்‌ சுபாவம்‌ அது. 


பவவெளைகெட்ட வேளையில்‌ அவனை எழுப்பவேண்டும்‌ 
என்றால்‌, ஓடுவதற்குத்‌ தயாராய்‌ இருந்துகொண்டு கையினால்த்‌ 
தொட்டு எழுப்பாமல்‌ நீளமான கம்பால்‌ தட்டி எழுப்ப வேண்டும்‌. 
கலியாணமான புதுசில்‌ இந்த விவரம்‌ தெரியாமல்‌ அவன்‌ 
பெண்டாட்டி நிறைய்யத்‌ தரம்‌ அடி வாங்கியிருக்கிறாள்‌. அவனைச்‌ 
சந்தங்கொடுத்து எழுப்ப முடியாது; தொட்டுத்தான்‌ உசுப்பணும்‌. 


பிணையல்‌ கட்டுவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து சொள்ளமுத்து 
வும்‌ துயாரம்‌ நாயக்கரும்‌ 'பளக்கம்‌ விட்டுக்‌ கொண்டு' இருந்தார்கள்‌. 


தூக்கம்‌ வராம இருக்க இப்ப என்னவோ ஒரு இலை 
வந்திருக்காமே?'' என்று கேட்டான்‌ சொள்ளமுத்து. 


''ஆமடாப்ப; அதக்கேக்கிய. அது ஒரு கதெ!'' என்று சிரித்துக்‌ 
கொண்டே ஆரம்பித்தார்‌ துயாரம்‌. 


“கொத்தூரு போயிருந்தென்‌;... போயிருந்தனா, ராச்சாப்‌ 
பாட்டுக்கு மேலெ, எல்லாரும்‌ உக்காந்து பேசிக்கிட்டிருந்தோம்‌. 
மாமனாருதான்‌ சொன்னாரு, 'மாப்பிள்ளை வந்திருக்காரில்லெ. 
தேயிலைத்‌ தண்ணி போட்டுக்‌ கொடுங்க. '' 


“அவரு அப்படிச்‌ சொன்னதும்‌ எல்லாரும்‌ சிரிச்சாங்க! எனக்கு 
மொத விளங்கல பார்த்துக்கொ. பெறகு அவருதாஞ்‌ சொன்னாரு 
கதெய...! கேட்டுக்கொ நல்லா; ஏ சொள்ள முத்தோய்‌'' என்று 
தொடர்ந்தார்‌. 


“அவங்க வீட்ல வேலை செஞ்ச குடும்பன்‌ கொளும்புல 
தேயிலைத்‌ தோட்டக்‌ கங்காணியா இருக்கானாம்‌. 'நம்ம மொதலாளி 
யவுகளுக்கு நல்‌..ல நயம்‌ தேயிலையா அனுப்பணுன்னு சொல்லி, 
ஒரு பெரிய பொட்டணம்‌ அனுப்பிச்சானாம்‌. அனுப்பிச்சி, அதில 
எம்புட்டுத்‌ தண்ணிக்கு எம்புட்டுக்‌ கருப்பட்டி போடணும்‌, 
எம்புட்டுத்‌ தேயிலையப்‌ போட்டு கொதிக்கவிடணும்‌, எப்பிடிப்‌ 
பாலை ஊத்தி ஆத்திக்‌ குடிக்கணும்ங்கிற வெவரமெல்லாம்‌ 
எழுதியிந்ததாம்‌. 


“ஒருநா ரவப்‌ பொளுதில ராச்சாப்பாடு முடிஞ்சி படுக்கப்‌ 
போறதுக்கு முன்னாடி, அந்தப்படி கருப்பட்டி தேயிலையைப்‌ 


கி.ராஜநாராயணன்‌ ஓ 10 
போட்டுக்‌ கொதிக்கவிட்டு நல்ல பாலை ஊத்தி குடிச்சிப்‌ 
பாத்தாங்களாம்‌; குடிக்கிறதுக்கு அம்புட்டு ருசியா இருக்காம்‌. 
ஆளுக்கு ரண்டு போகணி மூணுபோகணிண்ணு குடிச்சிட்டு, கொஞ்ச 
நேரம்‌ பேசிட்டுப்‌ படுத்தாங்களாம்‌. தூக்கம்‌ வரலையாம்‌. இது என்ன 
கூத்து இண்ணைக்கி இப்படித்‌ தூக்கமே வரமாட்டிங்குதுண்ணு 
நெனைச்சி பெறண்டு பெறண்டு படுத்தாங்களாம்‌. தூக்கமே 
வல்லையாம்‌. சரீண்ணு எந்திரிச்சி உக்காந்து வெத்தலை போட்டு 
கிட்டு கொஞ்ச நேரம்‌ பேசிக்கிட்டிருந்துட்டு, மாட்டுக்குக்‌ கூளம்‌ 
போட்டுட்டுப்‌ படுத்தாங்களாம்‌. ம்ஹும்‌; பெறகும்‌ தூக்கம்‌ 
வல்லையாம்‌! சரி மாட்டுக்குப்‌ பருத்திவிதைய ஆட்டித்‌ தண்ணிக்கு 
விடுவோம்ன்னுட்டு நனையப்போட்ட பருத்தி விதையெ ஆட்ட 
ஆரம்பிச்சாங்களாம்‌! ''பருத்தி விதைய ஆட்டி, மாடுகளுக்கெல்லாம்‌ 
வச்சி, குப்பை கூளமெல்லாம்‌ உக்காந்து கூட்டி எடுத்து, பெறகும்‌ 
கொஞ்சம்‌ நேரம்‌ உக்காந்து ஊர்க்‌ கதைகளையெல்லாம்‌ பே..., 
பெறகும்‌ கோழி கூப்பிடலை..!'" 


அவரோடு சொள்ளமுத்தும்‌ சேர்ந்து சிரித்துவிட்டு. ''ஆங்‌; 
பெறகு? நல்ல வேடிக்கைதாம்‌!'' என்றான்‌. 

"அண்ணைக்கு வீட்டோட யாருமே பொட்டண்ணு கண்ணெ 
மூடவே இல்லையாம்‌! என்ன செய்யிறதுண்ணும்‌ தெரியலையாம்‌!. 


“சரி சும்மாவாச்சும்‌ படுக்கையில சாஞ்சி கெடப்போம்ன்னு 
'எஞ்சிவனே'ன்னு கிடந்தாங்களாம்‌. எப்பத்‌ தூங்குனோம்ன்னு 
யாருக்கும்‌ தெரியாதாம்‌; நல்‌..ல விடிஞ்சிட்டதாம்‌! பக்கத்து 
வீட்டுக்காரங்க வந்து டம டம ண்ணு கதவைத்‌ தட்டுராங்களாம்‌. 
முளிச்சுப்‌ பாத்தா... நல்ல விடிஞ்சி வெயிலடிக்காம்‌! என்னடா இது 
வெக்கக்கேடாப்‌ போச்சேன்னு எந்திரிச்சா, கண்ணத்‌ தொறக்க 
முடியலையாம்‌; அசதி. 

“செ; இந்தத்‌ தேயிலைத்‌ தண்ணி செஞ்ச கூத்தில்லா இப்பிடி 
ஆயிட்டது, இதும்முகத்திலயே முளிக்கப்‌ படாதுன்னுட்டு 
அண்ணைக்குப்‌ பெட்டியில வச்சி மூடுனதுதான்னுட்டுச்‌ சொல்லி, 
கொஞ்சம்‌ நீங்களும்‌ சாப்பிட்டுப்‌ பாக்க்களா மாப்ளென்னு கேட்டுச்‌ 
சிரிச்சாரு சம்மந்தகாரரு!'' 

“ஆங்‌! தூக்கம்‌ வராம இருக்க அப்பிடி ஒண்ணைக்‌ கண்டு 
பிடிச்சருக்கானோ?... அது கெடச்சா நம்ம கிடைக்‌ காவக்காரங்‌ 
களுக்கு ஒதவியா இருக்கும்‌'' என்று அபிப்பிராயம்‌ சொன்னான்‌ 
சொள்ளமுத்து. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ & 11 

இவர்கள்‌ இப்படி 'பளக்கம்‌' விட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ போது 
துப்பட்டியை உதறித்‌ தள்ளிவிட்டு கட்டப்பன்‌ எழுந்திருந்து காறித்‌ 
துப்பினான்‌. 

ஒண்ணுக்குப்‌ போய்‌ விட்டுவந்து வானத்தை அண்ணாந்து 
பார்த்துவிட்டு ''பெணையல்‌ ஏத்துவமா?"' என்று கேட்டான்‌. 
ஊருக்குள்‌ தலைக்கோழி கூப்பிடும்‌ சத்தம்‌ கேட்டது. 


- 


பிணையல்க்‌ கண்ணிகளில்‌ மாடுகளைப்‌ பிணைத்தார்கள்‌. 
வட்டம்‌ போட்டிருந்த கம்மங்கதிர்களின்‌ மேல்‌ பிணையல்களை 
“பொலி பொலி பொலி"' என்று விரைவாகச்‌ சொல்லிக்‌ கொண்டே 
அதில்‌ ஏற்றினர்‌. மாடுகள்‌ ஆவலோடு வேகமாய்‌ வந்து கம்மங்கதிர்‌ 
களை வாய்நிறைய அள்ளித்‌ தின்றுகொண்டே வட்டம்‌ சுற்றிவந்தன. 

“டேய்‌ சொள்ளா, எடவனை இழுத்துப்பிடிச்சி வலவனைத்‌ 
தட்டிவிடுடா"' என்று கத்தினார்‌ துயாரம்‌. 


“சாமீ, இந்தச்‌ செம்பரை பொலிவாரும்ன்னு சொல்லி அனுப்பி 
யிருக்காக'' என்றான்‌. 


“ஆசைக்குக்‌ கொஞ்சம்‌ தஇங்கட்டுண்டா; பிறகு வாக்‌ கூடு 
கட்டிரலாம்‌. காடுகள்ளெ எதேச்சையாத்‌ திரிஞ்சத நாம 
கொண்டுவந்து இப்பிடி ராப்பகலா அடிச்சி அதுகளை வேலை 
வாங்குரோம்‌. அதுக தலையில அப்படி பகவான்‌ எளுதிட்டான்‌. '* 


அதிகாலையில்‌ பிணையல்‌ விலக்குவதற்கு முன்னால்‌ களத்துக்‌ 
காட்டுக்குக்‌ கவிராயர்‌ வந்துவிடுவார்‌. கடவுளைப்‌ பற்றியும்‌ 
மாடுகளைப்‌ பற்றியும்‌ சம்சாரிகளைப்பற்றியும்‌ அவர்‌ புகழ்ந்து 
பாடுவார்‌. அவர்‌ பாடுவதைக்‌ கேட்டுக்கொண்டே களத்து 
வேலைகள்‌ நடைபெறும்‌. 

கடவுள்‌ ஆதியில்‌ ஜீவராசிகளைப்‌ படைத்து அவைகளைப்‌ 
பார்த்து ''நீ இந்த வேலைக்குப்‌ போ, நீ செய்ய வேண்டிய வேலை 
இன்னதின்னது என்று சொல்லி இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார்‌. 


கி.ராஜநாராயணன்‌ 6, 12 
அப்போது மாட்டைப்‌ பார்த்து, பூமியை உழுவதற்கு நீ கலப்பையை 
இழுக்கணும்‌, பாரங்களை இழுத்து நீ மனுசனுக்கு உதவணும்‌, 
தாய்ப்பால்‌ இல்லாத குழந்தைகளுக்கு - அவைகள்‌ செத்துப்‌ 
போகாமல்‌ காப்பாற்ற - உன்‌ பெண்வர்க்கங்கள்‌ உங்கள்‌ பாலைத்‌ 
தந்து அவர்களைக்‌ காப்பாற்றணும்‌. '” இப்படியெல்லாம்‌ சொன்னார்‌ 
கடவுள்‌. 

சரி என்று தலையை ஆட்டுவதற்குப்‌ பதில்‌ மாடு மெளனமாக 
நின்றது. 

நீ மனதில்‌ நினைத்துக்கொண்டிருப்பதைச்‌ சொல்‌. பக்கத்தில்‌ 
இந்தா இருக்கும்‌ மனுசனும்‌ கேட்டுக்கொள்ளட்டும்‌ என்றார்‌. 

மாடு சொன்னது. 

“என்னைத்‌ தொழுவிலேயே கட்டிப்போட்டு வைக்காமல்‌ 
இனமும்‌ கொஞ்சம்‌ லாந்த விடணும்‌. 

என்னையும்‌ என்‌ வம்சாவளிகளையும்‌ அடித்துத்‌ துன்புறுத்தக்‌ 
கூடாது. 


பச்சைக்‌ காலங்களில்‌ தினமும்‌ எங்களுக்கு ஒரு நேரமாவது பச்சை 
கொண்டுவந்து போடணும்‌. 

கம்மங்கதிர்‌ பிணையல்‌ கட்டும்போது எங்களுக்கு வாக்கூடு 
பூட்டக்கூடாது. 

வருசத்துக்கு ஒரு தபா எங்கள்‌ தொழுவில்‌ பொங்கலிட்டு 
எங்களுக்கு மரியாதை செய்யணும்‌. அன்றைக்கு எங்களைக்‌ 
குளுப்பாட்டி கொம்புகளில்‌ மஞ்சள்‌ தடவி குங்குமம்‌ இட்டு, 
இன்பதற்குக்‌ கரும்பு, பொங்கல்‌ எல்லாம்‌ கொடுக்கணும்‌." 

கடவுளை சாட்சியாக வைத்து. இதுக்கெல்லாம்‌ ஒத்துக்‌ 
கொண்டான்‌ மனுசன்‌. 

அப்போது அப்படி ஒத்துக்கொண்ட மனுசனைப்‌ பார்த்து மாடு 
சொன்னது; ''இப்படியெல்லாம்‌ நீ செய்தால்‌, நா செத்ததுக்குப்‌ 
பிறகும்‌ உன்‌ காலுக்குச்‌ செருப்பாக உழைப்பேன்‌.” 

உன்‌ களத்தில்‌ மலை உயரம்‌ கதிர்கள்‌ அம்பாரமாய்‌ குவிந்து 
கடக்கும்‌. அப்போது கவிராயன்‌ வந்து உன்னையும்‌ என்னையும்‌ 
தேனிலும்‌ இனிய தமிழில்‌ புகழ்ந்து பாடுவான்‌. அவனுடைய 
இரண்டு கைகளாலும்‌ பொலியை எவ்வளவு அள்ளிக்கொண்டு 


கொபல்லபுரத்து மக்கள்‌ a 13 


பொகமுடியுமோ அவ்வளவுக்கு நீ அவனை அனுமதிக்கணும்‌. பூமி 
உனக்குப்‌ பொன்னாய்‌ விளையும்‌. 

களத்துக்காட்டில்‌ வந்து இப்படிப்‌ பாடும்‌ கவிராயனுக்கு கம்பர்‌ 
என்று ஒரு பெயர்‌ உண்டு. அவன்‌ பாடி முடித்ததும்‌ சுற்றிவந்து 
கொண்டிருக்கும்‌ பிணையலை நிறுத்துவார்கள்‌. கவிராயன்‌ இரண்டு 
கைகளையும்‌ பிணையல்‌ வட்டத்துக்குள்‌ நுழைத்து, கொள்ளும்‌ 
அளவுக்குப்‌ பொலியும்‌ சக்கையுமாக மூன்று தடவைகள்‌ எடுத்துத்‌ 
தரையில்‌ விரித்திருக்கும்‌ அவனுடைய அங்கவஸ்திரத்தில்‌ போட்டுக்‌ 
கொண்டு போவான்‌. 

காட்டிலிருந்து மகசூல்‌ வந்தவுடன்‌ சம்சாரி வழங்கும்‌ 
முதல்த்தானம்‌ இது. மற்றவருக்கெல்லாம்‌ அவன்‌ தன்‌ கையினால்‌ 
அள்ளிக்கொடுப்பான்‌; கம்பருக்கு மட்டும்‌ அள்ளிக்கொள்ளும்படி 
விட்டுவிடுகிறான்‌. 
+ 


மற்ற மாடுகளைப்‌ போல்‌ செம்பரைக்கு கதிர்‌ இன்பதில்‌ விருப்பம்‌ 
இடையாது. பிணையல்‌ சுற்றிவரும்‌ போதே வட்டத்துக்குள்‌ வாயை 
நுழைத்துச்‌ சக்கையை விலக்கிப்‌ பொலி வாரித்‌ இன்பதில்‌ தான்‌ 
பெருவிருப்பம்‌ அதுக்கு. இதனால்‌ அது பிணையலுக்குப்‌ போய்‌ 
வந்த மறுநாள்‌ துர்நாற்றத்தோடு கழிய ஆரம்பிக்கும்‌. 

கதிர்‌ அடிக்கும்‌ காலங்களில்‌ மாடுகளை வீட்டில்‌ கட்டிப்‌ 
போட்டுவைப்பது பாவம்‌. மற்ற மாடுகளெல்லாம்‌ பிணையலின்‌ 
போது வயிறுமுட்ட கம்மங்கதிர்களைத்‌ இன்று தளதளவென்று 
இகழும்போது இந்தச்‌ செம்பரையின்‌ தலையில்‌ இப்படி எழுதி 
யிருக்கான்‌ பார்‌ என்று நினைத்தார்‌ துயாரம்‌ நாயக்கர்‌. 

“லேய்‌ சொள்ளா, வாக்கூட்டைக்‌ கொண்டாகொண்டா, இந்தச்‌ 
செம்பரை என்னடா இப்படிப்‌ பொலிவாருது"” ''மாட்டுக்கு ரண்டு 
மரக்கால்‌ கம்பம்புல்ன்னு ஒரு கணக்கு, கதிராய்த்‌ தண்ணா; இப்படிப்‌ 
பொலியா வாருனா...!!'" 

வட்டங்களின்மேல்‌ பிணையல்கள்‌ ஆங்காங்கே சுற்றி வந்த 
வண்ணமாய்‌ இருந்ததால்‌ களத்துக்காட்டில்‌ மாட்டின்‌ சலங்கைச்‌ 
சத்தமும்‌ கழுத்துமணி ஓசையும்‌ விடாமல்‌ கேட்டுக்‌ கொண்டே 
இருந்தன. 


கி.ராஜநாராயணன்‌ ௩ 14 


சாளைக்குள்ளே படுத்துத்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்த மகன்‌ 
வெங்கடபதியை எழுப்பிவிட்டார்‌ துயாரம்‌. கோழி கூப்பிட்ட 
உடனேயே அவன்‌ எழுந்திருந்து பள்ளிக்கூடம்‌ போக 
வேண்டியவன்‌. எந்த மாணாக்கன்‌ அதிகாலையில்‌ எழுந்து பள்ளிக்கு 
வருகிறானோ அவனுக்கு ''ஏரான்‌'' என்று பெயர்‌. 

ஏட்டுச்‌ சுவடிகளை எடுத்துக்‌ கொண்டு ''இண்ணைப்‌ பள்ளி''க்கு 
வெங்கடபதி வேகமாய்‌ நடந்தான்‌. அன்றைக்கும்‌ அவனே ஏரான்‌. 


ஞி 


* 


ஊருக்கு ஏட்டுப்‌ பள்ளிக்கூடம்‌ வந்தபிறகு இதுவரை மூன்று 
பட்டம்‌ பிள்ளைகள்‌ படித்து வெளிவந்து விட்டார்கள்‌. இது 
நாலாவதுபட்டம்‌. கோட்டையார்‌ வீட்டு கோவிந்தப்ப நாயக்கர்தான்‌ 
கயத்தாரிலிருந்து இந்த வாத்தியார்‌ சாமிக்கண்ணாசாரியைக்‌ கொண்டு 
வந்து தன்‌ வீட்டுப்பிள்ளைகளுக்காகவும்‌ ஊர்ப்பிள்ளைகளுக்‌ 
காகவும்‌ இந்தப்‌ பள்ளியை ஸ்தாபிதம்‌ செய்து வைத்தார்‌. 

சாமிக்கண்ணாசாரி பக்திமானாகவும்‌ தமிழ்ப்‌ புலமைமிக்க 
வராகவும்‌ இருந்தார்‌. வந்த புதிசில்‌ அவரது தோற்றமே 
கிராமத்துக்குப்‌ புதுசாக இருந்தது. கையில்‌ எப்போதும்‌ ஒரு 
அரைக்கம்பு; கூந்தப்பனையிலிருந்து செய்யப்பட்டது. விரல்களில்‌ 
நீண்டு வளர்ந்த நகங்கள்‌. வலதுகைப்‌ பெருவிரலில்‌ மட்டும்‌ செம்பு 
மோதிரம்‌. நரையோடிய சிறிய தாடி. கண்களில்‌ ஒன்று கொஞ்சம்‌ 
சிறுத்தும்‌ மற்றது கொஞ்சம்‌ பெருத்தும்‌ இருக்கும்‌. மஞ்சள்‌ நிற 
அங்கவஸ்திரம்‌. கழுத்தில்‌ துளசி மணிமாலை. உடல்‌ உழைப்பு 
இல்லாதவரானாலும்‌ நல்ல பலசாலி. 

வந்த புதிதில்‌ அவரை மலைக்க வைத்தது அந்தக்‌ இராமத்து மக்கள்‌ 
அவரோடு பேசிய ''தமிள்‌'”! 

அதோடு, அவர்கள்‌ தங்களுக்குள்‌ பேசிக்கொள்ளும்‌ தெலுங்கு 
மொழி அவரைப்‌ படுத்தியது. அவரை வைத்துக்கொண்டே 
அவர்களுக்குள்‌ பேசிச்‌ சிரிப்பார்கள்‌! 

தினமும்‌, விளக்கு வைத்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ 
ராச்சாப்பாட்டை முடித்துக்‌ கொண்டு சாமிக்கண்ணாசாரியின்‌ 


கொயவ்லபுரத்து மக்கள்‌ ஐ 15 


எடமப்பள்ளிக்கூடததுக்கு முன்னால்‌ வந்து கூடிவிடுவார்கள்‌. 
இ௱வட்டங்களுக்கு அவர்‌ சிலம்பப்‌ பயிற்சி கொடுப்பார்‌. 


மூள நிலாக்காலங்களில்‌ இது நீண்டு உற்சாகமாய்‌ நடைபெறும்‌. 


சாமிக்கண்ணாசாரி தன்னுடைய நெற்றி உசரத்துக்கு ஒரு கம்பு 
வவத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. எண்ணெய்‌ மினுங்கும்‌ எள்ளுப்‌ 
பிண்ணாக்கின்‌ கறுமை நிறத்திலுள்ள அந்த ஜாதி மலங்கம்பு 
வந்து கொடுக்குமே தவிர ஒடியாது; அப்படி ஒரு ஜாதி. 

அந்தக்‌ கம்பின்‌ கண்டநடுவிற்கு மேல்‌ மூன்று இடங்களில்‌ பொட்‌ 
வெள்ளிப்‌ பாம்புக்குட்டிகள்‌ சுற்றிக்‌ கொண்டிருப்பது போல 
பிவலைப்பாடமைந்த அழகிய பூண்கள்‌ பிடிக்கப்பட்டிருக்கும்‌. தனது 
உயிருக்கும்‌ மேலாக அவர்‌ அந்தக்‌ கம்பை நேசித்தார்‌. ஒவ்வொரு 
ஆயுகபூஜையின்‌ போதும்‌ பயபக்தியோடு அதை பூஜையில்‌ வைத்து 
வணங்குவார்‌. யாரும்‌ அதைத்‌ தொடச்‌ சம்மதிக்கமாட்டார்‌. 
"பிவலானாலும்‌ சரி வாளானாலும்‌ சரி இதுக்குப்‌ பிந்திதான்‌'' என்று 
சொல்லுவார்‌. ''சிலாவரிசை தெரிந்தவனிடம்‌ எது வந்தாலும்‌ 
எதிர்த்து நிற்க முடியாது”' என்பார்‌. 

பிள்ளைகளுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்க என்று சில கம்புகள்‌ 
வைத்துக்கொண்டிருக்கிறார்‌. அவரிடம்‌ அப்படி இருக்கும்‌ 
ஓவ்வொரு ஜாதிக்கம்புக்கும்‌ ஒரு கதை சொல்லுவார்‌! 

தினமும்‌ பயிற்சி தொடங்குவதற்கு முன்னால்‌ அவர்‌ தனியாகத்‌ 
தானே பயிற்சி எடுத்துக்‌ கொள்வார்‌. 

கையில்‌ அதிவேகமாக சுழலும்போது கம்பு கண்ணுக்குத்‌ 
தெரியாது. அப்போது அவர்‌ ஒரு சமிக்ஞை ஒலி கொடுப்பார்‌; 
உடனே பிள்ளைகள்‌ சிறிய கற்களை பல இடங்களில்‌ அவர்‌ மீது 
எறிவார்கள்‌. ஒரு கல்கூட அவர்‌ பேரில்‌ விழாது! இப்படி அவர்‌ 
தனியாக ஆடி அலுத்த பிறகுதான்‌ சிலம்புவரிசைப்‌ பாடம்‌ 
தொடங்கும்‌. 

சாதாரணத்‌ தோற்றமளிக்கும்‌ ஒரு மனிதன்‌, செயலில்‌ லயித்து 
ஈடுபடும்போது, அவன்தானா இவன்‌ என்று அதிசயிக்கும்படி 
இருக்கும்‌ பார்க்க. அவன்‌ தோற்றமே அப்போது வேறமாதிரியாய்‌ 
இருக்கும்‌. 

மனிதனுக்குள்‌ விஷயங்கள்‌ எவ்வளவோ மறைந்துகிடக்கின்றன. 
அவை வெளிப்படும்போது பார்க்கக்‌ கிடைப்பது ஒரு பாக்கியம்‌. 


கி.ராஜநாராயணன்‌ & 16 


திட்டப்பன்‌ முதல்முதலில்‌ சிலாவரிசை பழக முன்வந்தபோது 
சாமிக்கண்ணாசாரிக்கு 'இவன்‌ என்னத்த... ' என்று தான்‌ நினைத்தார்‌. 
பிறகுதான்‌ தெரிந்தது, “அடடா இவன்தான்‌ நாம்‌ தேடிக்கொண்டி 
ருந்த மாணாக்கன்‌' என்று. 


வாயினால்‌ தாளச்‌ சொற்கட்டைச்‌ சொல்லாமல்‌ மனசுக்குள்ளேயே 
குதித்துத்‌ துள்ளும்‌ லயஞானம்‌ கொண்ட ஒருவித நாட்டிய பாணியில்‌ 
அழகுற அடியெடுத்துவைத்துத்‌ திரும்பி, கம்பைச்‌ சுழற்றுகிற 
கம்பீரமான பாங்கை எத்தனை தரம்‌ பார்த்தாலும்‌ திகட்டுவதில்லை. 
கட்டன்‌ கம்பு பிடித்துக்‌ கொண்டு வருகிறான்‌ என்றால்‌ வாத்தி 
யாருக்கு சந்தோஷக்‌ கொந்தளிப்புப்‌ பீறீட்டுக்கொண்டு வரும்‌. 
கொடுக்கும்‌ 'அடி'களை அவன்‌ மகிழ்ச்சியோடு வாங்கிக்‌ 
கொண்டே புலிபோல்ப்‌ பின்வாங்கி குபீரென்று சிம்மம்போல்ப்‌ 
பாய்ந்து எதிராளிக்கு மொத்தமாகத்‌ திருப்பித்‌ தரும்‌ அழகைச்‌ 
சொற்களால்‌ விவரிக்க இயலாது. பார்க்கிறவர்களைவிடக்‌ 
கற்றுத்தரும்‌ குருவின்‌ ஆனந்தமே அலாதி. 
சிலம்பு ஆட்டம்‌ விளையாட கிட்டப்பனும்‌ இளவட்டங்களும்‌, 
அந்திப்‌ பள்ளி எப்போது முடியும்‌ என்று காத்துக்‌ கொண்டிருப்‌ 
பார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ ஒருசேர்ந்த குரல்கேட்கும்‌. அப்போது அவர்கள்‌ 
ஏடுகளைக்‌ கையில்‌ ஏந்தி நின்று இப்படிப்‌ பாடி வணங்கிக்‌ குருவிடம்‌ 
விடை பெறுவார்கள்‌: 
'“அந்திக்குப்‌ போறோம்‌ நாங்கள்‌ 
அகந்தனில்‌ விளையாடாமல்‌ 
சுந்தரி விளக்கு முன்னே 
சுவடிகள்‌ அவிழ்த்துப்‌ பார்த்து 
கந்தனார்‌ சேவல்‌ கூவ 
காலமெ எழுந்து வாரோம்‌ 
சிந்தை கூர்ந்‌ (து) தனுப்புங்‌ கய்யா 
திருவடி சரணம்‌ தானே...” 


கிட்டப்பன்‌ ஏட்டுப்பள்ளிக்கூடத்துக்கு மணல்‌ அடித்துக்‌ 
கொடுத்தான்‌. வண்டிமாடு வைத்திருக்கும்‌ சம்சாரிகள்‌ இப்படிப்‌ 


கொயல்லபுரத்து மக்கள்‌ ஐ 17 

எிபாதுவுக்கு சிரமதானம்‌ வழங்குவது பூர்வீக வழக்கம்‌. கொண்டு 
வரும்‌ மணல்‌ பூமணலாக - நுண்ணமாக இருக்க வேண்டும்‌. அப்படி 
இருந்தால்‌ தான்‌ அதில்‌ விரலால்‌ கோடு ஒழித்து எழுதிப்‌ படிக்கத்‌ 
தொதாக இருக்கும்‌. 


வெகுதூரம்‌ அலைந்து இதுக்காகக்‌ கிட்டப்பன்‌ சிரமப்பட்டு 
மணல்‌ கொண்டுவருவான்‌. 


பழைய. குப்பை மணலை அள்ளி அப்புறப்படுத்திவிட்டு 
புதுமணலைக்‌ கொண்டுவந்து தட்டுவான்‌. புதுமணல்‌ அடிக்கிற 
இனம்‌ பிள்ளைகளுக்குக்‌ கொண்டாட்டம்‌; அன்று அவர்களுக்கு 
'உச்சுவா'தான்‌; அதாவது ரஜா. ரஜா நாளானாலும்‌ பிள்ளைகள்‌ இந்த 
மணலடிப்புக்குப்‌ பெரிதும்‌ உற்சாகமாக உதவுவார்கள்‌. 


மனனம்‌ செய்ய வேண்டியதும்‌ அப்படிச்‌ செய்த பாடங்களை 
ஒப்புவிக்க வேண்டியதும்‌ அதிகாலையில்‌ நடைபெறும்‌. 


அப்புறம்‌ ஒரு விடுப்பு (இடைவேளை) உண்டு. பிறகு வந்து 
எழுத்துவேலை, எழுத்துப்‌ பயிற்சி இவை நடைபெறும்‌. எழுத்துப்‌ 
பயிற்சி முதலில்‌ மணலில்த்தான்‌, பிறகுதான்‌ எழுத்தாணி பிடித்து 
ஓலை ஏட்டில்‌ எழுதப்‌ பழகுகிறது. 


மதியச்‌ சாப்பாட்டுக்குப்‌ போகிறதுக்கு முன்னால்‌ எல்லாரும்‌ 
எழுந்து நின்று இப்படிப்‌ பாடி விடைபெறுவார்கள்‌: 


“சட்டப்படியே தானெழுதி 
சரியாய்லெக்கம்‌ தொகை ஏத்தி 
இட்ட கணக்கும்‌ வாசகமும்‌ 
எழுதினபடியே தீர்ந்து கொண்டோம்‌ 


பட்டப்பகலில்‌ அடிதிரும்ப 
பசிபொறுக்கக்‌ கூடுதில்லை 

திட்டமுடனே அனுப்புங்கய்யா 
திருவடீ சரணம்‌ தானே...'' 


மா நோம்பு சமயத்தில்‌ ஒருவாரத்துக்குப்‌ படிப்பு கிடையாது. 
பள்ளிக்கூடத்தை ஒட்டடை அடிக்கிறது, வெள்ளையடிக்கிறது 
எல்லாம்‌ அந்தச்‌ சமயத்தில்தான்‌. காய்ந்த பனைமட்டைகளைக்‌ 
கொண்டுவந்து தச்சாசாரியிடம்‌ தந்து வாள்‌ மாதிரி செதுக்கி அதுக்கு 
வர்ணம்‌ பூசுவார்கள்‌. வாத்தியாருக்கு சமையல்‌ செய்து வைக்கும்‌ 
கொண்டம்மா மஞ்சளைத்‌ தண்ணீர்விட்டு கட்டியாக அரைத்து 


கி.ராஜநாராயணன்‌ 6 18 
இளநி பருமனில்‌ கொண்டு வந்து தருவாள்‌. வெள்ளிக்‌ குடத்தின்‌ 
வாயைத்‌ தேங்காயால்‌ அடைத்து அதன்‌ மேல்‌ இந்த அரைத்த 
மஞ்சளை வைத்து சரஸ்வதிதேவியின்‌ முகத்தைப்‌ படைப்பார்‌ 
சாமிக்கண்ணாசாரி. பார்த்துக்கொண்டிருக்கும்‌ போதே இரீடம்‌ 
அணிந்த சரஸ்வதிதேவியின்‌ தலை உண்டாகும்‌. விரல்களின்‌ 
தொடுதலினால்‌ மூக்கும்‌ காதுகளும்‌ வரும்‌. கருக்குப்‌ பொடியில்‌ 
விரலைத்‌ தொட்டுக்‌ கண்களுக்கு மேலே இடதும்‌ வலதும்‌ ஒரு வீச்சு; 
புருவங்கள்‌ வந்தாச்சி. கையை நீட்டினால்‌ கொண்டம்மா, 
வெள்ளைப்‌ பூண்டின்‌ கனமான பல்‌ இரண்டில்‌ திரட்சியான 
கருமிளகைப்‌ பதஇித்துக்கொடுப்பாள்‌. குங்குமத்தால்‌ வாய்‌ 
சிவந்தவுடன்‌ கடைசியாகக்‌ கண்திறப்பாள்‌ தேவி. இப்போது 
சமத்துக்‌ குடமாக பட்டுப்‌ பாவாடையும்‌ அணிந்து கொள்வாள்‌! 


கரைமரத்தடியில்‌ இருக்கும்‌ பிள்ளையாருக்கு முன்னால்‌ 
இப்போது ஒரு வன்னிமரம்‌ 'முளைத்து' இருக்கறது. வெங்கட 
பதியும்‌ அவன்‌ சேக்காளியான நாராயணசாமியும்‌ கொண்டு வந்து 
நட்டிய மரம்‌ அது. 


ஜோடிக்கப்பட்ட சிங்காதனத்தில்‌ சரஸ்வதிதேவி ஊர்வலமாக 
வருகிறாள்‌. அவளுக்கு முன்னால்‌ வாத்தியாரும்‌ பள்ளிப்‌ 
பிள்ளைகளும்‌ குதித்துக்‌ குதித்துக்‌ கோலாட்டம்‌ அடித்துக்கொண்டும்‌ 
வாள்களும்‌ பட்டாக்கத்தியும்‌ வில்லும்‌ ஏந்திக்‌ கொண்டும்‌ அந்த 
ஊர்வலத்தில்‌ வருகிறார்கள்‌. பெண்டுகள்‌ சிரிப்புப்‌ பொங்கும்‌ 
வாய்களை முந்தானையை எடுத்து மூடிக்கொண்டு வாசல்களில்‌ 
வந்து நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள்‌. 


“'வங்காரப்‌ பூஷணம்‌ பூட்டி 

திலகம்‌ தீட்டி 

மாரனைக்‌ கண்ணாலே மருட்டி 
சிங்கார மோகனப்‌ பெண்ணாள்‌ 
வசந்தவல்லி 

தெய்வரம்பை போலவே வந்தாள்‌..." 


வண்டியின்‌ பழைய ஆரக்கால்களிலிருந்து செய்யப்பட்ட 
பெரியபெரிய கோலாட்டக்‌ குச்சிகளால்‌ அடித்துப்‌ பாடிக்கொண்டே 
ஊர்வலம்‌ நின்று நின்று நகர்ந்தது. 


- 


மாநேோம்பு ஊர்வலம்‌ வன்னிமரம்‌ நட்டிய இடத்துக்கு வந்ததும்‌ 
நின்றது. சரஸ்வதிதேவியின்‌ சார்பில்‌ வாத்தியார்‌ வன்னிமரத்தின்‌ மீது 
வில்லை வளைத்து மூன்று தரம்‌ அம்பு எய்கிறார்‌. அதைத்‌ தொடர்ந்து 
அவருடைய மாணாக்கர்கள்‌ பனைமரத்து மட்டைகளில்‌ செதுக்கிய 
'வாள்‌'களாலும்‌ 'பட்டாக்கத்தி'களாலும்‌ வன்னிமரத்தை வெட்டு 
கிறார்கள்‌. அதைத்‌ தொடர்ந்து வன்னிமரம்‌ பிடுங்கப்படுகிறது. 


வன்னிமரத்தைப்‌ பிடுங்குவது மட்டும்‌ ஊர்‌ இளவட்டங்களுக்கு 
விட்டுவிடுவார்கள்‌. ஊர்க்காரர்களின்‌ பங்கும்‌ அதில்‌ இருக்க 
வேண்டுமல்லவா. 

கும்பலாகச்‌ சேர்ந்து மரத்தைப்‌ பிடுங்காமல்‌ ஒவ்வொருத்தராக 
இதில்‌ தங்கள்‌ பலத்தைக்‌ காட்டுவார்கள்‌. 

முதல்‌ நாளே பச்சை வன்னிமரத்தை - கைப்பிடிக்குள்‌ அடங்குகிற 
கனமுள்ள இளம்‌ வன்னிமரத்தைக்‌ - கொண்டு வந்து ஆழமாகத்‌ 
தோண்டி, மூடும்போது கற்களைப்‌ போட்டு கிட்டித்துத்‌ தரையை 
நிரத்துவார்கள்‌. பார்ப்பவர்களுக்கு இப்பதான்‌ ஒரு வன்னிமரம்‌ 
தரையிலிருந்து முளைத்துவந்தது போலிருக்கும்‌. இப்படி நட்டிய 
அந்த மரத்தை ஒரே தடவையில்‌ பிடுங்கி எறிவது என்பது அவ்வளவு 
சுலபமில்லை. 


ஒவ்வொரு இளவட்டமாக வந்து தங்கள்‌ தங்கள்‌ பங்குக்கு 
மரத்தை ஆட்டி ஆட்டிப்‌ பிடுங்க முயற்சித்துவிட்டுப்‌ போவார்கள்‌. 
கடேசியாகக்‌ கிட்டப்பன்‌ வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு 
வருவான்‌. மூச்சைக்கொடுத்து 'தம்‌' பிடித்து அவன்‌ வன்னிமரத்தை 
ஆட்டிப்‌ பிடுங்கும்போது அங்கே அனைவரும்‌ சந்தோஷ ஆரவாரம்‌ 
செய்து அவனை உத்ஸாகப்படுத்துவார்கள்‌. நெடுநேரம்‌ போராடிய 
பிறகே அதைப்‌ பிடுங்க முடியும்‌. பூமியைப்‌ பெயர்த்துக்‌ கொண்டு 
அது வெளியே வரும்போது ஆரவாரமும்‌ கூக்குரலும்‌ களேபரப்‌ 
படும்‌. உடனே அவனுக்கு மாலை அணிவிப்பார்கள்‌. 


இந்த வருஷமும்‌ வழக்கம்‌ போல கிட்டப்பனே கடைசியாக 
வன்னிமரத்தைப்‌ பிடுங்குவான்‌ என்பதை அறிந்த வெங்கடபதியும்‌ 
அவன்‌ சேக்காளிகளும்‌ எப்படியாவது இந்தத்தடவை வன்னி 


கி.ராஜநாராயணன்‌ , 20 


மரத்தைப்‌ பிடுங்க முடியாமல்‌ நட்ட வேண்டும்‌ என்று முனைந்‌ 
தார்கள்‌. வெங்கடபதிக்கு கிட்டப்பன்‌ மாமன்‌ முறை. மாமனை 
இதில்‌ கேலிபோல்‌ தோற்கடித்து சிரிக்க வேண்டும்‌ என்பது அவன்‌ 
ஆசை. 

கொண்டுவந்து நட்டுவதற்காக, வெட்ட வேண்டிய வன்னி 
மரத்தைத்‌ தேடி அலைந்தபோது காட்டில்‌ அச்சிந்தலு முள்‌ 
பொறக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. அப்போது தன்னுடைய தம்பி 
வெங்கடபதியும்‌ மற்றப்‌ பிள்ளைகளும்‌ அவனோடு அலைவதைப்‌ 
பார்த்து அவள்‌ என்ன விஷயம்‌ என்று கூப்பிட்டு விசாரித்தாள்‌. 
விஷயத்தை அறிந்து அவளும்‌ அதில்‌ உற்சாகம்‌ அடைந்தாள்‌. 
அவர்களுக்கு ஒரு யோசனையும்‌ சொல்லிக்‌ கொடுத்தாள்‌. 


ஒவ்வொரு வருஷ மாநோம்பிலும்‌ வன்னிமரம்‌ பிடுங்கப்‌ 
படும்போது கூட்டத்தோடு நின்று அவளும்‌ வேடிக்கை பார்த்திருக்‌ 
கிறாள்‌. அவள்‌ அவர்களுக்குச்‌ சொன்னாள்‌: நட்டுகிற மரத்தின்‌ 
அடிப்பாகம்‌ ஒருப்‌ பூட்டாக இராமல்‌ தரைக்குக்‌ ழே மண்ணுக்குள்‌ 
புதையுண்டிருக்கும்‌ மரத்தின்‌ அடிப்பாகம்‌ - கவட்டையாக 
இருக்கணும்‌ என்று அவர்களுக்குச்‌ சொன்னாள்‌. சொன்னதோடு 
வளர்ந்த பெரிய வன்னிமரத்தின்‌ களை ஒன்றையும்‌ காண்பித்தாள்‌. 
அதோடு ஒரு தந்திர யோசனையும்‌ சொல்லி வைத்தாள்‌. 
“பிள்ளையளா பெரியவங்கயாரு கண்ணுலயும்‌ படாம நடுங்க. 
தரைக்குக்‌ ழே கவுட்டை இருக்கதப்‌ பார்த்தா யாரும்‌ சம்மதிக்க 
மாட்டாங்க. இப்பொப்போயி குழியைமட்டும்‌ தோண்டி 
வைச்சிருங்க ஆளமா. சாய்ந்திரம்‌ இருட்டுற நேரத்தில்‌ யாரும்‌ 
பாக்காத சமயத்தில நட்டிருங்க!'' 


பையன்களுக்கு இதைக்‌ கேட்டதும்‌ உற்சாகமாகிவிட்டது. 
அதேபோல்‌ கச்சிதமாகச்‌ செய்து முடித்துவிட்டார்கள்‌! நடும்போது 
ஒன்றிரண்டு பேர்‌ பார்க்கத்தான்‌ செய்தார்கள்‌: பயல்‌ கிட்டப்பன்‌ 
தானே இண்டாடப்‌ போகிறான்‌, திண்டாடட்டும்‌. பெரிய்ய 
பீமசேனன்‌ என்கிற நெனைப்பு; வேணும்‌ கழுதைக்கு, என்று 
பேசாமல்‌ இருந்து விட்டார்கள்‌. 

அச்சிந்த்தலுவுக்கும்‌ கிட்டப்பனுக்கும்‌ இடையில்‌ இப்படி 
வெளியில்த்‌ தெரியாத - ஒரு எசலிப்பு இருக்கிறது என்று அவர்‌ 
களுக்கே தெரியாது. இது சின்னவயசிலிருந்தே அவர்களுக்குள்‌ 
ஏற்பட்டுவிட்டது. 


கோபலலபுரத்து மக்கள்‌ & 21 


தாய்மாமன்‌ மகளான அச்சிந்தலு பிறந்தவுடன்‌ அவள்‌ 
கட்டப்பனுக்குத்தான்‌ என்று தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. ஆனால்‌, 
மனுசப்‌ பிரயத்தனங்களுக்கெல்லாம்‌ கடுக்காய்‌ கொடுத்துவிட்டு அது 
பவற மாதரிதான்‌ நடக்கப்‌ போகிறது என்று யாரும்‌ 
நினைத்திருக்கவில்லை! 

குழந்தையிலிருந்தே அவர்கள்‌ இருவரும்‌ ஒன்றாக வளர்ந்தார்கள்‌; 
ஒன்றாக விளையாண்டார்கள்‌; ஒருவரை ஒருவர்‌ அடித்துக்‌ 
கொண்டார்கள்‌. கடித்துக்‌ கொண்டார்கள்‌; ஒன்றாகச்‌ சாப்பிட்டார்‌ 
கள்‌; ஒருவர்‌ மேல்‌ ஒருவர்‌ காலைத்‌ தூக்கிப்‌ போட்டுக்கொண்டு 
படுத்துத்‌ தூங்கினார்கள்‌. 

குழந்தைப்‌ பிராயம்‌ முடிந்து பருவத்தின்‌ தலைவாயிலில்‌ வந்து 
நின்றபோது அவர்கள்‌ பிரிக்கப்பட்டார்கள்‌. இரு குடும்பங்களுக்குள்‌ 
சச்சரவு சண்டை, பூசல்‌ மனஸ்தாபம்‌ என்று விரிவு கண்டது. 
கொஞ்சகாலம்‌ இப்படியே நீண்டது. இதனால்‌ கிட்டப்பனுக்கு 
வேறு ஒரு ஊரில்‌ ஒரு பணக்கார இடத்தில்‌ கல்யாணம்‌ செய்து 
வைக்கப்பட்டது. அவனுக்கு கல்யாணம்‌ நிச்சயமாகிவிட்டது என்று 
தெரிந்த உடனேயே வீம்புக்காக அச்சிந்த்தலுவுக்கும்‌ அதே 
முகூர்த்தத்தில்‌ ஒரு அவசற கல்யாணம்‌ நடந்து முடிந்தது. நடந்து 
முடிந்த நாலாம்‌ நாளிலேயே அ௮ச்சிந்த்தலுவின்‌ புருஷன்‌ ஒரு பொளித்‌ 
தகராறில்‌ கொலையுண்டு இறந்து போனான்‌. ஆடைகளில்ப்‌ படிந்த 
மணமாலையின்‌ வாசம்கூட மறையவில்லை. 

மிகச்‌ சின்ன வயசிலிருந்தே தன்னோடு ஒட்டிப்‌ பழகிய 
கிட்டப்பன்‌, தன்னை ஒரு பொருட்டாகக்‌ கருதாமல்‌ உதறிவிட்டு 
இன்னொருத்தியின்‌ கையைப்போய்ப்‌ பிடித்தான்‌... இது அவளை 
ரொம்ப பாதித்ததால்‌, புருஷனுடைய பிணத்தை எரிக்கும்போது 
தன்னையும்‌ சேர்த்து எரித்துவிடும்படி அச்சிந்த்தலு மஞ்சள்‌ உடுத்தி 
மாலைபோட்டுக்‌ கொள்ளப்‌ போகும்போது தடுத்து நிறுத்தி 
விட்டார்கள்‌. 

கிராமத்தில்‌ கடைசியாக உடன்கட்டை ஏறியது எங்கச்சிதான்‌. 
அதன்பிறகு யாருக்கும்‌ அப்படித்‌ தீயில்‌ குதித்து கருதிச்‌ சாக 
விருப்பமில்லை. 

எங்கச்சி உடன்கட்டை ஏறிய காட்சியை அச்சிந்தலுவின்‌ அம்மா 
பலமுறை அவளுக்குக்‌ கதையாகச்‌ சொல்லியிருக்கிறாள்‌. 


சீனிநாயக்கர்‌ தனது இளைய தங்கச்சியின்‌ கல்யாணத்துக்காக தக்க 
துணையுடன்‌ சாமான்கள்‌ வாங்க மதுரைக்குப்‌ போனார்‌. 
அப்போதெல்லாம்‌ கலியாணம்‌ போன்ற சடங்குகளுக்குப்‌ 
பட்டுப்புடவைகள்‌ நகைநட்டுகள்‌ வாங்க மதுரைக்குத்தான்‌ போக 


கி.ராஜநாராயணன்‌ & 22 


வேண்டும்‌. வாகன வசதிகள்‌ இல்லாத காலமாதலால்‌ நடந்தேதான்‌ 
போவார்கள்‌. தனியாகப்‌ போகாமல்‌ கூட்டாக, தகுந்த ஆயுதங்க 
ளோடுதான்‌ போவார்கள்‌. கெதியாக நடந்தால்‌, மதுரை மூன்று நாள்ப்‌ 
பயணம்‌. ஒருநாள்‌ அங்கே தங்கினால்‌ நாலாவதுநாள்‌ இங்கே திரும்பி 
விடலாம்‌. 

இவர்கள்‌ நகைகள்‌ வாங்கும்போதே சந்தேகப்படும்‌ படியான 
ஆட்கள்‌ நடமாட்டமும்‌ உன்னிப்பும்‌ இருந்ததாம்‌. பட்டுப்‌ 
புடவைகள்‌ வாங்கும்‌ போதும்‌ அதே மாதரியான ஒரு 'அருக்கு” 
தெரிந்ததாம்‌. 

இரும்ப வரும்போது இதேபோல 'நாங்களும்‌ கல்யாணத்துக்கு 
சாமான்கள்‌ வாங்க வந்தவர்கள்தான்‌” என்று 'பொட்டணங்க' ளோடு 
வந்து சேர்ந்துகொள்கிறவர்களை வழித்துணையாக நம்பிவிடக்‌ 
கூடாது என்பதையும்‌ இவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. அப்படிக்‌ 
கூடவே நடந்து வந்து இவர்களுடைய திறமை, பலம்‌ முதலிய 
வற்றை நோட்டமிடுவார்கள்‌. இப்படியெல்லாம்‌ நினைத்தே 
இவர்கள்‌ திரும்பி வரும்போது துண்டுபட்டே ஜாக்கிரதையாக 
வந்திருக்கிறார்கள்‌. 

பாதி வழியில்‌, செங்கமங்கலான, நடந்து அலுத்துப்‌ போன 
மாலைநேரத்தில்‌ கள்ளர்கள்‌ வந்து வளைத்துக்கொண்டார்கள்‌. 
இவர்கள்‌ கூட்டத்தில்‌ 8னிநாயக்கர்‌ ஒருவர்தான்‌ நல்ல பலசாலி. 
இதைத்‌ தெரிந்து வைத்திருந்த கள்ளர்கள்‌ முதலிலேயே 
அவர்பேரில்த்‌ தான்‌ பாய்ந்தார்கள்‌. சாலை வரிசையின்‌ அடர்ந்த 
மரங்களின்‌ தாடிக்கொப்புகளிலிருந்து அவர்கள்‌ குதித்து வந்ததால்‌ 
கொஞ்சமும்‌ எதிர்பாராமல்‌ ஆகிவிட்டது நிலைமை. தப்பித்து 
ஓடக்கூட நேரமில்லை. இமைதட்டுவதற்குள்‌ சுற்றிவளைத்துக்‌ 
கொள்ளப்‌ பட்டு விட்டார்கள்‌. 

தெளிவாகிவிட்டது சீனிநாயக்கருக்கு. 

ஒன்று, பொருளைக்‌ கொடுக்கணும்‌; இல்லை உயிரைக்‌ கொடுக்‌ 
கணும்‌, தலையில்‌ வைத்திருந்த விலை உயர்ந்த பொட்டணத்தைக்‌ 
ழே எறிந்தார்‌; உயிரைக்‌ கொடுக்கத்‌ தயாராக விட்டார்‌. 

சொடக்குப்‌ போடுகிற நேரம்தான்‌; என்ன நடந்ததென்றே 
தெரியாது; மூணு கள்ளர்களும்‌ சீனிநாயக்கரும்‌ தலைவேறு முண்டம்‌ 
வேறாகக்‌ இடந்தார்கள்‌. பக்கத்தில்‌, கை போனவர்கள்‌ கால்‌ 
போனவர்கள்‌... மரண அலறல்கள்‌ கொஞ்சம்‌ தாமதித்துத்தான்‌ 
கேட்டன. இந்தக்‌ 'கொள்ளை'யில்‌ சிறு காயம்‌ இல்லாமல்த்‌ தப்பி 
ஓடியவர்களும்‌ உண்டு! 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஜூ 23 


அப்படித்‌ தப்பிவந்தவர்கள்‌ வந்து சொன்ன பிறகுதான்‌ 
இவ்வளவும்‌ தெரிந்தது இங்கே. 


கப்பி ஒடியவர்களில்‌ சித்தவநாயக்கர்‌ முக்கியமானவர்‌. கண்மண்‌ 
தெரியாமல்‌ ஓடினார்‌. தனிமைப்பட்டு ஓடினதால்‌ சிறிது நேரத்தில்‌ 
பயம்‌ வந்துவிட்டது. 


கொஞ்சம்‌ ஆசுவாசம்‌ அடைந்து மனசைத்‌ தேற்றிக்கொண்டு, 
என்ன செய்வது என்று தெரியாமல்‌ ஒரு புதருக்கு மறைவில்‌ 
கொஞ்சநேரம்‌ உட்கார்ந்து । தகிப்பாறினார்‌. யோசிக்க 
பியோரிக்கத்தான்‌ நடந்ததெல்லாம்‌ பிடிபட்டது. 


கூட வந்தவர்களை விட்டுவிட்டு இப்படிக்‌ கோழைத்தனமாக ஓடி 
வந்தது சரியில்லை என்று பிறகுதான்‌ பட்டது. என்ன ஆனாலும்‌ 
சரிதான்‌ என்று அந்த இடத்துக்கே புறப்பட்டார்‌. வந்த வழி 
தெரியவில்லை. இருட்டிவிட்டது. தெரியாதலெக்கு. நிலாக்காலம்‌ 
என்றுதானே புறப்பட்டு வந்தது? நிலா புறப்பட்டு வருவதாகத்‌ 
தெரியவில்லையே. என்ன செய்வது என்று தெரியாமல்‌ தயங்கி 
நிதானித்து மெதுவாக நடந்து வந்தார்‌. இடைவாரில்‌ பிணைத்த 
தோல்‌ உறையில்‌ இருக்கும்‌ சூரிக்கத்தி ஒன்றுதான்‌ துணை. காலில்‌ 
இடறிய ரண்டு கல்களை ஏதொன்றுக்கு இருக்கட்டும்‌ என்று எடுத்து 
வைத்துக்கொண்டார்‌. 


பாம்பு கடித்தாலும்‌ போனதுதான்‌ என்று வாய்க்குள்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்‌. 


தூரத்தில்‌ யாரோ ரண்டுபேர்‌ நிற்பதாக கண்ணுக்கு ஒரு தோற்றம்‌. 
குட்டையாகத்‌ தெரிகிறது. அசையாமல்‌ அப்படியே நிற்கிறார்கள்‌. 
நம்மைப்‌ பார்த்து, எதிர்பாராததினால்‌ திகைத்து நிற்கிறார்களோ. ஒரு 
கல்லை விடுவமா? வேண்டாம்‌; கொஞ்சம்‌ நிதானிப்போம்‌. 
கொஞ்சம்‌ நகர்ந்து போய்ப்‌ பார்க்கலாம்‌. என்னது இது? அட செ; 
சுமைதாங்கிக்‌ கல்கள்‌! அப்பதைக்கு இப்போது கண்கள்‌ 
இருட்டுக்குப்‌ பழகிவிட்டதா; கொஞ்சம்‌ கொஞ்சம்‌ பொருட்கள்‌ 
தெரிதிற மாதிரி இருக்கே. 


சுமைதாங்கி நிற்பதால்‌ இங்கே கிட்டத்தில்‌ பாதை இருக்கத்தான்‌ 
வேண்டும்‌ என்று நிதானித்தார்‌. 


ம்‌ 


வானத்தில்‌ ஒரு இசையின்‌ அடிவானம்‌ சற்றே துலக்க 
ஆரம்பித்தது. 

சரி; இது கிழக்கு என்று நிதானித்தார்‌. 

உட்கார்ந்து சுமைதாங்கிக்‌ கல்லில்‌ சாய்ந்து கொஞ்சம்‌ ஓய்வு 
எடுத்துக்கொண்டார்‌. 

நிலா கொஞ்சம்‌ 'தலைதூக்கி மெள்ள இந்த உலகத்தை எட்டிப்‌ 
பார்த்தது. எத்தனையோ ஆயிரம்‌ வருஷங்களாக இங்கே நடக்கும்‌ 
காட்சிகளையெல்லாம்‌ அது ஒரு மெளன சாட்சியாகப்‌ பார்த்துக்‌ 
கொண்டுதான்‌ வருகிறது. 

எவ்வளவோ விஷயங்களைச்‌ சொல்லும்‌, அது வாய்‌ திறந்தால்‌. 

சித்தவ நாயக்கர்‌ இப்போது சுற்றிலும்‌ கவனமாக ஆராய்ந்து 
பார்த்தார்‌. அவர்‌ பார்வையில்‌ ஒரு பாதை தென்பட்டது. இதுவே 
ஒருவேளை மதுரைப்‌ பாதையாக இருக்கலாம்‌. சம்பவம்‌ நடந்த 
இடம்‌ இப்போது நமக்கு வடக்கே இருக்கிறதா தெற்கே இருக்கிறதா 
என்றுதான்‌ நிதானிக்க முடியவில்லை. பாதையைத்‌ தென்வடலாக 
வைத்து, தான்‌ ஓடிய திசையை மனசுக்குள்‌ யோசித்துப்‌ பார்த்தார்‌. 
சரி, இப்போது வடக்காமல்ப்‌ பார்த்தே நடந்து போவோம்‌ என்று 
நடந்தார்‌. 

நிலவின்‌ ஒளி பிரகாசமாகிக்‌ கொண்டு வந்தது. அதோ மரங்கள்‌. 
அனேகமாய்‌ அந்த இடம்தான்‌. ஏதாவது சுற்றிலும்‌ தெரிகிறதா என்று 
ஒரு நோட்டம்‌ பார்த்தார்‌. கவனித்துக்‌ கேட்டார்‌. தீனமான மனித 
முனகல்களின்‌ சத்தம்‌ கேட்டது. ஜாக்கிரதையாக கவனித்துக்‌ 
கொண்டே முன்னேறினார்‌. 

அய்யோ..." 

தலை துண்டுபட்டு பக்கத்தில்‌ டக்க, சீனிநாயக்கரின்‌ உடல்‌ 
காலை அகட்டி கைகளை அகலித்து மல்லாந்து கிடந்தது. 
பக்கத்திலெல்லாம்‌ ஒரே ரத்தக்‌ காடு. பக்கத்தில்‌ ஒரு உடம்பு புரண்டு 
அசைந்து கொண்டிருந்தது. பக்கத்தில்‌ வேறு எதுவும்‌ யாரும்‌ 
இல்லை. சித்தவநாயக்கர்‌ கொஞ்சம்‌ நெருங்கிச்‌ சென்று பார்த்தார்‌. 
உயிர்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருப்பது போல்த்‌ தெரிவது சின்னைய 
நாயக்கர்தான்‌. 


பகொயல்லபுரத்து மக்கள்‌ & 25 


சின்னையா; ஓ... சின்னையா" என்று இவர்‌ அழைத்தார்‌. 

ம்‌... அம்ம...” என்று இனமான ஒரு முனகல்‌. 

கொஞ்சம்‌ தள்ளி ஒரு உடம்பு முனகிக்‌ குரல்‌ கொடுத்தது. 

அங்கே போய்‌ அது யாரு என்று பார்த்தார்‌. அது தன்னுடைய 
மைத்துனன்‌ ரங்கய்யா என்று தெரிந்தது. 

அவன்‌ நன்றாகப்‌ பேசும்‌ நிலையில்‌ இருந்தான்‌. 

ஊமைக்‌ காயங்களும்‌ இடது புஜத்தில்‌ ஆழமில்லாத ஒரு வெட்டு; 
அவ்வளவுதான்‌. இவரைக்‌ கண்டதும்‌ அவன்‌ ஒரு குழந்தைபோல 
அழுதான்‌. இவருக்கும்‌ கூட அழுகை வந்து விட்டது. 

தேற்றி, அவனைத்‌ தடவிக்‌ கொடுத்து, மேல்‌ வேட்டியைக்‌ 
கிழித்துக்‌ கட்டுப்‌ போட்டார்‌. பிறகு ரண்டு பேரும்‌ சின்னைய 
நாயக்கர்‌ இருந்த இடத்துக்குப்‌ போனார்கள்‌. அப்பதான்‌ அவர்‌ 
இவர்களை அடையாளம்‌ கண்டு "டேய்‌, இப்பிடி ஆயிட்டதேடா'' 
என்றார்‌. 

அவரைத்‌ தூக்கி உட்காரவைத்து உடம்பைப்‌ பார்த்தார்கள்‌. 
கணக்கில்லாத காயங்கள்‌ உடம்பெல்லாம்‌. ''ஸ்‌... அப்பா'' என்று 
கொண்டே, எழுந்திருக்க முடியாமல்‌ திரும்பவும்‌ உட்கார்ந்து 
கொண்டார்‌. உட்கார்ந்து கொண்டே சீனிநாயக்கரின்‌ உடம்பு கிடந்த 
பக்கம்‌ இரும்பி ஒரு மெளனத்துடன்‌ பார்த்தார்‌. “அட்டா, 
எப்பேர்ப்பட்டம்‌ வீரன்‌; எப்பேர்ப்பட்ட வீரன்‌!'' என்று ரண்டு 
கைகளையும்‌ அதன்‌ பக்கம்‌ நீட்டி உணர்ச்சிவசப்பட்டார்‌. ''மூணு 
பேரையும்‌ கொண்ணு, தானும்‌ செத்தான்‌'' என்று வாப்பாறினார்‌. 

அந்த மூன்று உடல்களையும்‌ தூக்கிக்‌ கொண்டு கொள்ளயடித்த 
பொருள்களோடு ஓடிவிட்டார்கள்‌ கள்ளன்கள்‌. 'பேடிப்‌ 
பயல்கள்‌... '” என்று இகழ்ச்சியாக, 

இனி என்ன செய்ய அடுத்து என்று யோசித்தார்கள்‌. ஒரு 
முடிவுக்கும்‌ வர முடியவில்லை. 

கைத்தாங்கலாக சின்னையநாயக்கரை நடத்திக்‌ கொண்டுபோய்‌ 
ஒரு மரத்தில்‌ சாய்ந்து உட்காரும்படிச்‌ செய்தார்கள்‌. ''டே சித்தய்யா, 
எங்க்கச்சிக்கு என்ன பதில்‌ சொல்லுவோமடா:* என்று கலங்கினார்‌; 
“இதக்‌ கேட்டா அவ உயிரை விட்டுருவாளடா'' என்றார்‌ 
துக்கத்துடன்‌. 

அப்படியேதான்‌ அது நடந்தது. 


கி.ராஜநாராயணன்‌ 6, 26 
செய்தியைக்‌ கேள்விப்பட்டதும்‌ எங்க்கச்ச, சொன்னவரையே 
இமைக்காமல்‌ பார்த்துக்கொண்டிருந்தாள்‌. கழுத்தில்‌ தலை லேசாக 
நடுங்கியது போலிருந்தது. பிறகு அப்படியே தரையில்‌ சரிந்து 
விழுந்தாள்‌. 
மூர்ச்சை தெளிவிக்க குளிர்ந்தநீரை முகத்தில்‌ அறைந்து 
விசிறியினால்‌ வீசினார்கள்‌. தன்‌ அம்மாவின்‌ மார்பின்‌ மேல்‌ அவள்‌ 
சாய்ந்து கிடந்தாள்‌. 
மூர்ச்சை தெளிந்து கண்கள்‌ திறந்து இருந்தன. சுற்றிலும்‌ 
பெண்டுகளின்‌ ஒரே அழுகைக்‌ கூச்சல்‌, கூட்ட நெருசல்‌. சின்னய்ய 
நாயக்கர்‌ மட்டும்‌ அவளுக்குக்‌ கட்டெ உட்கார்ந்து ஆறுதல்‌ 
சொல்வது போல்‌ பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவர்‌ யாருக்காக அதைச்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌; 
அவருக்காகவேதானா அல்லது எங்க்கச்சிக்கா என்று அவருக்கே 
தெரியவில்லை. 


எல்லோரும்‌ கதறி அழும்போது எங்க்கச்சி மட்டும்‌ ஏன்‌ 
அழவில்லை? 


சின்னைய நாயக்கரை அவள்‌ பார்த்துக்கொண்டிருந்த பார்வை, 
"சொல்லு, என்னுடைய அவரைப்‌ பற்றி இன்னும்‌ சொல்லு என்பது 
போல்‌ இருந்தது. 

சீனிநாயக்கருடைய உடம்பை ஊருக்குள்‌ கொண்டுவரவில்லை. 
அப்படிக்‌ கொண்டுவருகிற வழக்கமில்லை. 


சுடுகாட்டுக்குத்‌ திரும்புகிற ஆலமரத்தடியில்‌, தூக்கிக்‌ 
கொண்டுவந்த கட்டிலில்‌ கிடந்தது. 

எழுந்திருந்தாள்‌ எங்க்கச்சி. 

மஞ்சள்‌ இடிக்கும்படிச்‌ சொன்னாள்‌. செவ்வரளிமாலை கொண்டு 
வரும்படிச்‌ சொன்னாள்‌. இதெல்லாம்‌ ஆனவுடன்‌ அவள்‌, மஞ்சளில்‌ 
நனைந்த ஈரப்புடவையுடன்‌, அவிழ்ந்து நீண்டு தொங்கிய கூந்தளெல்‌ 
லாம்‌ மஞ்சள்நீர்‌ சொட்ட, செவ்வரளி மாலையை கழுத்தில்‌ 
போட்டுக்கொண்டு படியிறங்கித்‌ தெருவில்‌ வந்து நின்றாள்‌. 

அவளை யாரும்‌ தடுக்கவில்லை; தடுக்க முடியாது என்பது 
தெரியும்‌. அவளுடைய தாயாரை அரங்கு வீட்டுக்குள்‌ பாதுகாப்‌ 
போடு வைத்துப்‌ பூட்டிவிட்டார்கள்‌. 


கொபல்லபுரத்துமக்கள்‌ & 27 


உடன்கட்டை ஏறுவது அரசாங்கத்திலிருந்து தடைசெய்யப்படாத 
சோம்‌ அது. கிராமத்தில்‌ ஒரிடத்தில்‌ பெரியவர்கள்‌ கூடி யோசனை 
செய்தார்கள்‌. 

புருசன்‌ இறந்தவுடன்‌ எல்லாப்‌ பெண்களும்‌ உடன்கட்டை ஏறி 
விடுவதில்லை. ஏறும்படி வற்புறுத்தப்படுவதும்‌ இல்லை. 
அபூர்வமாக சிலர்‌ மட்டுமே இப்படி விரும்பிச்‌ செய்கிறார்கள்‌. 
விரும்பினாலும்‌ சில பெண்களுக்கு அனுமதி கிடைப்பதில்லை. 
உடன்கட்டை ஏறி ''சதி'"யாக முடியாத பெண்களைப்‌ பற்றியும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்பவதிகள்‌, தாய்ப்பாலுட்டி பாது 
காக்கும்‌ நிலையிலுள்ள தாய்மார்கள்‌, பூப்படையாத பெண்டுகள்‌, 
கணவன்‌ உடலைச்‌ சிதையேற்றும்‌ நாளில்‌ வீட்டுக்குத்‌ 'தாரமான” 
பெண்கள்‌. இவர்கள்‌ விரும்பினாலும்‌ சிதையேற இராமம்‌ 
அனுமதிக்காது. 

எங்க்கச்சியைப்‌ பற்றி எல்லாருக்கும்‌ தெரியும்‌. அவளுக்கும்‌ 
சீனிநாயக்கருக்கும்‌ உள்ள மன உறவைப்‌ பற்றியும்‌ அவர்களுக்குள்‌ 
ஏற்பட்டிருந்த ஆழ்ந்த நேசத்தைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ அறிவார்கள்‌. 

மணியம்‌ கோயிந்தப்ப நாயக்கர்‌ சொன்னார்‌, எங்க்கச்சியைத்‌ 
தடுக்க எனக்கு இஷ்டமில்லை. அவள்‌ இருந்தாலும்‌ இனிச்‌ 
செத்தவள்தான்‌. உயிருக்கு உயிராய்‌ இருவரும்‌ வாழ்ந்தவர்கள்‌. 
விரும்பி சிதை ஏறுவதைத்‌ தடுப்பது கூடாது என்றுதான்‌ படுகிறது. 

தாங்கள்‌ நினைத்ததையே மணியம்‌ நாயக்கர்‌ சொல்லி விட்டார்‌ 
என்று அங்குக்‌ கூடியிருந்த பெரியவர்கள்‌ அபிப்பிராயப்பட்டார்கள்‌. 

அதற்கான எல்லா ஏதுகாரங்களையும்‌ செய்து முடித்தார்கள்‌. 
உடன்கட்டை ஏறுதலுக்கு 'மூட்டம்‌' கிடையாது. பன்னிரண்டு 
அடிநீள அகலத்துக்கு, சச்சதுரமாக முழங்கால்‌ உயரத்துக்குக்‌ காய்ந்த 
விறகுகளைச்‌ சேகரித்துக்‌ கொண்டு வந்து பரப்பினார்கள்‌. 
குடங்குடமாக அதன்‌ மீது எண்ணெய்‌ கொண்டுவந்து பரக்க 
ஊற்றினார்கள்‌. கட்டையடுக்கைச்‌ சுற்றிலும்‌ த நாக்குக்கு எட்டாத 
தூரத்தில்‌ சுற்றிலும்‌ கம்புகளை நட்டி, வடக்குப்‌ பக்கம்‌ மட்டும்‌ ஒரு 
வாசல்‌ விட்டு, சுற்றிலும்‌ 'மாத்து'த்‌ துணிகளால்‌ மறைந்தார்கள்‌. 
கட்டை அடுக்கின்‌ நடு மையத்தில்‌ சீனிநாயக்கரின்‌ உடல்‌ வைக்கப்‌ 
பட்டிருந்தது. 

எங்க்கச்சி சுற்றத்தார்‌ புடைசூழ வீட்டை விட்டுப்‌ புறப்பட்டாள்‌. 

அவள்‌ புறப்பட்ட உடன்‌ மயிர்கூச்செறியும்‌ படியாக பெண்கள்‌ 
குலவையிட்டார்கள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ %, 28 


ஒரு வயோதிகச்‌ சுமங்கலி எங்க்கச்சியின்‌ காலில்‌ விழுந்து 
கும்பிட்டாள்‌. ''சுமங்கலிகளுக்கெல்லாம்‌ கிடைக்காத பாக்யம்‌ 
ஒனக்குக்‌ இடைச்சிரும்மா'' என்று உணர்ச்சிவசப்பட்டாள்‌ அந்த 
வயோதிகி. 


ஒவ்வொரு வீட்டின்‌ முன்னாலும்‌ எங்க்கச்சியை நிறுத்தி 
சுமங்கலிகள்‌ அவளுடைய பாதங்களை மஞ்சள்‌ நீரால்‌ கழுவி, தங்கள்‌ 
கூந்தலினால்‌ அவள்‌ பாதங்களைத்‌ துடைத்தார்கள்‌. கண்களில்‌ நீர்‌ 
பொங்க அனைவரும்‌ இந்தக்‌ காட்சியைப்‌ பார்த்துக்கொண்டு 
வந்தார்கள்‌. 

சேகண்டியும்‌ தப்பும்‌ அடிப்பவர்கள்‌ ஸ்ரீகோவிந்தனின்‌ திரு 
நாமத்தைப்‌ பாடி, பலமாகத்தட்டி ஒலி எழுப்பிக்கொண்டே 
முன்னால்‌ வந்து கொண்டிருந்தார்கள்‌. 

அந்த ஆலமரத்துக்குப்‌ பக்கத்தில்‌ இவர்கள்‌ வந்ததும்‌ 
குழந்தைகள்‌, கர்ப்பிணிகள்‌, நோயாளிகள்‌ இவர்களை மட்டும்‌ 
கூட்டத்திலிருந்து கொண்டிக்காவல்க்காரர்கள்‌ அங்கேயே நிறுத்தி 
விட்டார்கள்‌. 

சுடுகாட்டுக்குப்‌ பக்கத்தில்‌ வந்ததும்‌ கொஞ்ச தூரத்திலேயே 
எல்லோரையும்‌ நிறுத்திவிட்டு, ரண்டே பெண்களை மட்டும்‌ 
பக்கத்துக்கு ஒருவராக எங்க்கச்சியின்‌ கூட வர அனுமதித்தார்கள்‌. 
அப்படிக்‌ கூடவர அனுமதிக்கப்பட்ட இருவரில்‌ ஒருத்திதான்‌ 
அச்சிந்த்தலுவின்‌ தாயார்‌. 

அச்சிந்த்தலுவின்‌ தாயார்‌ சொன்னாள்‌: 


''எங்க்கக்சியை எங்களால தாமரிக்க முடியலை. எங்களை 
இழுத்துக்கிட்டு ஓடினாள்னுதான்‌ சொல்லணும்‌. அவமேலெ ஏதோ 
ஒரு அருள்‌ வந்து அவளுக்குள்ளெ புகுந்துட்டதுபோலத்தான்‌ 
தெரிஞ்சது எங்களுக்கு” 


மறைப்பைச்‌ சுற்றி வந்து வாசலுக்கு நேராக வந்து நின்றதும்‌ 
நிலைகொள்ளவில்லை அவளுக்கு. தனது இஷ்டமுள்ள புருஷனின்‌ 
செல்லப்‌ பெயர்களை உரக்கச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டாள்‌. அந்தக்‌ குரல்‌ 
அங்கிருந்தவர்களையெல்லாம்‌ ஒரு பீதியான பரவசத்தை உண்டு 
பண்ணி உருக வைத்தது. 


அவளைப்‌ பிடித்துக்‌ கொண்டிருப்பதே சிரமமாக விட்டது. த 
உயர்ந்து பற்றி எரியும்‌ சமயத்தில்‌ எங்க்கச்சி அவர்களை உதறித்தள்ளி 


காபல்லபுரத்து மக்கள்‌ & 29 
விட்டு, இரண்டு எட்டுகள்‌ பின்வாங்கி ஒரே ஓட்டமாக கைகளை 
அசுலித்துக்‌ கொண்டு ஒரு தீப்பறவை பறப்பதுபோல்ப்‌ பாய்ந்து 
சென்று தன்‌ புருஷனைத்‌ தழுவிக்கொண்டாள்‌. பெரு நெருப்புக்‌ 
இடியே. 

அப்போது சேகண்டிகளின்‌ கணகணப்பும்‌ தப்புவாத்தியங்களின்‌ 
உரச ஒலியும்‌ பலக்க ஒலித்தன. அதே சமயம்‌ புல்லரிக்கும்‌ படியான 
உணர்ச்சி மிகுந்த குலவை ஒலி எழுந்து அடங்கியது. 
ட 


அச்சிந்த்தலு புருஷனுடைய பதினாறாம்‌ நாள்‌ விசேஷத்துக்காக 
"ஓலை எழுத உறவுக்காரர்களையும்‌ முக்கியமானவர்களையும்‌ 
கூப்பிடும்போது கிட்டப்பனையும்‌ கூப்பிட்டார்கள்‌. அதிலிருந்து 
ரண்டு குடும்பங்களும்‌ எல்லாத்தையும்‌ மறந்து பழையபடி ஒன்று 
சேர்ந்தன. 

அதோடு இப்போது ஏற்பட்டுள்ள புதிய பகைமை இந்த இரு 
குடும்பங்களை மேலும்‌ நெருக்கமாக ஐக்கியப்படுத்தியது. 

மாமன்‌ குடும்பமும்‌ தன்‌ குடும்பமும்‌ என்னதான்‌ ஐக்கியப்‌ 
பட்டாலும்‌, கிட்டப்பன்‌ பேரில்‌ அச்சிந்த்தலுவுக்கு மனசில்‌ 
சமாதானம்‌ உண்டாகவில்லை. 

அவளுடைய வீட்டுக்குப்‌ போய்‌ அச்சிந்த்தலுவைப்‌ பார்க்கும்‌ 
போதெல்லாம்‌ கிட்டப்பன்‌ மனசில்‌ கொந்தளிப்பு உண்டாகத்‌ 
தொடங்கியது. 

அவளுடைய வீட்டுக்குள்‌ நுழைந்த உடனேயே கனிந்த பழத்தின்‌ 
மீதிருந்து வரும்‌ கவர்ச்சி வாசம்‌ போல்‌ தன்னை அவள்‌ பக்கமே 
இழுத்தது. 

வடுப்படாத கனிபோல்‌ அவள்‌ உடம்பு அவன்‌ பார்வையில்‌ நெகு 
நெகு என்று பளபளத்தது. 

அந்த வீடு பூராவுமே அவள்‌ நடமாட்டத்தால்‌ மணத்தது. 
சோகமும்‌ துயரமும்‌ கூட மனுஷ உடம்பின்‌ அழகுக்கு ஒரு விருத்தி 
கொடுக்கமுடியும்‌ போலும்‌. 


கி. ராஜநாராயணன்‌ & 30 


சமீபகாலங்களில்‌ அவன்‌ அவளை இவ்வளவு நெருக்கமாகப்‌ 
பார்த்ததில்லை. சிறியவயசோடு அவர்களுடைய சினேகம்‌ முறிந்து 
போயிற்று. முறிந்து என்று சொல்வது சரியில்லை; நிறுத்தி வைக்கப்‌ 
பட்டது என்பதுதான்‌ சரி. 


முதல்நாள்ப்‌ பொலியை வீடு கொண்டுவந்து சேர்ப்பதற்குள்‌ 
அகாலமாகி விட்டதால்‌ அவனை அங்கேயே குளித்துவிட்டுச்‌ 
சாப்பிடச்‌ சொன்னார்கள்‌. 


வாங்கி, அரைஞாண்‌ கயிற்றை இழுத்து அதற்குள்‌ கொடுத்து உருவி 
வேட்டியை அவிழ்த்து மறைத்து, காலிடுக்கு வழியாகக்‌ 
கொண்டுவந்து பின்பக்க அரைஞாண்‌ கயிற்றில்‌ சொருகிக்கொண்டு, 
வேட்டியை உதறிக்‌ கொடியில்ப்‌ போட்டுவிட்டுக்‌ குளிக்க 
ஆரம்பித்தான்‌. 

தீப வெளிச்சத்தில்‌ அவன்‌ குளிப்பதை, அடுப்பங்கூடத்தில்‌ 
சுவர்நிழலில்‌ மறைந்துகொண்டு கவனித்துக்கொண்டிருந்தாள்‌. 


'எவ்வளவு சின்ன உடம்பாய்‌ இருந்தது, எப்படி இது விஸ்வரூபம்‌ 
எடுத்ததுபோல இவ்வளவு வரிந்து அகண்டு பெரிசானது/ 
வாய்கொப்பளித்து அவன்‌ பீச்சித்‌ துப்பும்போது விசிறுபடாமல்‌ 
ஒழுங்குபடத்‌ தூரத்தில்ப்‌ போய்‌ விழும்‌ ஆண்மையை வியப்புடன்‌ 


'சீத்தக்குஞ்சு' போலிருந்த, காலஞ்சென்ற தனது புருஷனுடைய 
உடம்போடு இதை ஒப்பிட்டுப்‌ பார்த்தாள்‌. ரோமப்‌ பிறப்பே 
இல்லாத அந்தச்‌ சுரக்காய்‌ மார்பையும்‌, அடர்ந்த ரோமமுள்ள இந்தக்‌ 
கம்பளி மார்பையும்‌ நினைத்துப்‌ பார்த்தாள்‌. 


குளித்து முடிந்ததும்‌ கிட்டப்பனுக்கு அவளுடைய அம்மா 
சோறுவைத்துக்‌ கொடுத்தாள்‌. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ & 31 

எதையுமே கவனிக்காமல்‌ தலையைக்‌ கவிழ்ந்துகொண்டு 
பெரிதுபெரிதான கவளங்களாக எடுத்து உண்டான்‌. 

ஆரோக்யமான ஒரு வயிற்றுக்குச்‌ சோறு வட்டிப்பதைப்‌ போல 
ஈரா இன்பம்‌ வேறு உண்டா: 

ரித்து உண்ணுவதைப்‌ பார்த்தாலே சமையலடி அலுப்பு பறந்து 
போய்விடுமெ. 

கிட்டப்பன்‌ சோற்றை மறுதரம்‌ மூன்றாந்தரம்‌ என்று வாங்கி 
வாங்கச்‌ சாப்பிட்டுக்கொண்டிருந்தான்‌. 

நிழல்‌ இருட்டின்‌ மறைவிலிருந்து கொண்டு தன்னையே கூர்ந்து 
ரண்டு கண்கள்‌ கவனித்துக்கொண்டிருப்பதை அவன்‌ கண்டு 
கொண்டதாகத்‌ தெரியவில்லை! 


அங்கணத்தில்‌ வந்து கையைக்‌ கழுவிவிட்டு, வாயைக்‌ கொப்‌ 
புளித்து அதேபோல்‌ பீச்சித்‌ துப்பினான்‌. மேல்‌ வேட்டியில்‌ வாயைத்‌ 
குடைத்துக்கொண்டான்‌. நிறை ஏப்பம்‌ விட்டுக்‌ கொண்டே துயாரம்‌ 


நாயக்கர்‌ படுத்துக்கிடந்த கட்டிலுக்குப்‌ பக்கத்தில்‌ வந்து கொஞ்சம்‌ 
உட்கார்ந்து இன்று நடந்த வேலைகள்‌, நாளை செய்யவேண்டிய 
வேலைகள்‌ பற்றிப்‌ பேசிவிட்டு தன்னுடைய மாடுகளைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌ என்று சொல்லிவிட்டு திரும்பிப்‌ பார்க்காமல்‌ வேகமாய்‌ 
நடந்து போனான்‌. அச்சிந்த்‌ தலுவின்‌ கண்கள்‌ அவன்‌ பின்னாலேயே 
பொய்‌ அவன்‌ உருவம்‌ மறைந்ததும்‌ மிருகம்‌ மிருகம்‌” என்று மனசு 
முணுமுணுத்தது. 

+ 


கிட்டப்பன்‌ களத்தில்‌ பொலியை வாளித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 
அச்சிந்த்தலுவின்‌ அம்மா அவனைத்‌ தேடி வந்தாள்‌. குத்திப்‌ போட 
குலுக்கையிலிருந்து கம்மம்புல்‌ எடுக்க வேண்டுமென்று, “வீட்டு 
வரை வந்துட்டுப்போ'' என்று கிட்டப்பனைக்‌ கூப்பிட்டாள்‌. 
வெங்கடபதி இல்லியா? என்று விசாரித்தான்‌. “கொத்த பல்லவுக்குத்‌ 
துட்டிக்குப்‌ போயிருக்கான்‌" என்றாள்‌. 

“சரி; நீங்க போயிக்கிட்டிருங்க; வகுத்துவாயை மட்டும்‌ 
பகடைட்டெ சொல்லி, எடுத்துவிடச்‌ சொல்லிவிட்டு இந்தா 
வந்திருதென்‌'' 


கி.ராஜநாராயணன்‌ ௩ 32 

கிட்டப்பன்‌ வந்து குலுக்கைக்குள்‌ கம்மல்புல்‌ எடுக்க உள்ளே 

இறங்கினான்‌. பதினோரு உறைகள்‌ கொண்ட உயரமான பெரிய்ய 
குலுக்கை அது. 


வெளிச்சத்திலிருந்து வந்து அதனுள்‌ இறங்கியதால்‌ ஒரே 
இருட்டாக இருந்தது. கண்‌ பழகுகிற வரை ஒன்றுமே தெரியாது! 


சிரிப்பு வந்தது, ராமுநாயக்கர்‌ பட்ட பாட்டை நினைத்ததும்‌. 


இதே குலுக்கைக்குள்தான்‌ அவரும்‌ இறங்கினாராம்‌. இறங்‌ 
கியதுமே கண்‌ தெரியாமலாகிவிட்டதாம்‌! கம்மல்புல்‌ இவ்வளவு 
ஆழத்தில்‌ கழே கிடக்கும்‌ என்று அவர்‌ எதிர்‌ பார்க்கவில்லை. உள்ளே 
விழுந்தபிறகுதான்‌ தெரிந்தது இது மார்கழி மாசம்‌ என்று! 
புதுக்குலுக்கையாகையால்‌ உறைகள்‌ பொருந்திய இடத்தில்‌ 
கால்வைத்து இறங்க வாக்கில்லை. 


பார்வை போய்‌' விட்டதால்‌ ராமுநாயக்கருக்கு, வெளியிலிருந்து 
கடகம்‌ எந்தப்‌ பக்கத்திலிருந்து நீட்டுகிறார்கள்‌ என்று கண்டுபிடிக்க 
முடியவில்லை! அவர்கள்‌ ஒரு பக்கத்திலிருந்து நீட்டினால்‌ இவர்‌ 
இன்னொரு பக்கத்தில்‌ கைகளை நீட்டுகிறார்‌! 


அச்சிந்த்தலுவின்‌ தாயார்‌ நுங்கம்மா, ராமுநாயக்கருக்கு 
மதினியார்‌ முறை. அவர்‌ இவனைக்‌ கேலிதான்‌ பண்ணுகிறாரோ 
இப்படி என்று நினைத்து ''என்னெ; கண்ணெளவு தெரியலையா. 
பட்டப்பகலிலேயே மாலைக்‌ கண்ணு வந்துட்டதா?' என்று 
கேட்டாளாம்‌. சுருக்கென்றது அவருக்கு! ஏற்கெனவே அவருக்குச்‌ 
சரியான மாலைக்கண்ணு உண்டு. பகல்தான்‌ என்றாலும்‌ வெளிச்சத்தி 
லிருந்து வீட்டுக்குள்ளே இருட்டுக்கு” வந்தால்‌, நல்லகண்ணு 
உள்ளவர்களுக்குத்‌ தெரிவதுபோல சிறிதே நேரத்தில்‌ இருட்டை 
அந்தக்‌ கண்கள்‌ பழகிக்‌ கொள்ளாது என்பதை அன்றுதான்‌ அவர்‌ 
கண்டுகொண்டாராம்‌. 


கடேசியில்‌ எப்படியோ தத்திப்‌ பித்த, அவரே சொன்னதுபோல 
ரொம்ப நொம்பலப்பட்டு ஒருவழியா மேலே ஏறி கம்மம்‌ 
புல்லையும்‌ எடுத்துக்‌ கொடுத்துவிட்டு வர்றதுக்குள்ளே ஆச்சி 
போச்சி என்று ஆகிவிட்டதாம்‌. செத்தாலும்‌ இனி கம்மம்புல்‌ எடுக்க 
குலுக்கைக்குள்‌ இறங்குவதில்லை என்று அன்றையிலிருந்து 
தீர்மானித்துவிட்டாராம்‌. 


கொயல்லபுரத்துமககள்‌ ஓ 33 


அவரைக்‌ கேலிசெய்ய வேண்டும்‌ என்று நினைக்கிறவர்கள்‌ 
கொஞ்சம்‌ கம்மம்புல்‌ எடுத்துத்‌ தரணுமே குலுக்கையிலிருந்து ?'' 
என்பார்கள்‌! 


கிட்டப்பன்‌ கம்மம்புல்‌ எடுத்துக்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
புறப்பட்டபோது நுங்கம்மா அவனை ''கண்ணுக்குட்டிய அவுத்து 
விட்டுப்போ'' என்று கேட்டுக்கொண்டாள்‌. 


அவிழ்த்து விடப்பட்ட கன்றுக்குட்டி பாய்ச்சலில்‌ குதியாளம்‌ 
பாட்டுக்‌ கொண்டு தாயிடம்‌ ஓடியது. காம்பில்‌ வாயை வைத்ததும்‌ 
வாலை உயர்த்தி கோமியம்‌ விட்டுக்‌ கொண்டே கன்றின்‌ 'அரை' 
யப்‌ பிரியத்தோடு நக்கியது. அந்த நக்கலின்‌ சொகத்தில்‌ கன்று 
விட்ட கோமியத்தை சொட்டு ழே சிந்தாமல்‌ சுவைத்து உண்டது. 
இதைக்‌ கிட்டப்பன்‌ பார்த்துக்கொண்டே இருக்கும்‌ போது 
அச்சிந்த்தலு பால்பீச்சும்‌ பாத்திரத்தோடு வந்து நின்றாள்‌. 

பசு காம்பில்‌ பால்‌ இறக்கிவிட்டது. கன்று சப்தம்‌ எழ வாயின்‌ 
இருபுறமும்‌ பால்நுரை வழிய சப்பிக்‌ குடித்துக்‌ கொண்டே இருந்தது! 


கன்றை இழுத்துப்பிடி என்று அவள்‌ சொல்லட்டும்‌ என்று இவன்‌ 
காத்திருந்தான்‌. அவள்‌ சொல்வதாக இல்லை. ஆனால்‌, ''என்ன இது, 
என்ன இது கன்றை இன்னும்‌ இழுத்துக்கட்டாமல்‌!'* என்றை பாவம்‌ 
அவள்‌ கண்களில்‌ விட்டுவிட்டு மின்னுவது தெரிந்தது. 


சொல்ல மாட்டாள்‌ அவள்‌ என்று தெரிந்து விட்டது. பாதகத்தி" 
என்று மனசுக்குள்‌ சொல்லிக்கொண்டு கன்றை இழுத்துப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு காடிக்குள்‌ உட்கார்ந்து கொண்டான்‌. 


அச்சிந்த்தலு உட்கார்ந்து பாத்திரத்திலுள்ள தண்ணீரைக்‌ 
கையில்விட்டு மடியில்‌ இறைத்துக்‌ கழுவி விறைப்பான கரம்புகளை 
நீவிவிட்டு பீச்சத்‌ தயாரானாள்‌. கிட்டப்பனுக்கு அவளுடைய முகம்‌ 
தெரியவில்லை; பசுமாட்டின்‌ வயிறு மறைத்தது. 


அவள்‌ தரையில்‌ முட்டுகள்‌ ஊன்றாதபடி மண்டியிட்டு 
துடையிடுக்கில்‌ பாத்திரத்தை இடுக்கிக்கொண்டு பால்கறக்க 
ஆரம்பித்தாள்‌. பால்‌ பீச்சும்போது அவளுடைய “'பயத்தங்காய்‌”' 
விரல்கள்‌ வேகமாய்‌ இயங்குவதைக்‌ கஇிட்டப்பன்‌ பார்த்தான்‌. 
அவளுடைய பாதநுனிகளில்‌, பல்லியின்‌ வயிற்றுக்குள்‌ முட்டை 
யிருப்பது தெரிவதுபோல மனித ரத்தத்தின்‌ சிகப்பு நிறம்‌ தெரிந்தது. 


கி. ராஜநாராயணன்‌ 6, 34 

பாத்திரத்தில்‌ பால்‌ பீச்சும்‌ ஓசை, பால்மீது பால்விழும்‌ ஓசை, 

பால்நுரையின்மீது பால்விழும்‌ ஓசை இப்படிக்‌ கேட்டுக்கொண்டி 

ருந்தது. : மத்தியில்‌ நுரையைத்‌ தொட்டு காம்புகளில்‌ தேய்த்து 
பால்கறக்கும்‌ லாவகம்‌. 


சொரு சொரு சொரு என்று பாத்திரம்‌ நிறைந்துகொண்டு வருவதை 
ஓசையிலிருந்து நிதானிக்க முடிந்தது. 


மாடு கன்றை நக்கிக்கொடுத்துக்கொண்டேயிருந்தது. 


அப்படி நக்கும்போது அதைப்‌ பிடித்துக்கொண்டிருக்கும்‌ 
இவனுடைய விரல்‌ மீதும்‌ அதன்‌ நாக்கு படும்‌. கன்றின்முகம்‌ 
இவனது முகத்துக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்ததால்‌, நக்கும்போது பசுவின்‌ 
சூடான சுவாசம்‌ காய்ச்சல்‌ வந்தவர்களின்‌ சுவாசம்போல்‌ வாடை 
இருந்தது. 

மத்தியில்‌ பசு ஒன்றிரண்டுதரம்‌ இவனையும்‌ முகர்ந்து பார்த்துக்‌ 
கொள்ளும்‌. அப்போது அதன்‌ சூடான மூச்சு உடம்பில்‌ படும்போது 
உடம்பு சிலிர்க்கும்‌. 

பால்‌ பீச்சி முடிந்ததும்‌, அச்சிந்த்தலு எப்படி மெளனமாக 
வந்தாளோ அப்படியே - ஒரு வார்த்தைகூடச்‌ சொல்லாமல்‌ திரும்பிப்‌ 
போய்விட்டாள்‌. அது கிட்டப்பனின்‌ மனதில்‌ ஒரு அறை விழுந்த 
மாதரி இருந்தது. 

அவனும்‌ மெளனமாகக்‌ கன்றுக்குட்டியை, பால்‌ குடித்து 
முடிந்ததும்‌ இழுத்துக்‌ கட்டிவிட்டு களத்தைப்‌ பார்க்க நடந்தான்‌. 


ட, 
ன்‌ 


வழக்கம்போல அந்த ஆண்டும்‌ மாநோம்பு ஊர்வலம்‌ வன்னிமரம்‌ 
நட்டிய இடத்தில்‌ வந்து நின்றது. 


அறிவுக்கடலான காலதேவிக்கும்‌ அஞ்ஞான இருளனான 
வன்னிராஜனுக்கும்‌ போர்‌ நடந்தது. தோற்று விழுந்த வன்னி 
ராஜனை அந்த இடத்திலிருந்து பெயர்த்து அப்புறப்படுத்த 
வேண்டுமே. ஒவ்வொருத்தரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ பங்குக்கு அந்த 
வன்னிமரத்தை ஆட்டிஆட்டிப்‌ பிடுங்கிப்‌ பார்த்தார்கள்‌. 


கேலிக்காரர்கள்‌ ''நீ பிடுங்குன போ” என்றார்கள்‌! 


பல்லபுரத்துமக்கள்‌ ஓஒ 35 


ஊர்க்காரர்கள்‌ அனைவருமே இதில்‌ பங்குகொண்டு, முதலில்‌ 
ிமங்கிய மாணாக்கர்களை ரொம்ப உத்ஸாகப்படுத்தினார்கள்‌. 
ஈண்டு மூன்றுபேர்‌ என்று கூடப்‌ பிடுங்கிப்‌ பார்த்தார்கள்‌. அவர்கள்‌ 
ிபாராடு'வதைப்‌ பார்த்த குழந்தைகளும்‌ பெண்களும்‌ சிரித்துக்‌ 
௯ர்குரலிட்டு ஊக்குவித்தார்கள்‌. 

கூட்டத்தோடு நின்றுகொண்டு கிட்டப்பனும்‌ சிரித்தபடி 
வடிக்கை பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 

தற்செயலாக அவன்‌ பெண்கள்‌ கூட்டத்தில்‌ அச்சிந்த்தலுவும்‌ 
நின்றுகொண்டு அவர்களைப்‌ பார்த்துக்கொண்டிருப்பதைக்‌ 
சுவளித்தான்‌. 

அதற்குள்‌ இவள்‌ - புருஷன்‌ இறந்து கொஞ்ச நாளே ஆகியிருக்கும்‌ 
பபாது - எப்படி இங்கே வந்தாள்‌, வரலாம்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டான்‌. சங்கடமாகவும்‌ எரிச்சலாகவும்கூட இருந்தது 
அவனுக்கு. 

வழக்கமாகக்‌ கொஞ்சம்‌ அசைந்து கொடுக்கும்‌ வன்னிமரம்‌ 
இந்தத்‌ தடவை வேர்போட்டு விட்டதோ எனும்படியாக 
அசைக்கமுடியாமல்‌ இருந்தது. கிட்டப்பனுக்கு வைத்துவிடாமல்‌ 
இந்தத்‌ தடவை தாங்களே ஒரு கை பார்த்துவிட வேண்டும்‌ என்று சில 
இளவட்டங்கள்‌ முயன்று தோற்றார்கள்‌. 

எல்லோரும்‌ வன்னிமரத்தோடு 'போராடி' முடித்து விட்டார்கள்‌; 
ஒருவர்‌ பாக்கியில்லை. 

எல்லோருடைய கண்களும்‌ இட்டப்பனைத்‌ தேடியது. 
பெரியவர்கள்‌ கூடியிருக்கும்‌ அந்த 'சபை'யின்‌ முன்னால்‌ கிட்டப்பன்‌ 
அடக்கத்தோடு நடந்து வந்தான்‌. 

கூட்டத்தில்‌ அவனுடைய வரத்து, கலகலப்பை உண்டு 
பண்ணியது. 

நடந்துவரும்போதே கிட்டப்பனுடைய மனசு ஒருநிலைப்பட 
வில்லை. ஏதோ ஒரு மாதியாக இருந்தது. ஏன்‌ இங்கே வந்தாள்‌ ஏன்‌ 
இங்கே வந்தாள்‌ என்று கேட்டு எரிச்சல்ப்பட்டுக்கொண்டே வந்தான்‌. 
குனிந்து வன்னிமரத்தைப்‌ பிடித்தான்‌. 


மரம்‌ துளிக்கூட அசைவதாகத்‌ தெரியவில்லை! ஆட்டிப்‌ பார்த்து 
தரைக்குள்‌ எந்தெந்த திசையிலிருந்து கற்கள்‌ மரத்தைக்‌ கடித்துக்‌ 
கொண்டிருக்கின்றன என்று யூகித்து அதற்குக்‌ தக்கபடி கால்களை 
மாற்றி ஊன்றி நின்றுகொண்டு மூச்சைப்பிடித்து இழுத்தான்‌. 
அவனுடைய காது மடல்களும்‌ முகமும்‌ ரத்தமாகச்‌ சிவந்தன. 


கி.ராஜநாராயணன்‌ ௫ 36 
கூட்டம்‌ ஆரவாரித்தது. வினாடிகளும்‌ வினாடிகளின்‌ பகுதிகளும்‌ 
நகருவதே நிமிஷமாகத்‌ தோன்றியது. தன்னுடைய பலாட்டி 
யத்துக்கு இன்று ஒரு மூக்கறுப்பு நிகழும்‌ போலிருக்கிறது என்று 
தோன்றிவிட்டது. 'என்ன வந்தது இன்று எனக்கு? கடவுளே, என்ன 
இது! அடங்கிய மூச்சினால்‌ உடம்பில்‌ நரம்புகள்‌ புடைப்பது 
தெரிந்தது. நெடு நெடு என்று உள்ளமுங்கிய சத்தம்‌ மார்புக்கு உள்ளே 
என்னமோ உடைகிற மாதிரி! இதோ... இதோ முடிந்து விட்டது; 
கொஞ்சம்‌, இன்னும்‌ கொஞ்‌...சம்‌ இந்தோ...வ்‌...கூட்டம்‌ 
ஆரவாரத்தை நிறுத்திவிட்டு இப்போது அவனையே பார்த்தது, 
அவனோடு சேர்ந்து அவர்களும்‌ அவர்களையறியாமல்‌ தம்பிடித்து 
மூச்சை நிறுத்தினார்கள்‌. 
வன்னிமரத்தின்‌ அடியில்‌ பூமி பொங்கி மேலே மேலே வந்து 
கொண்டிருப்பது தெரிந்தது. அதைப்‌ பார்த்ததும்‌ கூட்டமும்‌ பொங்கி 
ஆரவாரிக்கத்‌ தொடங்கியது. அந்த ஆரவாரமும்‌ கூச்சலும்‌ 
வெகுதூரத்துக்குக்‌ கேட்டது. ஆனால்‌ அவனுக்குக்‌ கேட்கவில்லை; 
ஏதோ கனவில்க்‌ கேட்பதுபோல இருந்தது. பிடுங்கிய மரத்தோடு 
அவனும்‌ மரம்போல்‌ தள்ளாடித்‌ தரையில்‌ சாயப்போனான்‌. 
சாமிக்கண்ணாசாரி ஓடிவந்து தாங்கிக்கொண்டார்‌ அவனை. ' 


- 


அன்று வன்னிமரத்தைப்‌ பிடுங்கிய நாளிலிருந்து கிட்டப்பன்‌ 
படுக்கையாகி விட்டான்‌. அவனுடைய மார்புக்குள்‌ தாங்கமுடியாத 
ஏதோ ஒரு வலி ஏற்பட்டுவிட்டது அன்றிலிருந்து. தகை பிடித்து, 
எப்போது பார்த்தாலும்‌ தண்ணீர்‌ தண்ணீர்‌ என்று கேட்டு வாங்கிக்‌ 
குடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. சுனைத்‌ தண்ணீரைப்‌ போல குளிர்ந்‌...த 
தண்ணீர்‌ வேண்டும்‌ குடிப்பதற்கு என்று கேட்டுக்கொண்டிருந்தான்‌. 
உணவு குறைந்து மெலியத்‌ தொடங்கினான்‌. 


கண்‌ திருஷ்டிதான்‌ என்று எல்லோரும்‌ அபிப்பிராயப்பட்டார்கள்‌. 
முச்சந்திகளில்‌ காலடிமண்‌ எடுத்துக்‌ கொண்டுவந்து எரிகிற 
நெருப்பில்‌ போட்டு காறித்‌ துப்பினார்கள்‌. 


கொயல்லபுரத்து மக்கள்‌ 6, 37 

அன்று கூட்டத்திலிருந்த பெரியவர்கள்‌. '*யாரு இப்படி 
அடிக்களையோடு வன்னிமரத்தைக்‌ கொண்டுவந்து நட்டினது? '* 
எனறு கேட்டு விசாரித்தார்கள்‌. ''யார்‌ வேலை இது?'' என்று 
ஈட்டார்கள்‌. கூட்டத்தில்‌ துயாரம்‌ நாயக்கரும்‌ இருந்தார்‌. 

மாம்‌ வெட்டிக்கொண்டு வரப்போன வெங்கிடபதியையும்‌ 
அவனுடைய சகாக்களையும்‌ கூட்டிக்கொண்டு வந்தார்‌ கொண்டி க்‌ 
காவல்காரர்‌. கூட்டத்தில்‌ தன்னுடைய தகப்பனாரைப்‌ பார்த்ததும்‌ 
வெங்கடபதி சொல்ல முடியாமல்‌ மெளனம்‌ சாதித்தான்‌. அதைக்‌ 
கண்டுகொண்ட துயாரம்‌ அவனைத்‌ தனியாகக்‌ கூட்டிக்‌ கொண்டு 
பபாய்‌ கேட்டதில்‌ நடந்ததைத்‌ தெரிந்து கொண்டார்‌. பிறகு 
கூட்டத்திற்கு வந்து, தனது பையனுக்காகத்‌ தான்‌ மன்னிப்புக்‌ 
பகட்டுக்கொள்வதாகச்‌ சொன்னார்‌. எல்லாம்‌ அறிவு வளராத 
சிறிசுகளின்‌ காரியம்‌; இந்த ஒரு தரம்‌ 'தம்மாட்டை' என்று அத்தோடு 
நின்றது. துயாரம்‌ வீட்டுக்குள்‌ வந்ததும்‌ முதல்‌ காரியமாக மகளைக்‌ 
கூப்பிட்டு சண்டை பிடித்தார்‌. இப்படிச்‌ செஞ்சிட்டயே அம்மா என்று 
ரொம்ப வருத்தப்பட்டார்‌. அச்சிந்த்தலுவும்‌ தனது பின்‌ புத்தியை 
நினைத்து நொந்துகொண்டாள்‌. 
+ 


கிட்டப்பனுடைய வீட்டுக்கு அவனைப்‌ பார்க்க சாமிக்‌ 
கண்ணாசாரி வந்தார்‌. கட்டிலில்‌ அவனுடைய திடப்பைப்‌ 
பார்த்ததும்‌ அவர்‌ துணுக்குற்றார்‌. 


"கிட்டப்பா, என்னாச்சி உனக்கு; ஏன்‌ இப்படி ஆயிட்டெ?'' 
என்று கேட்டு ஆதரவோடு அவனின்‌ நெஞ்சுக்கூட்டைத்‌ தடவி 
விட்டார்‌. ''ஒண்ணுமில்லெ; கொஞ்சம்‌ வர்மப்பிடி. தடவிவிட்டா 
சரியாயிரும்‌'' என்று சொல்லி எண்ணெய்‌ தேய்த்துத்‌ தடவி 
நீவிவிட்டார்‌. 'அடடா எப்பேர்ப்பட்ட உடம்பு இது; இப்படி 
ஆகிவிட்டதே' என்று மனசுக்குள்‌ சொல்லிக்கொண்டார்‌. 


கிட்டப்பனுடைய உடம்பு பலத்தையும்‌ மனத்‌ தைரியத்தையும்‌ 
அவர்‌ மட்டுமல்ல அந்தக்‌ கிராமமும்‌ சுற்றுவட்டாரமுமே அறியும்‌. 
அடங்காமல்‌ திமிரிய எருதுகளையெல்லாம்‌ அடக்கி மூக்கணாங்‌ 
கயிறு பூரியவன்‌ அவன்‌. சம்சாரிகளின்‌ தொழுவில்‌ லட்சண சுத்த 
முள்ள காளைக்‌ கன்றுகள்‌ பிறந்தால்‌ அதை அவர்கள்‌ கோவிலுக்கு 
விட்டுவிடுவதாக நேர்ந்து கொள்வார்கள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ ௫. 38 


மனிதர்களில்‌ சர்வாங்க அழகுப்‌ பிறப்பு எப்படி ௮பூர்வமோ 
அப்படியேதான்‌ மாடுகளிலும்‌. எப்பவாவதுதான்‌ இந்தப்‌ பிறப்பு 
நிகழும்‌. அப்படிப்‌ பிறந்த காளைக்‌ கன்றை வளர்த்துப்‌ பெரிதாக 
ஆக்கி வேலைக்கு வைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்று 
நினைப்பதில்லை. அந்தக்‌ கன்று பால்‌ மறந்ததும்‌ கூளம்‌ கடிக்க 
ஆரம்பித்துவிட்டது என்றால்‌ ஒரு நல்ல நாள்ப்‌ பார்த்து பெருமாள்‌ 
கோவிலுக்குக்‌ கொண்டுவந்து ஊர்கூட்டிப்‌ பொங்கல்‌ வைத்து, 
அந்தக்‌ காளைக்கன்றின்‌ முதுகில்‌ திருநாமம்‌ போன்று 
சூட்டுக்கோலால்‌ ''சூலம்சாத்தி'' அவிழ்த்து விட்டுவிடுவார்கள்‌. 
அந்த அடையாளம்‌ எப்போதும்‌ அழியாமல்‌, பார்க்கிறவர்களுக்கு 
இது கோயில்‌ மாடு என்று தெரியும்படி இருக்கும்‌. இதனால்‌ அந்த 
மாட்டுக்கு ஒரு தனீசுதந்திரம்‌ உண்டு. 

யாரும்‌ அதை அடிக்கவோ துன்புறுத்தவோ மாட்டார்கள்‌. 
இஷ்டப்படி அது சம்சாரிகளின்‌ விளைச்சலைத்‌ தின்று வளரும்‌, 
காடுகளில்‌. 

இப்படித்‌ தன்னிச்சையாக மேய்ந்து அந்தக்‌ கன்று வளர்ந்து 
காளையாகி, ஊர்க்கால்‌ மாட்டு மந்தைகளில்‌ வந்து முடையடித்த 
பசுக்களை வாடைபிடித்து அதை விரட்டிப்‌ 'பயிரா'கும்‌. இந்த 
முக்கிய உபயோகத்துக்குத்தான்‌ சம்சாரிகள்‌ அந்த அழகான கோயில்‌ 
பொலிகாளையின்‌ அழிமானத்தைத்‌ தாங்கிக்கொள்கிறார்கள்‌. 
அதோடு தங்கள்‌ பசுமாடுகள்‌ இதனால்‌ ஜாதிக்கன்றுகள்‌ ஈனுகின்றன. 

பகலெல்லாம்‌ அது இப்படி மேய்ந்து அலைந்து திரிந்துவிட்டு 
அந்தியானதும்‌ கோயிலுக்கு முன்னால்‌ வந்து ''நந்திவாகனம்‌ போல'' 
படுத்து அசைபோட்டுக்கொண்டிருக்கும்‌. 

இப்படியான கோயில்காளைகளின்‌ தலைமுறை வரிசைகளைப்‌ 
பற்றிக்‌ கிராமத்தில்‌ பல கதைகள்‌ நிலைத்து நிற்கின்றன. 

ஒரு கோவில்கன்று காளைப்பருவத்தை அடைந்து, மூன்று 
அல்லது நான்கு வருசங்களுக்குத்தான்‌ அது கிராமத்தோடு ஒட்டு 
தலாக இருக்கும்‌. பிறகு அதுக்கு மூர்க்கம்‌ அதிகமாகி மனித 
சிநேகத்தை முறித்துக்கொண்டுவிடும்‌. அதன்‌ பிறகு அதைப்பார்த்து 
மனுசர்‌ பயப்படுகிறதும்‌ மனுசரைப்‌ பார்த்து அது கால்மண்‌ வாரி 
அடிப்பதும்‌ கொம்பை தட்டிக்கொண்டு ''செருக்குப்‌ போடுகிறது '* 
மாகிவிடும்‌. இந்த செருக்குப்‌ போடுகிறது என்பது, கிட்டத்தட்ட அது 
மனுசனைச்‌ சண்டைக்குக்‌ கூப்பிடுகிறது போலவே இருக்கும்‌! இந்த 
நிலைக்கு வந்து விடுகிற ஒரு கோயில்காளையைக்‌ கொண்ட கிராமம்‌ 
சதா 'எலைகொலையாத்‌' தவித்துக்‌ கொண்டிருக்கும்‌. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 39 


நந்தகோபநாயக்கருடைய தொழுவில்‌ ஒருநாள்‌, சகல லட்சணங்‌ 
ஈள்‌ கொண்ட ஒரு காரரிக்காளைக்கன்று பிறந்தது. அதனுடைய 
வடிவழகை நாள்பூராவும்‌ பார்த்து அனுபவித்துக்‌ கொண்டேயிருப்‌ 
பார்கள்‌ வியப்பும்‌ மகிழ்ச்சியும்‌ கொண்ட முகத்தோடு. 


அவருடைய பசுத்தொழுவில்‌ எப்பவுமே தெரித்த மாடுகளாகத்‌ 
நானிருக்கும்‌. அவைகளில்‌ அவருக்குப்‌ பிடித்தமான ஒரு காராம்‌ பசு 
இருந்தது. அதனுடைய பாலின்‌ மணம்‌ அவருக்கு ரொம்பப்‌ 
பிடித்தம்‌. 

அதோடு அது ஒரு நெட்டீத்துக்‌ கறவை கொண்ட மாடு. பாலுக்கு 
ஆசைப்பட்டதால்‌ ஈத்துகள்‌ சோம்பிப்போயின. 


மற்ற மாடுகளெல்லாம்‌ மேய்ச்சலிலிருந்து திரும்பி, குளத்தில்‌ 
தண்ணீர்‌ விளிப்பருகே நின்றுகொண்டு தண்ணீர்‌ குடிக்கும்போது 
இந்தக்‌ காராம்பசு மட்டும்‌ தண்ணீருக்குள்‌ இறங்கி முழங்கால்‌ முங்கும்‌ 
அளவுக்குத்‌ தண்ணீரில்‌ நின்றுகொண்டு குடிக்கும்‌. 


“இது என்னய்யா இந்த மாடு மாத்தரம்‌ இப்பிடிக்‌ குடிக்கி!'' என்று 
கேட்பவர்களுக்கு அவர்‌ சொல்லும்‌ பதில்‌ ''உடம்புல கோரோஜனை 
இருக்கிற மாடுக இப்பிடித்தான்‌ குடிக்கும்‌'” என்பார்‌. 

ஒருநாள்‌ அவர்‌ குருமலையின்‌ அடர்ந்த சிறைக்காட்டில்‌ 
மலைக்கீரை பறிக்கப்‌ போயிருந்தார்‌. காட்டின்‌ நடுவே ஒரு தாவில்‌ 
ஒரு அழகான முதிர்ந்த காரி நிறத்தில்‌ ஒரு பொலிகாளையைப்‌ பார்க்க 
நேர்ந்தவுடன்‌ சந்தோஷமும்‌ பயமும்‌ பின்ன அப்படியே 
நின்றுவிட்டார்‌. 

இது எங்கேயோ ஒரு கிராமத்தை முறித்துக்கொண்டு இப்போது 
இங்கே வந்து இந்தக்‌ காட்டில்‌ வாசம்‌ பண்ணுகிறது என்று 
நினைத்தார்‌. 

உடம்புத்‌ திமிரின்‌, தாங்க முடியாத கொம்புத்தினவின்‌ காரணமாக 
அது பூமியை முட்டி முட்டித்‌ தென்னியதால்‌ தேய்ந்த கொம்புகளும்‌, 
அதில்‌ மண்‌ உறைந்து காணப்படுவதையும்‌ கவனித்தார்‌. 

நந்தகோபநாயக்கர்‌ வைத்தகண்‌ வாங்காமல்‌ அதைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்‌ உடனே. 
அன்றிலிருந்து அவருடைய பசுமாட்டு மந்தையை அவர்‌ அந்தக்‌ 
குருமலைக்‌ காட்டுக்கே மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கொண்டுவரத்‌ 
தொடங்கிவிட்டார்‌. 


கி. ராஜநாராயணன்‌ &, 40 

கொஞ்சம்‌ தூரம்‌ அதிகம்தான்‌. என்றாலும்‌ தன்னுடைய 
தொழுவில்‌ இப்படி ஒரு காரியக்கன்று நிற்கவேண்டும்‌ என்று “குளிர்‌ 
ஆட்டியது'' அவருக்கு. 

வழக்கமான மேய்ச்சல்த்‌ தரையிலிருந்து இந்த மலங்காட்டுக்கு 
மந்தைகளை ஓட்டிக்கொண்டு வர சிரமப்பட்டது. மாடுகள்‌ புதிய 
இடத்தை விரும்புவதில்லை. “மாடு மேய்ந்த இடம்‌; மழை மேய்ந்த 
இடம்‌: என்று பெரியவர்கள்‌ தெரியாமலா சொன்னார்கள்‌ என்று 
எண்ணிக்கொண்டார்‌. 

மற்ற மாட்டுக்காரப்‌ பையன்களையும்‌ தன்னோடு சேர்த்துக்‌ 
கொண்டார்‌. அவர்களும்‌ ஒரு மாறுதலுக்காக குருமலைக்‌ 
காட்டுக்கு தங்கள்‌ மாட்டுமந்தைகளையும்‌ இவரோடு சேர்ந்து 
பத்திக்கொண்டு வர ஆரம்பித்தார்கள்‌. 

எதிர்பார்த்தபடி நந்தகோபருடைய காராம்பசு முடையடித்த 


நாளில்‌ - மந்தையோடு அது மேய்ந்து கொண்டிருந்தபோது - அந்தக்‌ 
காரி எங்கிருந்தோ வாடை பிடித்து வந்து சேர்ந்துவிட்டது. 


தூரத்தில்‌ அதன்‌ வரத்தைக்‌ கண்டதுமே மாடு மேய்க்கும்‌ 
சிறுவர்கள்‌ அவரவர்‌ அருகிலுள்ள மரங்களில்‌ ஏறிக்கொண்டார்கள்‌. 
நந்தகோபன்‌ ஒரு உயர்ந்த பாறை மேல்‌ ஏறிக்‌ கொண்டார்‌. அது, 
அடர்ந்த கொடி செடிகளை நெடுநெடு என்று முறித்துக்கொண்டு 
காராம்‌ பசு இருக்கும்‌ இடத்தை நோக்கி வந்தது. 

காளையைக்‌ கண்டதும்‌ பசு, போக்குக்‌ காட்டி வாலைத்‌ தூக்கி 
சுருக்கு மூத்திரம்‌ விட்டது. 

தும்முவதற்குச்‌ சூரிய வெளிச்சத்தைத்‌ தேடுவது போல காளை 
தனது முகத்தைத்‌ தூக்கி வைத்துக்‌ கொண்டே பசுவை நெருங்கியது. 
பக்கத்தில்‌ மேய்ந்துகொண்டிருக்கும்‌ பசு மாடுகள்‌ இதைப்பற்றி 
எந்தவிதச்‌ சலனமும்‌ இல்லாமல்‌ அததுபாட்டுக்கு மேய்ந்து 
கொண்டிருப்பதைப்‌ பார்த்தார்‌ நந்தகோபன்‌. 'மனுசப்‌ பயலுக்குத்‌ 
தான்‌ வேற வேலை இல்லை!' என்று தனக்குள்‌ சொல்லிக்‌ 
கொண்டார்‌. 


அன்று பகல்‌ பூராவும்‌ அது இவருடைய பசுவோடு சுற்றி 
வந்துகொண்டிருந்தது. மேற்கே கருமலையில்‌ பொழுது இறங்கப்‌ 
போகும்‌ வேளைக்கு அவருக்கு ஒரு புதிய பயம்‌ வந்துவிட்டது; 
தன்னுடைய காராம்‌ பசுவை இந்தக்‌ காரிக்காளை எங்கே அதனோடு 
மலைக்குள்ளே கூட்டிக்கொண்டு போய்‌ விடுமோ என்று! 


கொயல்லபுரத்து மக்கள்‌ ஜூ 41 
இதைச்‌ சொல்லிச்‌ சொல்லி மாடுமேய்க்கும்‌ பிள்ளைகள்‌ அவரைக்‌ 
கேலிசெய்து சிரித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


ஊரைப்‌ பார்த்து பசுமாட்டு மந்தைகளை பத்தப்போகும்‌ 
பி வளைக்கு காராம்பசு மந்தையோடு சேர்ந்துவர ஆரம்பித்தது. 
அந்தக்‌ காளையும்‌ அவருடைய மந்தையோடு கொஞ்சதூரம்‌ வந்து 
பிறகு நின்று கொண்டது. 


+ 


காளை வந்து பயிராகிய அந்த அமாவாசையிலிருந்து எண்ணிக்‌ 
கொண்டே வந்தார்‌ நந்தகோபன்‌; பத்தாவது அமாவாசை முடிந்து 
சிலநாளில்‌, அந்தத்‌ தகப்பனைக்கொண்டு அப்படியே காரிக்‌ 
கன்றாகப்‌ பிறந்தது. 


ஜொன்னுவுக்கு ஆசைப்பட்டுக்கூட சீம்பால்‌ பீய்ச்சாமல்‌ முதல்‌ 
மூன்றுநாளும்‌ கன்றுக்கே பாலை விட்டுவிட்டார்‌. நாப்பது 
நாட்களுக்குக்‌ கன்று இஷ்டத்துக்கு குடித்ததுபோக மீதிப்‌ பாலையே 
சுறந்தார்‌. அதன்பிறகு ரண்டுகாம்பு கன்றுக்‌ குட்டிக்கு, ரண்டுகாம்பு 
அவருக்கு என்று வைத்துக்கொண்டார்‌. 


கட்டுத்தரைக்கு கன்றுக்குட்டியை இழுத்துக்கொண்டுபோக 
முடியாமல்‌ அதோடு மல்லுக்கட்ட வேண்டியதிருந்தது, அதன்‌ 
உடல்முறுக்கு. 


அதனுடைய அங்க லட்சணங்களையும்‌ சுழிசுத்தத்தையும்‌ 
வாகையும்‌ பார்த்துப்‌ பார்த்து நந்தகோபன்‌ வியந்து ஆனந்தப்பட்டார்‌. 


சம்சாரி வீட்டில்‌ நிற்கவேண்டிய காளைக்கன்று இல்லை இது; 
பெருமாளுக்கே உரியது என்று கோயிலுக்கு நேர்ந்துகொண்டார்‌. 


வீட்டில்‌ மனைவியிடமும்‌ குழந்தையிடமும்‌ இதைத்‌ தெரிவித்து, 
ஊர்ப்பெரியவர்களிடமும்‌ தெரிவித்தபோது, பெரியவர்கள்‌ அவரை 
வாழ்த்தி, ''கோபன்ன, நாங்களே ஓங்கிட்டச்‌ சொல்லணும்ன்னு 
இருந்ததை நீயே செஞ்சீட்டெ, பெருமாள்‌ கிருபை'' என்றார்கள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ ௫, 42 

பெருமாளுக்குக்‌ காளை வாகனம்‌ இல்லை; என்றாலும்‌ அவன்‌ 

பசுக்களையும்‌..கன்றுகாலிகளையும்‌ மேய்த்துப்‌ பராமரித்தவன்‌ 

அல்லவா? சம்சாரிகள்‌ அவைகளை அப்படியே பார்க்கிறார்கள்‌. 

இன்றும்‌ பசுமந்தைகள்‌ மேய்ச்சலுக்குப்‌ போகும்போது புல்லாங்‌ 

குழலோடு அவைகளின்‌ கூடவே அவன்‌ வருவதாக மேய்ப்பவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌ என்று நினைத்தார்‌. 


ப 


வீரியமாக வளர்ந்த காரிக்கன்று பால்‌ மறந்து கூளம்‌ கடிக்க 
ஆரம்பித்ததும்‌, புரட்டாசி மூன்றாம்‌ சனிக்கிழமை அன்று பெருமாள்‌ 
கோயிலுக்குப்‌ பொங்கல்‌ வைத்து சாரிக்கும்‌ கொஞ்சம்‌ தந்து, 
ஊரோடு அவர்களும்‌ உண்டு மகிழ்ந்து, காரியின்‌ பின்‌ முதுகில்‌ 
சூட்டுக்‌ கோலினால்‌ சூலம்‌ எழுதி அவிழ்த்து விட்டுவிட்டார்கள்‌. 
சூட்டுக்கோலின்‌ அனல்ப்பொசுக்கல்‌ வலியால்‌ துடிதுடித்து ஓடிய 
காரியைத்‌ தன்‌ போக்கில்‌ விட்டுவிட்டார்கள்‌. 


மறுநாள்‌, அதுக்கு எப்படித்தான்‌ தெரிந்ததோ; வீடு தேடி 
வந்துவிட்டது! அதன்‌ பின்னால்‌ ஊர்க்‌ குழந்தைகளின்‌ ஆரவாரம்‌! 

நந்தகோபனுக்கும்‌ அவருடைய குழந்தைகளுக்கும்‌ ஆனந்தம்‌ 
பிடிபடவில்லை. கம்மஞ்சோற்றில்‌ தவிடு பிண்ணாக்கு பருத்திக்‌ 
கொட்டை என்று கலந்து எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு 
வைத்தார்கள்‌. 

''வீட்டெக்‌ கண்டுபிடிச்சி வந்துட்டதே; பாத்தியளா. வீட்டெக்‌ 
கண்டுபிடிச்சி வந்துட்டதே'' என்று பார்க்கிறவர்களிடமெல்லாம்‌ 
சொல்லி மகிழ்ந்தார்கள்‌. 

சாய்ந்தரம்‌ வரை அது அவர்களுடைய தொழுவுக்குள்‌ அங்கு 
மிங்குமாக அலைவதும்‌, குடிதாழியில்‌ கழுநீரைக்‌ குடிப்பதும்‌, 
கூளத்தைக்‌ கடிப்பதும்‌, நினைத்த இடத்தில்ப்‌ படுத்து, அசை 
போடுவதுமாக இருந்தது. விளக்கு வைத்த கொஞ்ச நேரத்துக்‌ 
கெல்லாம்‌ காரியை தெருவில்ப்‌ பத்தி தொழுக்‌ கதவை அடைத்து 
விட்டார்கள்‌! பாவம்‌, அதுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. 
தயங்கி நின்று மூடிய கதவை நோக்கி ''அம்மா... என்று குரல்‌ 
கொடுத்தது. 

வீட்டுக்‌ குழந்தைகளுக்கும்‌ பெண்களுக்கும்‌ மனசு ரொம்பச்‌ 
சங்கடப்பட்டது. நந்தகோபன்‌ கல்லாக்கிக்கொண்டார்‌ மனசை. 


பகொபல்லபுரத்து மக்கள்‌ & 43 

ராத்திரி பூராவும்‌ அது தொழுவின்‌ வாசப்படி அருகேயே 
படுப்பதும்‌ எழுந்து நிற்பதுமாக இருந்தது. பிறகு என்ன நினைத்துக்‌ 
கொண்டதோ ஊரை ஒரு சுற்று வந்தது. 

மறுநாள்‌, அதுக்கு வீட்டிலிருந்த ஒன்றும்‌ தரக்‌ கூடாது என்று 
நந்தகோபன்‌ சொல்லிவிட்டார்‌. இங்கேயே அதுக்கு எல்லாம்‌ தந்து 
0 பாஷித்துக்‌ கொண்டிருந்தால்‌ எப்படி அது கோயில்காளை 
ஆகமுடியும்‌? 

ஆனாலும்‌ அவருடைய குழந்தைகள்‌, வீட்டுக்குத்‌ தெரியாமல்‌ 
ஏதாவது கொடுக்கத்தான்‌ செய்தார்கள்‌. 

மறுநாளும்‌ அது தொழு வாசலின்‌ முன்னால்‌ தெருவில்‌ படுத்துக்‌ 
கொண்டிருந்தது. அதனால்‌ பசி தாங்க முடியவில்லை. ஊரடித்‌ 
தோட்டமான லெட்ச்மண்ணாவின்‌ தோட்டத்தில்‌ செழிப்பாக 
வளர்ந்திருந்த கதிர்தள்ளும்‌ பருவத்திலுள்ள கேப்பைப்‌ பயிரை 
வயிறுமுட்ட மேய்ந்துவிட்டு, ஊரை ஒரு சுற்றிச்‌ சுற்றிவிட்டு, 
எங்கேயும்‌ வசதிப்படாததால்‌ பெருமாள்‌ கோயிலுக்கு முன்னால்‌ 
உள்ள வசதியான இடத்தில்‌ படுத்து அசை போட ஆரம்பித்து 
விட்டது. 

லெட்ச்மண்ணா வீட்டு வேலைக்காரன்‌ காலையில்‌ வந்து தகவல்‌ 
சொன்னான்‌, “மொதலாளி, நம்ம தோட்டத்தில்‌ யார்‌ மாடோ வந்து 
பயிரெல்லாம்‌ மேஞ்சி ஒழப்பிக்கெடக்கு!”* கோபத்தோடு 
புறப்பட்டுப்‌ போன லெட்ச்மண்ணா சிரித்துக்கொண்டே வந்தார்‌. 
“அட கோடிக்காரப்‌ பயலே, இதுகூடத்‌ தெரியலையா, கோயில்‌ மாடு 
மேஞ்சிருக்குடா; அது மேஞ்சது போகத்தாண்டா நமக்கு?" என்று 
சொன்னார்‌. வேலையாள்‌ கழுவனுக்கு இதை ஏற்றுக்கொள்ள 
முடியலை. தோட்ட மகசூலில்‌ அவன்‌ பங்குக்காரனாகச்‌ சேர்ந்திருக்‌ 
கிறான்‌. வருகிற மாசூலில்‌ எட்டில்‌ ஒரு பங்கு அவனுக்கு. உழுது - 
நாலு உழவு போட்டு - பாத்திகட்டி, நாற்றுப்‌ பாவி நடுவை வெட்டி, 
ஒண்ணாங்களை ரண்டாங்களை என்று மூணு கனை வெட்டி, 
"ரத்தத்தைப்‌ பாய்ச்சினது போல' கமலைத்‌ தண்ணீர்‌ ராவா பகலாப்‌ 
பாய்த்து அரும்‌ பாடுபட்டவன்‌ அவன்‌. 


“இன்னொரு தபா வரட்டும்‌; நல்‌...ல அடி சதப்பிருதன்‌ அந்தக்‌ 
கோயில்க்‌ காளையெ' என்று மனசுக்குள்‌ கறுவிக்கொண்டான்‌. 


அப்புறந்தான்‌ காரிக்கு தெரிந்தது; - இப்படி ரகசியமாய்‌, 
அடிவாங்கிய இடத்துக்கு இனிமேல்‌ மேயப்‌ போகக்கூடாது என்று! 


கி.ராஜநாராயணன்‌ &, 44 
ஆனாலும்‌ காரிக்கு செல்வாக்கு 'கொடிகட்டித்தான்‌ பறந்தது!” 
செழிக்கச்‌ செழிக்க பெரிய சம்சாரிகளின்‌ தோட்டங்களிலும்‌ விளைந்த 
புஞ்சைகளிலும்‌ ஆள்‌ இல்லாத நேரமாகப்‌ பார்த்துத்தான்‌ மேய 
வேண்டும்‌ என்று கழுவன்‌ கொடுத்த அடிகளிலிருந்து கற்றுக்‌ 
கொண்டது. 

காரி இப்படி மேய்ந்துவிட்டு, அதிகாலையில்‌ கோபன்னாவின்‌ 
தொழுவாசலிலும்‌ வந்து நின்றுவிடும்‌, தவிடு கலந்த பருத்திக்‌ 
கொட்டை ஊறலைத்‌ இன்பதற்கு. 

இந்த வழக்கம்‌, காளையாக அது பசுமாடுகளை 'விரட்டு'றெை 
வரைக்கும்‌ இருந்தது. பிறகு அது தொழுவைத்‌ தேடி வருவதற்குப்‌ 
பதில்‌ பசுமாட்டு மந்தையைத்‌ தேடிப்‌ போக ஆரம்பித்துவிட்டது. 

காரியின்‌ அந்த நிறமும்‌ திமிர்ந்த உடல்க்கட்டும்‌ உயரமான 
திமிலும்‌ ஊசிக்‌ கொம்புகளும்‌ பார்ப்பவர்களைப்‌ பயந்து விலகச்‌ 
செல்லும்படி செய்தது. 

மனுசர்கள்‌ தன்னைப்‌ பார்த்து ஏன்‌ இப்படிப்‌ பயந்து 
ஒதுங்குகிறார்கள்‌ என்று முதலில்‌ அது தயங்கினாலும்‌ பிறகு அதுக்கு 
அதுவே ஒரு திருப்தியாக இருக்கும்போல்த்‌ தெரிந்தது. 

சிறுவர்கள்‌ பயந்து ''ஓ காரி வந்துவிட்டது... '* என்று கூவிக்‌ 
கொண்டு ஓட்டம்‌ பிடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இதே 
வழக்கமான பிறகு, தன்னைக்‌ கண்டும்‌ ஒதுங்காத சிறுவர்களைப்‌ 
பார்த்து அது கொம்பை ஆட்டி ஆட்சேபம்‌ தெரிவித்தது! முதலில்‌ 
அதை இப்படிப்‌ பாயப்‌ பழக்கப்படுத்தியவர்கள்‌ சிறுவர்கள்தான்‌. 

அந்த மக்கள்‌ மனசில்‌ காரி தனக்கென்று ஒரு இடம்‌ 
பிடித்துக்கொண்டது. அதைப்பார்த்துப்‌ பரவசப்‌ பட்டார்கள்‌ பலர்‌. 
அதன்‌ உடல்வாகை புச்சன்னா வர்ணிப்பார்‌: 

“பார்ரா, என்ன நீளம்‌ கீரிப்பிள்ளை கெணக்க. திமிலைப்‌ 
பாத்தாயா தேர்‌ மாதிரி எம்புட்டு உசரம்‌. வாலைப்‌ பாரு சுண்டெலி 
வால்‌ போல அம்புட்டுச்‌ சிறிசு; சன்னம்‌. 

சரியான கல்க்‌ காட்டுப்‌ பிறவி; ஈக்கி நுழையுமா பாரு குளம்புக 
நடுவில! 

அதும்‌ முதுகுல ரண்டாள்‌ படுத்துப்‌ புரலாம்டா!'' என்பார்‌. 

மாட்டுக்காரச்‌ சிறுவர்கள்‌ அவருடைய மோகத்தைப்‌ பார்த்து 
“ஒரு பசுமாடாப்‌ பிறக்கலையேண்ணு இருக்கு உமக்கு இப்பொ!'' 
என்பார்கள்‌ கேலியாக. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ இ 45 

காரியைத்‌ தொட்டுப்‌ பாக்கணும்‌, அதைத்‌ தட்டித்‌ தடவி விடணும்‌ 
என்றெல்லாம்‌ புச்சன்னாவுக்கு ஆசை. ஒருநாள்‌ அதை அவர்‌ 
நெருங்கியபோது, எதிர்பாராமல்‌ அவரைக்‌ கோதி தூர எறிந்தது. 
ஈழ விழுந்து புரண்டு எழுந்த புச்சன்னா எழுந்து காலை 
நொண்டிக்கொண்டே சிரித்து ''ஓங்ஙாத்தாளைக்‌ களுத கெடக்க; 
என்னன்‌ கோவம்‌ பார்ரா இதுக்கு!'* என்றார்‌. 

அப்பவும்‌ அதும்‌ பேரில்‌ அவருக்கு கொஞ்சமும்‌ வருத்தமில்லை. 

என்றாலும்‌, இந்த சம்வத்திற்குப்‌ பிறகு ஊர்‌ கொஞ்சம்‌ பரபரப்புக்‌ 
கொண்டது. 

பெரியவர்களும்‌ காரியைக்‌ கண்டு பயந்து ஒதுங்க ஆரம்பித்‌ 
தார்கள்‌. 

கோபல்ல கிராமத்தின்‌ பசுக்கள்‌ ஆரோக்கியமான கன்றுகள்‌ 
ஈன்றன. காரியைப்‌ போலவே அவைகள்‌ அழகாக நிறமாக 
இருந்தன. 

நாட்கள்‌ ஆக ஆகக்‌ காரியின்‌ போக்கு சகிக்க முடியாத அளவுக்கு 
ஆகிவிட்டது. 


“ஊர்ல இம்புட்டுப்‌ பசுமாடுக இருந்தும்‌ அதுக்கு மப்பு 
அமுங்கலையே!'' என்றார்கள்‌. 


ஒரு நாள்‌, வேற்று ஊர்‌ கோயில்க்‌ காளை ஒன்று கிராமத்தின்‌ 
பசுமாட்டு மந்தைக்குள்‌ நுழைந்ததைப்‌ பார்த்த மாட்டுக்காரச்‌ 
சிறுவர்கள்‌ ஒரே சந்தோஷ ஆரவாரம்‌ செய்து வரவேற்றார்கள்‌. 


“ஏ... கொப்ப நீ எங்கருந்து வாடை பிடிச்சி வந்தெ?'' என்றார்‌ 
புச்சன்னா. 


“ஏ... இது மலங்காட்டு ராஜா மாதரித்‌ தெரியுதப்போவ்‌'' அதன்‌ 
புல்லை நிறத்தின்‌ மேல்‌ மலைக்காட்டின்‌ செம்மண்ணினால்‌ ஏற்பட்ட 
செங்களிப்பு நிறம்‌ தோன்ற இருந்தது அது. 

உளிக்கொம்புகளும்‌ கல்க்‌ குளம்புகளும்‌, மேலில்‌ காணப்பட்ட 
கள்ளிப்பால்ச்‌ சொட்டுகள்‌ விழுந்ததினால்‌ ஏற்பட்ட கறைத்‌ 
தழும்புகளும்‌ அப்படி அவர்களை எண்ண வைத்தது. புல்லையைப்‌ 
பார்த்துவிட்ட காரி, மேற்கேயிருந்து வேகமாக அதைப்‌ பார்த்து 
வந்தது. 


கி.ராஜநாராயணன்‌ ௫, 46 

ரண்டும்‌ ஒன்றையொன்றும்‌ பார்த்துக்கொண்டதும்‌ செறுக்குப்‌ 

போட்டு, கால்‌ மண்வாரிக்‌ கொண்டது. *நெமைதட்டும்‌' 
நேரத்துக்குள்‌ அவை சண்டைக்குத்‌ தயாராகிவிட்டன. 


ரண்டும்‌ பயங்கரமாக மோதிக்கொண்டன. 


காரிக்குச்‌ சரியானபடி வேண்டும்‌ என்று நினைத்த மாட்டுக்காரச்‌ 
சிறுவர்கள்‌ புல்லையின்‌ பக்கம்‌ சேர்ந்துகொண்டு, ''விடாதெ எடுத்து 
எறி அதெ; விடாதெ'' என்று கத்தினார்கள்‌, தூரத்தில்‌ இருந்து 
கொண்டே. புச்சன்னா ஒருத்தர்தான்‌ காரியின்‌ பக்கம்‌! 

வெகுநேரம்‌ அவைகள்‌ சண்டையிட்டன; எது தோற்கும்‌ என்று 
சொல்ல முடியாதபடி. வைரம்‌ பாய்ந்த சொறசொறப்பான 
மரங்களிலும்‌ பாறைகளிலும்‌ தினவெடுத்த கொம்புகளை உரசி உரசி 
கதிமை அடைந்த புல்லையின்‌ கொம்புகள்‌ காரியின்‌ முகத்திலும்‌ 
உடம்பிலும்‌ குத்திக்‌ கிழித்து ரத்தம்‌ பெருக்கெடுத்தது. 

எவ்வளவு ரணங்கள்‌ ஆனாலும்‌ சரி புல்லையைத்‌ தனது 
மந்தைக்குள்‌ புகவிடுவதாக இல்லை காரி. 


நேரம்‌ ஆக ஆக, மாட்டுக்காரச்‌ சிறுவர்களும்‌, சத்தம்கேட்டு 
ஓடிவந்த மந்தைக்‌ காவல்க்காரர்களும்‌ இன்னது செய்ய என்று 
தெரியாமல்‌ திகைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. மந்தையிலிருந்து 
கேட்ட இந்த ஆரவாரங்களையும்‌ கூக்குரல்களையும்‌ கேட்டு கிராம 
வாசிகள்‌ என்னமோ ஏதோ என்று கம்புகளையும்‌ கத்திகளையும்‌ 
எடுத்துக்கொண்டு ஓடிவந்தார்கள்‌. 


அவர்களும்‌ முதலில்‌ இந்தக்‌ காளைச்‌ சண்டையைக்‌ கண்டு 
கொஞ்சம்‌ ரசித்தாலும்‌, எப்படி இவைகளை விடுவிப்பது என்று 
யோசித்தார்கள்‌. 


தூரத்திலிருந்து நந்தகோப நாயக்கர்‌ கூப்பாடு போட்டுக்‌ 
கொண்டே ஓடிவந்தார்‌. ஓடிவந்த வெருச்சில்‌ அவருக்கு மேல்‌ மூச்சு 
வாங்கியது. கூட்டத்தினரைப்‌ 'பார்த்து அவர்‌ கத்தினார்‌. '*ஏ 
கோட்டிக்காரப்பயகளா, விருதா கோட்டிக்காரப்‌ பயகளா; வேடிக்க 
என்ன பாத்துக்கிட்டிருப்பீகடா. அடிச்சிப்‌ பத்துங்கடா வேத்து ஊருக்‌ 
காளையெ.'' பிறகுதான்‌ இவர்களுக்கும்‌ மண்டையில்‌ பொறி 
தட்டியது; 'ஆமாம்‌, வேற்றுக்காரனுக்கு இடங்கொடுக்கக்‌ கூடாது" 
என்று! 


பெ 


காரத்தில்‌ இருந்துகொண்டே கல்லுகளாலும்‌ கட்டிகளாலும்‌ 


 புல்லையை எறிந்தார்கள்‌. 


கனக்கு விரோதமாக மக்களின்‌ கூக்குரலையும்‌ அதட்டுகளையும்‌ 


காரி இவர்களை மருண்ட பார்வை பார்த்து மூச்சு இளைத்துக்‌ 
கொண்டே அப்படியே நின்றது. அதன்‌ கருத்த நிற உடம்பில்‌ 
புல்லையின்‌ கொம்புகள்‌ குத்திக்‌ கிழித்த இடங்களி லெல்லாம்‌ 
ெவச்செவேலென்று பரும்‌ செம்பூக்களைப்‌ போல்‌ ரத்தக்‌ காயங்கள்‌ 
தெரிந்தன. காரி மீண்டும்‌ மீண்டும்‌ கொம்புகளைத்‌ தரையை நோக்கி 
அசைத்துக்கொண்டு நின்றது. 


புச்சன்னா ஆதாளை இலைகளைப்‌ பிடுங்கி, வடியும்‌ ரத்தத்தைத்‌ 


துடைக்க அதன்‌ அருகே போனார்‌. கிட்டே நெருங்காதே என்பது 
பொல அது இவரை நோக்கிக்‌ கோபத்தோடு '8த்‌' அடித்தது. 


வயசாளியான அப்பிநாயுண்டு கூவிச்‌ சொன்னார்‌; ''அடே, அது 
பக்கத்தில போகாதெ; கோவமாயிருக்கு. ஏற்கனவே ஒன்னெ ஒரு 
தபா எடுத்து எறிஞ்சிருக்கு, கிட்டப்‌ போனாலே ஒன்வாடை 
அதுக்குப்‌ பிடிக்கலை; போ அந்தாலெ'' 


புஞ்சை வரப்போர ஒதுக்கத்தில கம்பை ஊன்றி நின்றுகொண்டு 
புருவக்கட்டில்‌ இடதுகையைப்‌ பொருத்தி, பொழுதின்‌ ஒளி கண்‌ 
கூசாமலிருக்க வைத்துக்கொண்டு கவனித்துக்கொண்டிருந்த 
அப்பிநாயுண்டுவை நெருங்கி நந்த கோபன்‌ கேட்டார்‌: 

''ஏன்‌ தாத்தா இந்த மிருகங்களுக்கு ஒருத்தர்‌ வாடை பிடிக்கி. 
ஒருத்தர்‌ வாடை பிடிக்கமாட்டேங்கு?'* 

அப்பிநாயுண்டு தனது பெரிய்ய வெள்ளை மீசைக்குள்ளாக 
சிரித்துக்கொள்வது தெரிந்தது நந்தகோபனுக்கு. அவர்‌ சொன்னார்‌; 

“மிருகங்க மட்டுந்தானா; மனுஷ விஷயம்‌ எப்பிடி? இங்கயும்‌ ஒரு 
பெண்ணுக்கு ஒரு ஆணின்‌ வாடை பிடிக்க மாட்டேங்கு; ஒரு 
ஆணுக்கு ஒரு பெண்ணின்‌ நாத்தம்‌ பிடிச்சிப்‌ போயிருக்கு" 


கி.ராஜநாராயணன்‌ ஓ 48 


நந்த கோபருக்குக்‌ கொஞ்சம்‌ நாணமாக இருந்தது இதைக்‌ கேட்க. 
ஆனாலும்‌ ஒரு அந்தரங்கம்‌ அவிழ்கிறது போலப்‌ புரிந்தது; தான்‌ ஏன்‌. 
அதிமோகத்தோடு அவளுடைய கக்கத்தில்‌ முகம்‌ புதைத்து 
முகர்கிறோம்‌ என்று. 

கும்பலில்‌ இருந்த பெரியவர்கள்‌ எல்லாம்‌ அப்பிநாயுண்டு பக்கம்‌ 
வந்தார்கள்‌. ''நீங்க எப்பிடி இங்கே வந்திட்டீங்க'' என்று 
உபசாரத்துக்குக்‌ கேட்டார்‌. 


குளுந்த நேரத்தில மந்தையிலெ போடுறசத்தந்தான்‌ மூணு 
ஊருக்குக்‌ கேக்கும்‌ போலிருக்கெ'' என்றார்‌ அவர்‌ புச்சன்னா வந்து 
கேட்டார்‌: 


பபப 


இந்தக்‌ காயங்களுக்கெல்லாம்‌ என்ன செய்ய? என்று. ''என்ன 
செய்ய முடியும்‌. மூர்க்கமுள்ள மிருகத்துக்கிட்டப்‌ போயி பச்சலை 
தேய்க்க முடியுமா; கூப்பிட்டு ஒத்தடம்‌ கொடுக்க முடியுமா!” என்று 
கேட்டுவிட்டு, அதுக்கு இதெல்லாம்‌ ஒண்ணுஞ்‌ செய்யாதுடா; 
தானாக்‌ குணமாயிரும்‌. கடவுள்‌ அததுக்கு எப்பிடிப்‌ பண்ணணுமோ 
அப்பிடி வேண்டிய ஏற்பாடுகள்‌ பண்ணிவச்‌சிருக்கார்‌'' என்றார்‌ 
அப்பிநாயுண்டு. 

தூரத்தில்‌ இருந்துகொண்டே அங்கிருந்தவர்கள்‌ காரியைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. கொஞ்ச நேரம்‌ அது செருக்குப்‌ 
போட்டுக்‌ கொண்டிருந்துவிட்டு, பிறகு பசுக்களின்‌ மந்தைக்குள்ளே 
புகுந்தது. 

செந்தவிட்டு நிறத்திலுள்ள ஒரு பசு வந்து காரியை நக்கிக்‌ 
கொடுத்தது. அது நக்கநக்க காரி கொஞ்சம்‌ கொஞ்சமாக சாந்தம்‌ 
அடைந்து தன்னிலைக்கு வந்து தன்‌ காயங்களிலுள்ள ரத்தத்தை நக்கி 
சுத்தப்படுத்த ஆரம்பித்தது. 

இளவட்டங்களின்‌ கூட்டத்திலிருந்து கிட்டப்பன்‌ மாட்டுக்காரப்‌ 
பையன்களைக்‌ கூப்பிட்டுச்‌ சொன்னான்‌: ''புல்லைய வெரட்டீட்‌ 
டோம்ன்னு நெனைச்சிக்கிட்டிருக்காதிக. அது திரும்ப வந்தாலும்‌ 
வரும்‌'' என்று ஜாக்கிரதைப்படுத்தினான்‌. 

ஆனால்‌ அந்தப்‌ புல்லை அதுக்குப்‌ பிறகு கோபல்ல கிராமத்தின்‌ 
பசுமந்தையை நோக்கி வரவே இல்லை. 

இந்தக்‌ காளைச்‌ சண்டைக்குப்‌ பிறகு காரியின்‌ மூர்க்கம்‌ மிகவும்‌ 
அதிமாகிக்கொண்டே வந்தது. நாளாசரியாக அது பூரண மனுஷ 
எதிரியாகிவிட்டது. 


பல்லபுரத்துமக்கள்‌ ஓ. 49 
முப்போதெல்லாம்‌ பகலில்‌ அது ஊர்ப்பக்கமே வருவதில்லை. 
ன்ளிச்சையாக காடுகளிலேயே திரிந்து அலைந்து, சரியான ஒரு 
ஈட்டுப்பிறவியாக உருவாகிக்கொண்டு வந்தது. 
தூரத்துப்‌ புஞ்சைக்காட்டில்‌ நடமாட வேண்டிய மனுசர்கள்‌ 
காரியை எந்த நேரத்திலும்‌ எந்த இடத்தில்‌ எதிர்‌ கொள்ள வேண்டியது 
நெருமோ என்று “பயந்து செத்தார்‌'கள்‌. கம்மங்கதிர்‌ காவலுக்கு 
பரண்மேல்‌ ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்த எர்ய்யா, மத்தியானக்‌ 
ஈுஞ்ரிக்‌ குடிக்க வீட்டுக்குப்‌ போவோம்‌ என்று இறங்கக்‌ கால்‌ 
வைத்தார்‌ பரணின்‌ ஏணிப்‌ பளுதில்‌... கழே - பரணுக்குக்‌ கழே - 
பார்த்தால்‌ காரி சாவகாசமாப்‌ படுத்து அசை போட்டுக்‌ கொண்டிருக்‌ 
கிறது! 
நேரம்‌ ஆக ஆக அவருக்கு இன்னொரு பயம்‌ வந்துவிட்டது. 
தகப்பனார்‌ வீட்டுக்கு வரத்‌ தாமதமானால்‌ அவருடைய பையன்‌ 
காட்டுக்குத்‌ தோண்டியில்‌ கஞ்சி கொண்டுவந்து விடுகிறது 
வழக்கம்‌. இப்பொ இந்த சமயத்தில்‌ அவன்‌ வந்துவிடக்கூடாதே 
என்கிற ரண்டாவது பயம்‌. 


பரண்மேலே நின்றுகொண்டே பையன்‌ எங்காவது தூரத்தில்த்‌ 


கட்டுப்படுகிறானா என்று கவனித்துக்கொண்டே இருந்தார்‌. 


என்ன காரணத்தாலோ அன்று அவன்‌ வரவில்லை: 

பிறகொரு நாள்‌ மத்தியானக்‌ கஞ்சிக்காக பரணிலிருந்து இறங்கிப்‌ 
பாதை வழியாக நடந்து வந்தார்‌. ஒண்ணுக்கு இருப்பதுக்காக ஒரு 
புஞ்சைக்குள்‌ விலகினார்‌. இருந்துவிட்டு எழுந்தபோது, ஒரு 
கம்மங்கதிர்‌ அப்போதுதான்‌ பால்‌ கூட்டி முத்துக்கோர்த்திருந்தது. 
பகையாளியின்‌ புஞ்சையாக இருந்தாலும்‌ அப்படி ஒரு கதிரைக்‌ 
கண்டுவிட்டால்‌ ஒடித்துத்‌ திங்காமல்‌ எப்படி நகர முடியும்‌. கதிரின்‌ 
மேல்க்‌ கையை வைத்தார்‌; முதுகுக்குப்‌ பின்னால்‌ கம்மம்‌ பயிர்கள்‌ 
சலசலத்ததுபோல அருக்கு. திரும்பிப்‌ பார்த்தார்‌. காதுகளை 
வெடைத்துக்கொண்டு காரி இவரையே பார்த்துக்கொண்டு நின்றது! 

அங்கிருந்து பிடித்த ஓட்டம்‌, ஊருக்குள்‌ வந்துதான்‌ நிறுத்தினார்‌. 

அதுக்குப்‌ பிறகு எர்ரய்யாவின்‌ தூக்கம்‌ கெட்டது, படுக்கையில்‌ 
படுத்து கண்ணை மூடினால்‌ காரிதான்‌ வந்து காதை வெடைத்துக்‌ 
கொண்டு நிற்கும்‌! 

அன்று சாய்ந்திரமே சிந்த்தம நாயக்கரை அதே காட்டில்‌ காரி 
முட்டி குடலைச்‌ சரித்துவிட்டது. 


கி.ராஜநாராயணன்‌ 6, 50 

ஊர்மடத்தில்‌ இளவட்டங்களும்‌ பெரியவர்களும்‌ கூடி இனிக்‌ 
காரியை என்ன செய்கிறது என்று யோசித்தார்கள்‌. 

நாள்ப்‌ பார்த்து அதைப்‌ பிடித்து மூக்கணங்கயிறு பூரிக்‌ காயடித்து 
விட வேண்டியதுதான்‌ என்று முடிவாகிவிட்டது. 

எப்பேர்ப்பட்ட காளை, அடடா! இந்தக்‌ கிராமத்துக்கே ஒரு பேர்‌ 
அதனால்‌. 

அது வந்து நிற்கிறதையும்‌ நடந்து போகிற அழகையும்‌ பார்த்து 
விட்டால்‌ அதிலிருந்து கண்ணை எடுக்க மனசு வருமா. 

ஊரெல்லாம்‌, மந்தை பூராவுமே காளையும்‌ இடாரியுமாக அதன்‌ 
வாரீசாகத்தானே. 

இப்படி இனி ஒரு கோயில்காளை கிடைக்குமா என்கிறது 
சந்தேகந்தான்‌. 

இப்படியெல்லாம்‌ பேசிக்கொண்டார்கள்‌. 
+ 


10 


காரியைப்‌ 'பிடிக்க'ப்‌ போகிறார்கள்‌ என்கிற செய்தி ஊருக்குள்‌ 
பரவியது. 

அதைப்‌ பார்க்கவேண்டுமே என்ற ஆசை அச்சிந்த்தலுவுக்கும்‌ 
உண்டானது. 

அதைப்‌ பற்றிய பலவிதமான கற்பனைகள்‌ அவரவர்‌ மனசுக்குத்‌ 
தக்கபடி எழுந்தன. 

காரியைப்‌ பார்க்கும்‌ போதெல்லாம்‌, அதன்‌ உடம்புத்‌ தினுக்கும்‌ 
கம்பீரமான நடையும்‌ அவளுக்குக்‌ கிட்டப்பனை ஞாபகப்படுத்தும்‌. 

ஒரு பெளர்ணமி நிலவு. 

அச்சிந்தலு அசந்து தூங்கிக்கொண்டிருந்தாள்‌. தொழுவில்‌ 
அமைதியில்லாத தவிப்பு நிறைந்த பசுவின்‌ 'கனைப்பு'க்‌ கேட்டு 
விழித்தாள்‌. 


கொயல்லபுரத்து மக்கள்‌ ஜூ, 51 

அவளுடைய பிரியமான பசு குரல்‌ கொடுத்தது. 

வீட்டில்‌ எல்லோரும்‌ அயர்ந்து தூங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அய்யாவை மட்டும்‌ படுக்கையில்க்‌ காணவில்லை. ''தெக்குத்‌ 
தரு வுக்குப்‌ போயிருப்பார்‌! 


அப்படி ஒரு வதந்தி, அவரைப்பற்றிக்‌ கேள்விப்பட்டிருந்தாள்‌. . 
கன்‌ சோட்டுப்‌ பெண்பிள்ளைகளுடன்‌ குளத்தில்‌ நீந்தி விளையாடிக்‌ 
கேலி பேசிச்‌ சிரித்தபோது ராமக்காதான்‌ அதைச்‌ சொன்னது. 


கேலிக்குத்தான்‌ சொல்லுதாளோ என்றே நினைத்தாள்‌ முதலில்‌; 
பிறகு தெரிந்தது, அது வதந்தியில்லை என்று. பெளர்ணமியின்‌ 
ஒளிவெள்ளம்‌ வீட்டினுள்ளும்‌ பாய்ந்திருந்தது. அந்த ஒளிப்பிர 
வாகம்‌ அவளை வா வா என்று வெளியே அழைத்தது. நெடுமூச்‌ 
செறிந்து, துப்பட்டியை விலக்கி எழுந்து படுக்கையில்‌ அப்படியே 
சிறிது உட்கார்ந்திருந்தாள்‌. திரும்பவும்‌ ஒரு நெடுமூச்செறிந்தாள்‌. 

அந்த அத்தராத்திரியின்‌ உரத்த மெளனமும்‌ ஒலி விழாத செவிப்‌ 
பறையின்‌ இரைச்சலும்‌ என்னவோ செய்தது. 


தூரத்தில்‌ எங்கோ ஒரு மாடு செருமும்‌ சத்தம்‌ கேட்டது. 
தொழுவத்தில்‌ திரும்பவும்‌ பசுவின்‌ தவிப்பு நிறைந்த 'கனைப்பு. * 


துப்பட்டியை உதறிவிட்டு, எழுந்திருந்து தொழுவைப்‌ பார்க்க 
நடந்தாள்‌. 


மற்ற மாடுகள்‌ எல்லாம்‌ அமைதியாக அசைபோட்டுக்‌ கொண்டி 
ருக்க தனது செல்லப்‌ பசு மாத்திரம்‌ நின்றுகொண்டு சுருக்கு மூத்திரம்‌ 
விட்டுக்கொண்டு அமைதி இழந்து வாலால்‌ உடம்பில்‌ விசிறிக்‌ 
கொண்டிருந்தது. 

பசுவின்‌ மேல்‌ நிலவு பட்டாய்‌ மினுங்கிக்‌ கொண்டிருந்தது. 

அண்ணாந்து நிலவைப்‌ பார்த்துக்கொண்டே அடி எடுத்து வைத்து 
நடந்தாள்‌. தரையில்த்‌ தேங்கியிருந்த சில்லிட்ட நீரில்‌ அவள்‌ 
பாதங்கள்‌ பதிந்ததும்‌ ஒண்ணுக்கு நெருக்குவதுபோல உணர்வு 
குத்தியது. 

இப்படிக்‌ குளிர்ந்த நீரில்‌ கால்‌ வைக்கும்‌ போதெல்லாம்‌ இந்த 
அனுபவம்‌ தனக்கு வரும்‌. இது தனக்கு மட்டும்தானா எல்லாப்‌ 
பெண்களுக்குமா என்று ராமக்காவைக்‌ கேட்க வேண்டும்‌ என்று 
நினைக்கிறதுதான்‌. ஆனால்‌ மறந்து போய்விடும்‌! 


கி.ராஜநாராயணன்‌ ஓ, 52 

வேகமாய்ப்‌ போய்‌ படல்‌ மறைவுக்குள்‌ உட்கார்ந்தாள்‌. 
அமைதியைக்‌ ஒய்ச்சுக்கொண்டு சீள்வண்டிரைச்சல்‌ போல 
அவளிலிருந்து சீறி எழுந்த சத்தம்‌ சற்றே அவளை நாணுறச்செய்தது. 


'கால்‌' சுத்தி செய்துகொண்டு எழுந்திருந்தபோது மீண்டும்‌ பசு 
குரல்‌ கொடுத்தது. 

"என்னம்மா; என்ன வேணும்‌ ஒனக்கு?! என்று கேட்டுக்‌ 
கொண்டே அவள்‌ பசுவின்‌ கிட்டே நெருங்கிச்‌ சென்றாள்‌. 


அவளுடைய வழக்கமான தொடுதலை அது ஏற்கவில்லை. 
அப்போதுதான்‌ கவனித்தாள்‌ அச்சிந்த்தலு. கண்ணாடி உருகி வழிந்து 
மினுங்குவது போல பசுவின ''அரை'"யிலிருந்து முடை தொங்கிக்‌ 
கொண்டிருப்பது நிலா ஒளியில்த்‌ தெரிந்தது. 


“ஓ ஹொ ஹோ? அப்பிடியா சங்கதி!” என்று அச்சிந்த்தலு 
உல்லாசமாய்‌ முணுமுணுத்து முறுவலித்தாள்‌. 


பசுவோடு இவள்‌ இப்படி வேடிக்கை பண்ணிக்கொண்டிருந்த 
நேரத்தில்‌ காரி எங்கிருந்தோ வேகுவேகு என்று தலை போகிற 
காரியமாக அங்கேதான்‌ வந்துகொண்டிருந்த சங்கதி அவளுக்குத்‌ 
தெரியாது! 


எங்கோ ஊருக்குள்‌ ஒரு பசு தன்னை அழைக்கிறது என்று 
தெரிந்ததே தவிர லெக்கு எது என்கிற விவரம்‌ காரிக்குத்‌ தெரிய 
வில்லை. தலையை உயர்த்தியபடியே காற்றில்‌ மோப்பம்‌ பிடித்துக்‌ 
கொண்டே அப்படியே வந்து கொண்டிருந்தது. 


காரி ௮ச்சிந்த்தலுவின்‌ வீட்டைச்‌ சுற்றிப்‌ பார்த்தது. தொழுவி 
லிருந்து தெருவுக்கு வரும்‌ ஜலதாரையை மோப்பம்‌ பிடித்தது. 
முகர்ந்த மாயத்தில்‌ அதுக்கு நிலைகொள்ளலை. அதே வினாடியில்‌ 
பசுவும்‌ எதையோ உணர்ந்துகொண்ட மாதிரி குரல்‌ கொடுத்தது. 

அடுத்த வினாடிகளில்‌ தொழுவின்‌ கோட்டை மண்சுவர்‌ 
மழைக்குக்‌ கரைந்த கம்மியான இடைவழியாக குபுக்கென்று தவ்வி 
விழுந்து காரி தொழுவுக்குள்ப்‌ புகுந்துவிட்டது! 

அச்சிந்த்தலு பதறிப்போனாள்‌. 

ஓடுவதற்கோ ஒளிவதற்கோ வசதி இல்லை. அதே சமயம்‌ பசு, 
கட்டுக்‌ கயிற்றை அத்துக்கொண்டு காரியை எதிர்கொள்ளப்‌ போன 
தால்‌ தொழுவின்‌ முக்கில்ப்போய்‌ அவள்‌ பதுங்கிக்‌ கொண்டாள்‌. 


பிகொபல்லபுரத்து மக்கள்‌ ௫. 53 

அச்சிந்த்தலுவுக்குத்‌ தைரியம்தான்‌; பக்கத்தில்‌ தனது பசு 
இருப்பதால்‌ காரி தன்னைப்‌ பாயாது என்று! என்றாலும்‌, மெதுவாக 
நகர்ந்துபோய்‌ வெளிவாசல்க்‌ கதவின்‌ தாட்பாளை நீக்கிக்‌ கதவைத்‌ 
இறந்து தயாராக இருந்துகொண்டாள்‌ ஓடுவதற்காக. 

ஆனால்‌ காரியோ பசுவோ இவளைக்‌ கவனித்ததாகவே 
தெரியவில்லை. 


அவள்‌ அப்படியே நின்றுகொண்டு அந்தப்‌ பின்னிரவின்‌ நிலா 
ஒளியில்‌ நிகழும்‌ அந்த இன்ப இணைவிழைச்சியைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 

அச்சிந்த்தலுவின்‌ அப்போதய மனநிலையை விவரிப்பது என்பது 
கஷ்டம்‌. 

ஒரு திகில்‌, அசுயை, ஒரு சிலிர்ப்பு இவைகளால்‌ பாதிக்கப்பட்ட 
ஒரு படபடப்பு. காரியின்‌ முரட்டுத்தனமான, ஆவேசமிருதுவான, 
துல்லியமான ஆளுமை அவளைக்‌ கவர்ந்தது. அந்த வினாடியில்‌ 
அவள்தானே பசுவாகவும்‌ காரியைக்‌ கிட்டப்பனாகவும்‌ கற்பனை 
யில்‌ நினைத்துக்கொண்டாள்‌. 


இவ்வளவு தைரியமாக எப்படி, தன்‌ உயிரை மதிக்காமல்‌ ஒரு 
உயிரை மதித்து மதில்சுவரையே தாவிவிழுந்து விரகத்தில்‌ 
அலைபாயும்‌ ஒரு பெண்பாலை வந்து சாந்தி செய்கிறதே என 
வியந்தாள்‌ அச்சிந்த்தலு. 


நிலவில்‌ காரியின்‌ அந்தக்‌ கரும்பட்டு நிறம்‌ அவளை வசீகரித்தது. 
ராதை நினைத்தவுடன்‌ அதேவினாடியில்‌ கண்ணன்‌ அங்கே வந்து 
விடுவானாமே; அந்த மாதிரியாக அல்லவா இது இங்கே 
வந்திருக்கிறது. இதுகளுக்குள்‌ இவ்வளவுக்கு ஒரு ஒட்டுதல்‌ 
இருந்திருக்கிறதே! 

பால்‌ வற்றியவுடன்‌ மந்தைகளோடு பசுவை ஓட்டி அனுப்பிய 
போது இதுகளுக்குள்‌ அங்கே இந்த நேசம்‌ ஏற்பட்டிருக்குமோ; 
அடடா, மிருகங்களுக்கு என்னவெல்லாம்‌ தெரிகிறது; மனுசர்‌ 
களுக்குத்‌ தவிர. 

அச்சிந்த்தலுவின்‌ எண்ணங்கள்‌ இப்படி மனசுக்குள்‌ ஓடிக்‌ 
கொண்டிருக்கும்போது. 

காடியில்‌ கொட்டிக்‌ குவித்திருந்த பசும்புல்லை காரி தின்ன 
ஆரம்பித்தது. ஒரு பசி முடிந்து இன்னொரு பசி. 


கி.ராஜநாராயணன்‌ & 54 


புல்லைத்‌ தின்றுகொண்டிருக்கும்போது காரியின்‌ உயரமான 
இமிலைப்‌ பிரியத்தோடு பசு நக்கிக்கொடுத்தது. 


அச்சிந்த்தலுவினால்‌ மேலும்‌ அங்கே நிற்கமுடியவில்லை. 
அவள்‌ உடம்பிலிருந்து ஜ*வாலை கிளம்பி எரிவதுபோல்‌ இருந்தது, 
அந்த எரிதலுக்கு நிலவு எண்ணெய்‌ ஊற்றிக்கொண்டிருந்தது. 


மொள்ள அடியெடுத்து வைத்து வீட்டினுள்ப்போய்‌ படுக்கையில்‌ 
விழுந்தாள்‌. 

தூக்கத்தில்‌ அம்மா புரண்டு படுத்து யாரையோ விரசமாக 
வைதாள்‌. 

அய்யா இன்னும்‌ வீடு இரும்பியிருக்கவில்லை. 

இன்னது செய்வதென்று தெரியாமல்‌ அப்படியே படுக்கையில்‌ 
கொஞ்சம்‌ கிடந்தாள்‌. 

ஏதாவது செய்யவேண்டும்‌ போலிருந்தது. உடம்பு இன்னொரு 
உடம்பைத்தேடி நெருங்குவதற்குப்‌ பதிலாக தன்னிலேயே உடம்பு 
இன்னொரு உடம்பைத்‌ தேடியது; பசி பொறுக்காத பாம்பு 
தன்வாலையே பற்றி விழுங்குகிறமாதிரி. 


கொஞ்சநேரத்துக்கெல்லாம்‌ அவள்‌ வயிறு நிறைந்த 
பச்சைக்குழந்தையைப்‌ போல அப்படியே அசந்து தூங்கிவிட்டாள்‌; 
தான்‌ திறந்துவைத்‌திருந்த வெளிவாசல்க்கதவு வழியாக காரி 
போனதோ பூனைபோல்வந்து தகப்பனார்‌ படுத்துக்கொண்டதோ 
அவளுக்குத்‌ தெரியாது. 


- 


11 


பொங்கலுஃ்கு மறுநாள்‌ காரியைப்‌ '“பிடிக்கெது'' என்று ஏற்பாடு. 

கரிசல்காட்டில்‌ 'எருதுகட்டு' என்கிற வீரவிளையாட்டு ஏற்பட 
முன்னோடியான, அந்த நிகழ்ச்சியைப்‌ பார்க்க ஊரிலிருந்தும்‌ 
சுற்றுப்புறங்களிலிருந்தும்‌ கூட்டம்‌ கூடியிருந்தது. பல இடங்களி 
லிருந்து, மாட்டைப்‌ பிடித்து அடக்குகிற இள வட்டங்களும்‌ 
திறமைசாலிகளும்‌ வந்திருந்தார்கள்‌. 


கபல்லபுரத்து மக்கள்‌ ஜூ 55 


பீகாபல்ல கிராமத்தின்‌ பக்கத்திலுள்ள கொத்தூரு கிராமத்தி 
லிருந்து சிம்மம்‌ ரங்கசாமிநாயக்கர்‌ வந்திருந்தார்‌. அவரைப்‌ பார்த்தும்‌ 
கராமத்தார்கள்‌ மரியாதை செய்து வரவேற்றார்கள்‌. 


இவர்‌, மாட்டுச்‌ சந்தை கூடுகிற கழுகுமலைத்‌ ''தாவணி''யில்‌ 


பொய்‌ பயங்கரமான பாய்ச்சல்க்‌ காளைகளை விரும்பிப்‌ 


பிடுத்துக்கொண்டுவருவார்‌, முன்பு. 


பாய்ச்சல்க்‌ காளைகள்‌ வேலைக்கு எப்போதும்‌ வேகமாக 
இருக்கும்‌ என்பதைத்‌ தெரிந்து வைத்திருந்தார்‌. அதோடு அவைகள்‌ 
விலையும்‌ மலிவாகக்‌ கிடைக்கும்‌. 


பாய்ச்சல்க்‌ காளைகளை வீட்டில்‌ வைத்துக்கொண்டு, அதைக்‌ 
ஈட்டி யார்‌ சேவகம்‌ பண்ணுகிறது. அதுக்கென்றே ஒரு சிம்மம்‌ 
ரங்கசாமிநாயக்கர்‌ இருந்தார்‌. 


மாட்டுத்தாவணிகளில்‌ பாய்ச்சல்க்‌ காளைகளை ரெட்டைக்‌ 
சுயிறுகளில்‌ கட்டிப்‌ போட்டிருப்பார்கள்‌. இவர்‌ அந்தக்‌ காளைக்குப்‌ 
பக்கத்தில்‌ போய்‌, இடுக்கில்‌ ரண்டு கைகளையும்‌ ஊன்றி நின்று 
கொண்டு அமுத்தலான ஒரு பார்வையோடு அந்தக்‌ காளையைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருப்பார்‌. அவர்‌ அப்படிப்‌ பார்ப்பதை மற்றவர்கள்‌ 
ஒரு வேடிக்கையாகப்‌ பார்ப்பார்கள்‌! 


'கள்ளப்‌ பாய்ச்சல்‌” மாடுகள்‌, 'சதைக்கண்‌' மாடுகள்‌ இவைகளுக்கு 
எதிரே போய்‌ நின்றால்‌, அதுகளுக்கென்று உள்ள 'கிருத்திரியத்தை' 
அவைகள்‌ காண்பிக்கத்‌ தொடங்கும்‌. அவைகளின்‌ சினப்புகளையும்‌ 
தரையைக்‌ குளம்பால்த்‌ தேய்ப்பதையும்‌ அவர்‌ மீசைக்குள்த்‌ தெரியாத 
ஒரு புன்னகையோடு அமைதியாய்ப்‌ பார்த்துக்கொண்டிருப்பார்‌. 


குழந்தைகள்‌ பெரியவர்களைப்‌ பார்த்து நாக்கைத்‌ துருத்தி 
பயமுறுத்துவது போலிருக்கும்‌ அவருக்கு அது! அந்த அனுபவத்தை 
லச்மண்ணா ஒருநாள்‌ ஊர்மடத்தில்‌ விவரித்துக்கொண்டிருந்தார்‌. 


இவரும்‌ அந்தத்‌ தாவணிக்குப்‌ போயிருந்தாராம்‌. அப்பொசிம்ம 
நாயக்கருக்கு நல்ல பிராயம்‌. பேருக்கு ஏற்றதுபோலவே ஆள்‌ 
இருப்பாராம்‌. 


““காளைய வாங்கின ஒடனெ, ரெட்டைக்‌ கயித்துலெ பிடிச்ச 
மானைக்கெ, மாட்டுக்காரனையும்‌ ஒரு கயித்தைப்‌ பிடிச்சிக்கிடச்‌ 
சொல்லி பெரியோடை மணலுக்குக்‌ கொண்டு போனாரு. என்ன 
நடக்குண்ணு பாக்க நாணும்‌ பெறத்தாலயே போனன்‌. 


கி.ராஜநாராயணன்‌ ஐ, 56 


''திடீர்ண்ணு பயங்கரமா ஒரு சத்தம்‌;இடியிடிச்ச மாதரி; 
நெசமாவே நா பயந்துட்டேன்‌. அப்பிடி ஒரு சத்தங்கொடுத்துகிட்டே 
பாஞ்சி மூக்கணாங்‌ கயித்தப்‌ பிடிச்ச காளையோட முகத்தெ மடக்கி 
நடு முதுகுல முழங்கையாலெ ஒரு 'இறுக்கு' வச்சாரு! இப்படியே 
ஒரு நாலைஞ்சி தபா; சத்தங்‌ கொடுத்துக்கிட்டே ''இறுக்கு'"களும்‌ 
கொடுத்து அதைப்‌ புரட்டிப்‌ புரட்டி எடுத்தாரு மணல்லெ. 
அவ்வளவுதான்‌; மார்‌ மார்ண்ணு கத்தி, சத சதண்ணு சாணி 
போட்டுட்டது ஒரு கூடைக்கு, அந்தப்‌ பாச்சக்காளை!' 

லச்மண்ணா சொன்னதைக்‌ கேட்டு எல்லாரும்‌ சிரித்தார்கள்‌. 
அப்பிநாயுண்டும்‌ அவர்களோடு சேர்ந்து சிரித்துக்கொண்டே, ''அது 
நெனைச்சிருக்கும்‌; இது நம்மை விடப்‌ பெரியமாடு; நம்மை ஒரே 
முட்டா முட்டிக்‌ 8ழே தள்ளி பெறட்டி எடுத்துட்டதுண்ணு 
நெனைச்சி பயந்து போயிருக்கும்‌!'' என்று சொல்லி மேலும்‌ 
சிரித்தார்‌. அவர்‌ இப்படிச்‌ சொன்னதை எல்லாரும்‌ அனுபவித்‌ 
தார்கள்‌. லச்மண்ணா தொடர்ந்தார்‌: ''பெரியோடை மணல்லயிருந்து 
திரும்புறப்போ, காளை ஒத்தைக்‌ கயிறுலதான்‌ வந்தது. இன்னொரு 
கயிறை அவுத்து மாட்டுக்கார்ன்‌ மேலெ வீசி எறிஞ்சிட்டாரு”" 

ழ்‌ “தொழுவுக்குள்ளெ அவரு நுழையும்‌ போதே ஒரு 
சத்தங்கொடுப்பாரு... அதக்‌ கேட்டதுமெ அதுக்குப்‌ பெரியோட 
மணலு ஞாபகம்‌ வந்துரும்‌! பெறகென்ன; அட்டஞ்சுளிக்குமா 
அவரிட்ட?'* 

சிம்மநாயக்கருடைய குரல்‌ மாத்திரமல்ல உருவமும்‌ அப்படித்‌ 
தான்‌. ஒரு தடவை அவர்‌ கூடார வண்டியில்‌ வந்தபோது, கழற்றி 
வைத்திருந்த செருப்பில்‌ ஒன்று எப்படியோ நழுவி 8ழே விழுந்து 
விட்டது. பக்கத்து ஊர்ப்பகடை ''இழவு சொல்ல” அந்த வழியாகப்‌ 
போனவன்‌ அதைக்‌ கண்டெடுத்தான்‌. 'இம்புட்டுப்‌ பெரிய்ய மிதியடி 
போட்டுக்கொள்கிற பாதங்கள்‌ நம்ம சிம்மா நாயுண்டுகாருவா 
கத்தானிருக்கும்‌' என்று யோசித்து, கொண்டுவந்து அவரிடம்‌ 
சேர்ப்பித்துவிட்டுப்‌ போனான்‌. அப்படி ஒரு ராட்சதத்தனமான 
உடம்பு அது. 

ஆனால்‌; 

இப்போதோ அவர்‌, தவங்கிப்‌ போய்‌ கம்பை ஊன்றி நடக்கும்‌ 
படியான வயோதிகம்‌ வந்துவிட்டது. 

கூடார வண்டியிலிருந்து மெள்ள, நிதானமாக இறங்கிக்‌ கம்பை 
ஊன்றி ஊன்றி நடந்து கொண்டுவந்த அவருடைய புஜங்களைப்‌ 


கொபல்லபுரத்து மக்கள்‌ ௫, 57 


பார்த்த அப்பிநாயுண்டு நினைத்தார்‌; 'அடடா எப்பேர்ப்பட்ட 
னககள்‌! சால்‌ பிடித்து உழுதால்‌ அதுக்குள்ளார ஒரு ஆள்‌ படுத்திருந்‌ 


கால்‌ வெளியே தெரியாது. யாரால்‌ இப்பொ அப்படி உழவு பிடிக்க 


முடியும்‌?” 

அவர்கள்‌ சம்மநாயக்கருக்குக்‌ குடிக்க பானக்கரம்‌ தந்து 
உபசரித்தார்கள்‌. 

அவருடைய உடம்பு ஆரோக்கியத்தைப்பற்றிக்‌ கேட்டு விசாரித்‌ 
தார்கள்‌. அதற்கு அவர்‌, சிரித்துக்கொண்டே ''என்னா ஒடம்பு; 
அதெல்லாம்‌ அந்தக்‌ காலத்தோட சரி'' என்று சொல்லி விட்டு, 
அங்கேயுள்ள - தன்னையே பார்த்துக்கொண்டிருக்கிற - இளவட்டங்‌ 
களைப்‌ பார்த்து, ''ஒரு நாளைச்கிப்‌ பத்துப்‌ பொம்பிளைகளைப்‌ 
பெண்டாள 'தெகிரியம்‌' இருந்தது. அடங்காத பொம்பளையை 
யெல்லாம்‌, சரணம்‌ சரணம்ண்ணு சொல்ல வச்சோம்‌. முடியுமாடா 
பயகளா, ஒங்களாலெ இப்பொ?! என்று கேட்டு கண்ணைச்‌ 
சிமிட்டிக்‌ கூட்டத்தைக்‌ கலகலப்பாக்கினார்‌! 

அவருக்குப்‌ பக்கத்தில்‌ வந்து மரியாதைக்காக நின்று 
கொண்டிருந்த கிட்டப்பன்‌ ராஞ்சனையுடன்‌ அடக்கமாகச்‌ சிரித்தான்‌. 

கலகலப்பு அடங்கியதும்‌ அவனைப்‌ பார்த்து, “ம்‌, சரீ; பயலே 
எப்பிடி இருக்கே?" என்று வாஞ்சையுடன்‌ விசாரித்தார்‌. '*இருக்கந்‌ 
தாத்தா; ஒங்க ஆசீர்வாதத்திலெ'' 

ம்‌ என்று சொல்லி, தலையை ஆட்டி, அவனை நன்றாக 
மேலும்‌ உழும்‌ பார்த்துவிட்டு, ""இண்ணைக்கி, நீதாம்‌ இந்தக்‌ 
காரியைப்‌ பிடிக்கணும்‌'' என்றார்‌. கஇட்டப்பன்‌ அதற்குப்‌ ப்தில்‌ ஏதும்‌ 
பேசவில்லை. பவ்யத்துடன்‌ தரையையே பார்த்துக்‌ கொண்டி 
ருந்தான்‌. அவர்‌ கவனம்‌ வேறு இடத்துக்குத்‌ திரும்பியதும்‌, வளர்ந்து 
காய்ந்துபோன கோரைப்‌ புற்கள்போல்‌ இருந்த அவருடைய நீண்ட 
வெண்மையான புருவங்களையே பார்த்துக்கொண்டிருந்தான்‌. 


+ 


12 


கரிசல்க்‌ காட்டில்‌ இப்போது நடக்கும்‌ ''எருது கட்டு'' போல 
அல்ல அது; ஜனக்‌ கூட்டத்துக்கு மத்தியில்‌, மாட்டை வடத்தில்‌ 
பிணைத்துவிட்டு, பிறகு மடக்கிப்‌ பிடிப்பதற்கு. 


கி.ராஜநாராயணன்‌ ௩ 58 

இங்கே, குறிப்பிட்ட இடத்துக்குத்‌ தந்திரமாகப்‌ போக்குக்‌ காட்டி 

காளையைக்‌ கொண்டுவந்து அமைக்கவேண்டும்‌. அல்லது காளை 

நிற்கும்‌ இடத்துக்குப்‌ போய்‌ அதை மடக்கிப்‌ பிடிக்க வேண்டும்‌. 

இடம்‌, வச பிசகாக அமைந்துவிட்டால்‌ அதுபோல அபாயம்‌ 
வேறில்லை. 


மனுசன்‌ தந்திரக்காரனாக இருந்தாலும்‌, உயிருக்குப்‌ பயப்படாத 
மூர்க்கம்‌ கொண்ட காளையோடு நிராயுதமாக வெறும்‌ கைகளா 
லேயே அதைப்‌ பிடிப்பது என்பது லேசான காரியமில்லை. மனுசன்‌, 
பல விஷயங்களுக்குக்‌ கட்டுப்படுத்தி வளர்க்கப்பட்டவன்‌. 
மிருகங்கள்‌ அப்படியல்ல. 

காளைக்கு ஆயுதங்கள்‌ கொம்புகளும்‌ குளம்புகளும்‌; குளம்பி 
னால்‌ வசமாக ஒரு உதை வாங்கினால்‌ அதிகபட்சம்‌ மனித எலும்பு 
கள்‌ உடையும்‌. கொம்பு அப்படியில்லை; குத்தி உயிரை வாங்கி 
விடும்‌. 

ஊருக்குக்‌ இழக்கே உள்ள மந்தைப்‌ புஞ்சையில்‌ பசுமாடுகளின்‌ 
மந்தை - கிடை - அமர்த்தப்பட்டிருந்தது. அந்தக்‌ காலை வேளையில்‌ 
பசுக்கூட்டம்‌ படுத்துக்கொண்டும்‌ நின்றுகொண்டும்‌, வாய்‌ நுரைக்க 
சொகமாய்‌ அசை போட்டுக்கொண்டிருந்தன. காரி சுறுசுறுப்பாக 
அங்கும்‌ இங்கும்‌ நடந்து கொண்டிருந்தது; தனக்கு நேர இருக்கும்‌ 
அபாக்யத்தைத்‌ தெரிந்து கொள்ளாமல்‌ பருவத்துக்கு வந்த பசுக்களை 
'விரட்டி'க்‌ கொண்டிருந்தது. அதைப்‌ பார்த்து புச்சன்னா, தூரத்தில்‌ 
இருந்துகொண்டே சத்தம்‌ போட்டுச்‌ சொன்னார்‌ ''காரீ, முடிச்சிக்கோ; 
ஆசை தீர. இண்ணைக்குத்தான்‌ கடேசி!'' 


இளவட்டங்களும்‌ மற்றவர்களும்‌ அதைக்‌ கேட்டு சிரித்தார்கள்‌. 
- 


காரியை அமைப்பது சிரமமாக இருந்தது. 


நிலைமை ஆரம்பத்திலேயே சரியில்லை. காளை அமைப்பதில்‌ 
'வல்லாள கண்டான்‌' என்று பேரெடுத்த மேலூரானை காரி ஒரே 
வீச்சில்‌ கொம்பால்‌ வீசிக்‌ குடலைச்‌ சரித்துவிட்டது. ஆஹா பாவி 
மோசம்‌ போனானே!" என்று அங்கலாய்த்தார்‌ சிம்மம்‌. 


பார்வை மங்கலினால்‌, என்ன ஏது என்று முதலில்‌ அவருக்கு 
நிதானம்‌ பிடிபடவில்லை. தூரத்தில்‌ இருந்துகொண்டு வயசாளித 


கொபல்லபுரத்து மக்கள்‌ ஐ. 59 
பிளாடு சேர்ந்து பார்த்துக்‌ கொண்டிருந்தரா. அவருக்குப்‌ பக்கத்தில்‌ 
இடதுபுறம்‌ அப்பிநாயுண்டு. வலது பக்கம்‌, காலம்‌ சென்ற 
பீகாட்டையார்‌ கோவிந்தப்ப நாயக்கரின்‌ மகனார்‌ கோட்டை 
இரவத்திநாயக்கர்‌. 

தூரத்தில்‌ அங்கே நடந்துகொண்டிருக்கும்‌ நிகழ்ச்சிகளை 
அவர்களுக்குப்‌ பக்கத்தில்‌ இருந்துகொண்டு பய்யனாசாரி 
சொல்லிக்கொண்டே வந்தார்‌. 


காரி இருந்த இடத்திலிருந்து சுற்றிலும்‌ தூரத்தில்‌ வட்டமாக 
மனிதக்கூட்டம்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ சிறுவர்களுமாக. 

கழே விழுந்த மேலூரானைக்‌ காரி அதுக்குமேல்‌ ஒன்றும்‌ 
செய்யவில்லை, மனித ஆரவாரத்தை மட்டும்‌ காதுகளை முன்பக்கம்‌ 
குவித்துத்‌ தலையைத்‌ தூக்கிக்‌ கவனித்தது. பிறகு அது கால்‌ மண்வாரி 
'செருக்குப்‌ போட'' ஆரம்பித்தது. 'வாங்கடா; ஒவ்வொருத்தனா 
வாரீளா, சேர்ந்து வரப்போரீளா'ண்ணு கேக்குறது மாதரி இருக்கு, 
என்று பையனாசாரி அதுக்கு வியாக்யானம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌ அவர்களுக்கு. 

"ஏழே விழுந்துடெக்கற மேலூரானை மொதல்ல காப்பாத்தணு 
மடா பய்யன்னா'' என்று பதட்டப்பட்டார்‌ கோட்டை வீட்டு 
இரவத்திநாயக்கர்‌. அந்த வயசாளிகள்‌ தங்கள்‌ புருவக்கட்டின்‌ மேல்‌ 
கைகளை வைத்துக்கொண்டு என்ன நடக்குமோ என்று பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌, பய்யனாசாரி சொல்லுவதையும்‌ கேட்டுக்‌ 
கொண்டு. 


“இப்பொ யாரோ ஒருத்தன்‌ ஒரு பசுமாட்டெ மூக்கணாங்‌ 
கயித்தைப்‌ பிடிச்சிகிட்டு காரி இருக்கிற இடத்துக்குக்‌ கொண்டுக்‌ 
இட்டுப்‌ போறான்‌”' என்றார்‌ பய்யனாசாரி. ''ஓஹோ. அது சரிதான்‌; 
அது ஒரு தந்திரந்தான்‌!'* என்று சொல்லிச்‌ சிரித்தார்‌ சிம்மநாயக்கர்‌. 


அவர்‌ நினைத்தது, பசுமாட்டைக்‌ கேடயமாக வைத்துக்கொண்டு 
காரியை நெருங்கப்‌ போகிறார்கள்‌ பிடிக்க, என்று. போனவன்‌ அதைச்‌ 
செய்யவில்லை. 

இப்போது மற்றொருவன்‌ அந்தப்‌ பசுவோடு ஒண்டிக்கொண்டே 
போய்‌ மேலூரான்‌ விழுந்துகிடக்கும்‌ இடத்துக்குப்‌ போனான்‌. 
பசுவைக்‌ காரிக்குப்‌ பக்கமாக நிறுத்திவிட்டு, காரியின்‌ கவனம்‌ 
பசுவின்மேல்‌ திரும்பியதும்‌ இருவரும்‌ சேர்ந்து மேலூரானைத்‌ 
தூக்கிக்கொண்டு ஓடினார்கள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ &, 60 
அப்பாட, என்று பெருமூச்சு விட்டது கூட்டம்‌. 


*'பய்யன்னா, யாருடா அந்த ரண்டு பேரும்‌?! என்று கேட்டார்‌ 
கோட்டையார்‌. 


“அது அந்த மேலூரானுக்குப்‌ பெண்டாட்டியின்‌ உடம்பிறந்த 
மச்சுனங்கள்தான்‌ ரண்டு பேருமே. 


“ஆங்‌... அப்பிடிச்‌ சொல்லு. சம்மந்தகாரங்க வந்துதான்‌ 
ஒதவணும்‌'' என்றார்‌ கோட்டை. 


“கடல்ல முத்துக்‌ குளிக்கிறப்பொ, மேலே கயிறு பிடிக்கிறது. 
எப்பவுமே சம்மந்தகாரனாகத்தான்‌ இருப்பானாம்‌!"" என்றார்‌ சிம்மம்‌. 


“ஆமா; பின்ன. தாயாதிக்காரன்‌ பிடிச்சா அம்புட்டுத்தான்‌. 
கயித்தை எங்க இழுப்பான்‌; சாகட்டும்‌ பயண்ணு விட்டு வச்சிரு 
வான்‌!” என்று சொல்லிச்‌ சிரித்தார்‌ பய்யனாசாரி. 


தூரத்தில்‌ சுற்றிலும்‌ வட்டமாக இருந்த மனிதக்கூட்டம்‌ இப்போது 
காரியை நெருங்கி நெருங்கி வந்து வளையம்போல்‌ சுருங்கிக்‌ 
கொண்டே வந்தது. 


கொஞ்ச நேரம்‌ மனிதச்‌ சந்தடியின்‌ குழப்படியாலும்‌ இடையில்க்‌ 
கிடந்த பசுமாட்டுக்கூட்டம்கலைந்ததாலும்‌ புழுதிப்‌ புகையில்‌ என்ன 
நடக்கிறது என்றே இவர்களுக்குத்‌ தெரியவில்லை. பய்யனாசாரி ஒரே 
ஓட்டமாக ஓடி, ஒரு காடிவண்டியை இழுத்துக்கொண்டு வந்து 
நிறுச்தினார்‌. அதன்மேல்‌ இவர்கள்‌ ஏறி நின்றுகொண்டு 
படர்த்தார்கள்‌. 

காரி இப்போது கிடையைவிட்டுத்‌ துண்டுபட்டுப்‌ போயிருப்பது 
தெரிந்தது. விடலைப்‌ பிள்ளைகளின்‌ கூட்டம்‌ காரியை கொஞ்சங்‌ 
கொஞ்சமாக நெருங்கிக்கொண்டு வந்தது. 


கிட்டப்பன்‌ வேட்டியை வரிந்து கட்டியிருந்தான்‌. மேல்‌ 
வேட்டியையும்‌ எடுத்து இடுப்பில்‌ கச்சைபோல்‌ இறுக்கிக்‌ 
கட்டினான்‌. 

அவர்கள்‌ எதோ ஒன்றுக்காகக்‌ காத்துக்கொண்டிருப்பதுபோல்‌ 
தெரிந்தது. கிட்டப்பன்‌ காரியின்‌ இடதுபாரிசத்தில்‌ சற்று தள்ளி 
மண்ணில்‌ வசமாக கால்பதித்து நின்றுகொண்டு துரு துருக்கும்‌ தனது 
துதிக்கைபோன்ற கைகளைக்‌ காரியை நோக்கி முன்‌ நீட்டத்‌ தயாராகி 
அதன்‌ கண்களையே கவனித்துக்கொண்டிருந்தான்‌. 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 61 

காரியின்முன்‌ வலது பக்கத்தலிருந்தவன்‌ திடீரென்று 
பிசொல்லிவச்சதுபோல ஒரு கருப்புத்துணியை எடுத்து விரித்தான்‌. 
காரி மருண்டு அவனை நோக்கிப்‌ பாய ஆரம்பிப்பதற்கும்‌ கிட்டப்பன்‌ 
காரிமேல்ப்‌ பாய்வதற்கும்‌ சரியாக இருந்தது. 


ட 


13 


தரையிலிருந்து ஒரே தவ்வலில்‌ காரியின்மேல்‌ விழுந்த 
கிட்டப்பனின்‌ வலதுகை இடுக்குக்குள்‌ காரியின்‌ உயரமான திமிலும்‌ 
இடதுகையின்‌ பிடிக்குள்‌ அதன்‌ இடது அடிக்கொம்பும்‌ பிடிப்‌ 
பட்டது. 

உடனே காரி எகிறிக்‌ குதித்துக்‌ கஇட்டப்பனை உதறித்தள்ள 
முயன்றது. அட்டைபோல்‌ ஒட்டிக்கொண்டு அவன்‌ காரியின்‌ 
முன்னத்தங்காலோடு தனது வலதுகாலைப்‌ பின்னிக்கொண்டான்‌. 

காரி தலையை முன்கவிந்து தரைமண்‌ தூசு கிளம்பும்படியாக 
சீத்‌! அடித்தது; அதோடு வாலையும்‌ பின்னத்தங்கால்களையும்‌ 
தூக்கிக்கொண்டு வெட்டவெளிக்காற்றை உதைத்தது. 

கிறுகிறு என்று சுழல ஆரம்பித்தது. 

கிட்டப்பன்‌ பிடியை விடவில்லை. 

திமிலைச்‌ சுற்றிப்‌ போட்டிருந்த கையின்‌ 'பிடி'யை அவன்‌ இறுக்க 
சந்தர்ப்பம்‌ பார்த்திருந்தான்‌. அதுக்குத்‌ தோதாய்‌ இடதுகையால்‌ 
கொம்பை அடைகொடுத்துக்‌ கொள்ள வேணும்‌. 

காரி திடீரென்று ஓட ஆரம்பித்தது. அதன்‌ காலைச்‌ சுற்றியிருந்த 
'பிடி' நழுவிவிடுமோ என்று யோசித்தான்‌. 'சரி; இதை இப்படி 
விடக்கூடாது, என்று நினைத்து, கொம்பை தள்ளிக்கொண்டே 
இமிலை இறுக்கினான்‌. ஓட ஆரம்பித்ததை நிறுத்தி அது அவனைத்‌ 
தன்‌ உடம்போடு சேர்த்து நைத்துவிட நினைத்தோ என்னவோ 
இடதுபக்கமாக பலங்கொடுத்து அவனை நெருக்கியது. கிட்டப்பன்‌ 
எதிர்பார்த்தது இதைத்தான்‌! அவன்‌ நினைத்ததுபோல்‌ இப்போது 
இடது கைக்கு நல்ல அடை கிடைத்துவிட்டது. அந்த அடையின்‌ 
பலத்தில்‌ வலது குடங்கைக்குள்‌ அகப்பட்டிருந்த திமிலை 


கி. ராஜநாராயணன்‌ & 62 
இறுக்கினான்‌. திமில்‌ இறுக இறுகக்‌ காரி முன்னத்தங்கால்களை 
மடித்துத்‌ தரையில்‌ மண்டியிட ஆரம்பித்தது. இந்தச்‌ சமயத்தில்‌ 
தூரத்திலிருந்து சிம்மநாயக்கரின்‌ குரல்‌ பலமாகக்‌ கேட்டது; 

அடேய்‌... சாணியைத்‌ தோண்டு, சாணியைத்‌ தோண்டு”. 

கூட்டத்திலிருந்த வெங்கடபதி பாய்ந்து ஓடிவந்தான்‌. காரியின்‌ 
அடிவாலை ஒரு கையால்‌ ஏந்திப்‌ பிடித்துக்கொண்டு மற்றொரு 
கையைப்‌ பூராவும்‌ காரியின்‌ அபானத்துக்குள்‌ நுழைத்தான்‌. 

அவ்வளவுதான்‌; மண்டியிட்ட காரி, தரையில்ப்‌ படுத்துவிட்டது. 

பய்யனாசாரி ஒரே ஓட்டமாய்‌ ஓடிவந்தார்‌, தயாராக வைத்திருந்த 
லாடம்‌ கட்டும்போது சுற்றிக்கட்டும்‌ கயிற்றை எடுத்துக்கொண்டு, 
நெமை தட்டுவதற்குள்‌' நாலுகால்களையும்‌ கயிற்றினால்‌ 
இறுகக்கட்டி, வாலை இழுத்துப்‌ பின்னத்தங்கால்‌ தொடை 
இடுக்கில்‌ சொருகி இழுத்துப்‌ பிடித்துக்கொண்டார்‌. 

பலத்த ஆரவாரத்துக்கும்‌ கூச்சலுக்கும்‌ இடையே கட்டப்பன்‌ 
காரிக்கு மூக்கணாங்கயிறு பூரி இழுத்துக்‌ கட்டி முடிச்சுப்போட்டான்‌. 
உடனே காய்‌ அடிக்கப்பட்டது. 

“ம்க்கும்‌, பொட்டியாரு ஏறுவாரு இனி/”” என்று கூட்டத்தில்‌ ஒரு 
இளக்காரமான குரலைத்‌ தொடர்ந்து சிரித்தார்கள்‌ சிலர்‌. 

தரையில்‌ பலமாக முளைகள்‌ அறைந்து, ரண்டு வடங்களால்‌ 
மூக்கணாங்கயிற்றில்‌ வலதும்‌ இடதும்‌ பிணைத்து கட்டிப்‌ 
போட்டார்கள்‌. 

காயடிக்கப்பட்டதால்‌ இடுப்பைக்‌ குன்ன வைத்துக்கொண்டு 
மூக்கிலிருந்து ரத்தம்‌ சொட்ட நின்ற காரியைப்‌ பார்த்தவர்களுக்கு 
அய்யோ என்றிருந்தது. 
* 


இப்படிக்‌ காரியை அடக்கிய வயணத்தையெல்லாம்‌ வாத்தியார்‌ 
சாமிக்கண்ணாசாரி கேள்விப்பட்டிருந்தார்‌. இப்போது கட்டிலில்‌ 
உலர்ந்து போய்க்‌ கடக்கும்‌ இந்தக்‌ கிட்டப்பன்தான்‌ அது என்று 
நினைக்க வேண்டியதிருந்தது. 

கிட்டப்பனின்‌ சம்மந்தகாரர்களின்‌ ஊரிலிருந்து, இவனுடைய 
உடம்பு அசெளகரியத்தைக்‌ கேள்விப்பட்டு பார்க்க வந்திருந்தார்கள்‌. 
கிட்டப்பனின்‌ மனைவி கருவுற்ற வேளைதான்‌ தகப்பனை இப்படிப்‌ 
படுத்துகிறது என்று சொன்னார்கள்‌. 


கோபல்லபுரத்துமக்கள்‌ 63 

கிட்டப்பனின்‌ கிடப்பு அச்சிந்த்தலுவைத்‌ துன்பமுறச்‌ செய்தது. 
அவள்‌ வீட்டு வேலைக்காரர்களும்‌ வீட்டுக்கு வருகிற விருந்தாடி 
களும்‌ ஒவ்வொன்றைச்‌ சொன்னார்கள்‌ கிட்டப்பனின்‌ உடல்‌ நிலை 
பற்றி. சிலர்‌ - பார்த்தவர்கள்‌ - சொன்னது: ''இனி அவரு அவ்வளவு 
கான்‌'” என்றார்கள்‌. அவனைப்‌ போய்‌ அச்சிந்த்தலு பார்க்க முடியாது. 
என்ன செய்கிறது என்றும்‌ தெரியவில்லை. இந்த உலகமும்‌ இந்த 
மனுச உறவுகளும்‌ அவளுக்குப்‌ பிடிபடவில்லை. 'கிட்டா; அடே 
என்‌ பிரியமானவனே' என்று தனிமையில்‌ சொல்லி அழுவாள்‌. 


ட 


சின்னவயதில்‌ கிட்டன்‌ ரொம்ப நோஞ்சானாக இருப்பான்‌; இவள்‌ 
உடம்பு தாட்டியமாக இருப்பாள்‌. விளையாட்டில்‌ ஒருவரை ஒருவர்‌ 
உப்புக்கட்டி சுமக்கும்போது அவனை ரொம்பச்‌ சுலபமாக முதுக 
லேற்றிக்கொண்டு அச்சிந்த்தலுவால்‌ ஓட முடியும்‌. கட்டன்‌ 
அவளைச்‌ சுமந்துகொண்டு போகத்‌ திணறுவான்‌. 'எல்லை'க்குப்‌ 
போவதற்குள்‌ திக்குமுக்காடிப்‌ போய்விடும்‌! 


வீட்டில்‌ அச்சிந்த்தலுவின்‌ அம்மா தயிர்கடையும்போது ரண்டு 
பேருக்கும்‌ தின்பதற்கு வெண்ணெய்‌ தருவாள்‌. அச்சிந்த்தலுவின்‌ 
அளவுக்கு இவனால்‌ வெண்ணெய்‌ திங்க முடியாது முழிப்பான்‌. 


''இவளைவிட நீதான்‌ நிறைய்யத்‌ திங்கணும்‌; அப்பதான்‌ இந்தச்‌ 
சிறுக்கியை வச்சிப்‌ பெண்டாள முடியும்‌ நீ'' என்று சொல்லி அம்மா 
இடது கையினால்‌ அச்சிந்த்தலுவின்‌ கன்னத்தைப்‌ பிடித்துச்‌ 
செல்லமாக நிமிட்டுவாள்‌. அப்படி அம்மா சொன்னதின்‌ 
தாத்பரியத்தை அச்சிந்த்தலு புரிந்துகொண்ட அளவுக்கு கிட்டனுக்கு 
அப்போது புரியாது. இதில்‌ அவனுக்கு ஆண்குழந்தைகளுக்கே 
உண்டான ஒருவித மக்குத்தனம்‌, இனம்‌ புரியாத வெட்கம்‌ தயக்கம்‌ 
இதெல்லாம்‌ இருந்தது. 

பால்‌ உணர்வுச்‌ சிந்தனையில்‌ சின்ன வயதில்‌ பெண்ணுக்குரிய 
சுதாரிப்பும்‌ துருதுருப்பும்‌ ஆண்பிள்ளைகளுக்கு இருப்பதில்லை. 
பெண்‌ வேப்பமரம்‌; சீக்கிரம்‌ வளர்ந்து விடுகிறாள்‌. ஆண்‌ அரசமரம்‌; 
நின்று, நிதானித்து வளர்ந்து நிலைத்து நிற்கிறான்‌. 


வளர வளர அச்சிந்த்தலுவின்‌ பெருந்தீனி சுருங்கி, சதை பூரிப்பும்‌ 
இறுகி உடம்பில்‌ 'அரும்புகட்ட' ஆரம்பித்தது. 


கி.ராஜநாராயணன்‌ ஐ, 64 

பார்த்துக்கொண்டிருக்கும்‌ போதே இப்பருவத்தில்‌ பால்ச்சோளப்‌ 
பயிர்வளர்ச்சிபோல பெண்‌ ஆச்சரிய மூட்டுகிறாள்‌; வேளைக்கொரு 
தினுசாய்‌ நாளைக்கொரு தோற்றமுமாய்‌. 

தூங்கி அவள்‌ எழுந்ததும்‌ அவளைப்‌ பார்த்தால்‌, அப்போதுதான்‌ 
கடைந்து திரட்டிய பச்சைவெண்ணையின்‌ மின்னாப்பும்‌ ஆரோக்ய 
செளந்தரியமும்‌ தெரியத்‌ துலங்குவாள்‌; அவளுடைய அருகாமையே 
சூழ்நிலைக்கு ஒரு புத்துணர்ச்சி தருவதாக இருக்கும்‌. 

அப்போதய அவளுடைய நடமாட்டங்களையும்‌ மெளனமான 
அசைவுகளையும்‌ நாளெல்லாம்‌ பார்த்துக்கொண்டே இருக்கலாம்‌ 
பிரியத்துடன்‌. 

அவர்களுடைய பருவங்கள்‌ உயர உயர, உடம்புகள்‌ வேற்றுமைப்‌ 
படப்பட மனங்கள்‌ மனத்தோடு ஒருமைப்பட்டது. 


- 
14 


விளையாட்டுப்‌ பருவம்‌ மறைந்து காரியப்‌ பருவம்‌ தொடங்கியது. 
அப்போது கிட்டப்பன்‌ முழு மூச்சோடு விவசாய வேலைகளில்‌ 
இணைத்துவிடப்‌ பட்டான்‌. மாட்டோடு மாடாய்‌ உழைத்தான்‌. 
கடின உழைப்பு அந்த உடம்பைப்‌ பக்குவப்படுத்தியது; இரும்‌ 
பாக்கியது. 


தலைக்கோழி கூப்பிட எழுந்தால்‌ பொழுது அடையும்‌ வரை 
சரிய்யாக இருக்கும்‌ வேலை. உட்காருவது என்பது மதியம்‌ 
கஞ்சிகுடிக்கத்தான்‌; ஒரு தோண்டிக்‌ கஞ்சி போன மூலைதெரியாது. 

மாலையில்‌ கிணற்றில்‌ நீச்சல்‌ விளையாட்டு. அதுபோதாதென்று 
முன்னிலாக்‌ காலங்களில்‌ கிளித்தட்டு விளையாட்டு. ''ஏம்‌ பிள்ளெ 
சோறே இங்கமாட்டேங்கானே'' என்று அவன்‌ வீட்டில்‌ 
கவலைப்பட்டது போய்‌, பிறகு ''இதென்ன இப்படிப்‌ பேத்தீனி 
திங்கானே!'' என்ற அதிசயம்‌. ''ஏலேய்‌ ஒம்‌ வயித்துக்குள்ளெ 
அய்யாருதாம்‌ நுளைஞ்சிருக்காருலேய்‌!'' என்று சொல்ல வேண்டிய 
தாகிவிட்டது. 

கிட்டப்பன்‌ நெடுநெடு என்று உயரத்திலும்‌ பக்கவாட்டிலும்‌ 
வளர்ந்து விரிய ஆரம்பித்தான்‌. செங்கமங்கலான இருட்டில்‌ 


பல்லபுரத்து மக்கள்‌ &, 65 


ஈர்த்தவர்களுக்கு அடையாளம்‌ தெரியாமல்த்‌ திகைத்து, கிட்டெ 
ஈருங்கிப்‌ பார்த்த பிறகுதான்‌ ''ஏ, நீ கட்டப்பனா. யாரோ பெரிய்ய 
ஹுசன்ல்ல வாரார்ண்ணு நினைச்சுப்போட்டென்‌'' என்று 
சிரிப்பார்கள்‌. 
எல்லாரும்‌ 'விரதம்‌' இருக்கிறார்களே என்று கிட்டப்பனும்‌ 
ஒருநாள்‌ 'விரதம்‌' இருந்தான்‌. 

விதைப்பெட்டிக்கு ஒரு பெட்டி பச்சரிசி எடுத்து இடித்து 
மாவுருண்டை செய்திருந்தார்கள்‌. அவ்வளத்தையும்‌ அவன்‌ 
ஒருத்தனே ''உண்டும்‌ இல்லை”' என்று பார்த்துவிட்டான்‌; தின்று 
முடித்துவிட்டு “ரொம்ப நல்லா இருந்ததும்மா; இன்னுமிருக்கா?"* 
என்று கேட்டானாம்‌. சாய்ந்திரம்‌ 'விரதம்‌' விடும்போது ஒரு மடாச்‌ 
சோற்றையும்‌ அவன்‌ ஒருத்தனே தன்று தீர்த்துவிட்டான்‌. ''எப்பா, நீ 
வரதம்‌ இருந்த அளகு போதும்‌'' என்று பெற்றவளே சொல்லி 
விட்டாள்‌! அதிலிருந்து அந்த வீட்டில்‌ விரதம்‌ கிடையாது. 

பண்டிகை நாட்களில்‌ இவனுக்குக்‌ காலை ஆகாரம்‌ ஒரு 
பிளாப்பெட்டி நிறைய்ய உளுந்த வடைகள்‌ - உள்ளங்கை அகலத்தில்‌ 
கனமும்‌ உள்ள அறுபது எழுபது வடைகள்‌ இன்று முடித்து 'பெரிய 
செம்புக்கு ஒரு செம்பு மோர்‌ குடித்து முடித்துவிட்டு, வெளியே 
கொஞ்சநேரம்‌ போய்விட்டு வந்து, ''அம்மா, சாப்பிட ஏதாச்சும்‌ 
இருக்கா, வகுரு பசிக்கி'* என்பான்‌. ''அரங்கு வீட்டுக்குள்ளெ 
வாழைப்பழத்தார்கள்‌ இருக்கு; போய்‌ பழுத்த பழமாப்‌ பாத்து 
சாப்பிடு” 

உடனே கிட்டனுக்கு ஆனந்தம்‌ பிறந்து விடும்‌. மதியச்‌ சாப்பாடு 
வரை கவலையில்லை. அரங்கு வீட்டுக்குள்ளேயிருந்து அவன்‌ 
வெளியே வரும்போது செம்பு நிறைய்ய பால்‌ வைத்துக்கொண்டு 
நிற்பாள்‌ அம்மா. 

கம்மஞ்சோத்தையே இன்று தின்று 'சவக்களித்துப்‌' போன வாய்‌, 
நெல்லுச்‌ சோத்தைக்‌ கொண்டா கொண்டா என்று வாங்கி வாங்கிச்‌ 
சாப்பிடும்‌, ''கரிசக்‌ காட்டுக்காரங்களுக்கு நெல்லுப்‌ பருக்கையைக்‌ 
கண்டா குலதெய்வத்தைக்‌ கண்டது மாதரி!" என்று தீரவாசத்துக்‌ 
காரர்கள்‌ இவர்களைக்‌ கேலி செய்தார்கள்‌. 

பர்மாவிலிருந்து ''மூடை அரிசி'' வந்து கப்பல்‌ கப்பலாக 
இறங்கும்‌. விலையும்‌ கொள்ளை மலிவு; ரூபாய்க்கு எட்டுப்‌ பக்கா - 
பட்டணம்‌ படி - கிடைக்கும்‌. அதே பர்மா நொய்‌ - அரிசி ரூபாய்க்கு 
பதினாறு பக்கா வாங்கலாம்‌. பர்மா அரிசி வருவதற்கு முன்னால்‌ 
"விசேஷ" வீடுகளில்‌ கம்மஞ்சோறும்‌ ஆட்டுக்கறியும்தான்‌. 


கி. ராஜநாராயணன்‌ & 66 

''நெல்லுப்‌ பருக்கையும்‌ பருப்புச்‌ சாம்பாரும்‌ வந்தம்‌ பெறகுதான்‌ 
பயபுள்ளைகளுக்கு நல்‌...ல கொழுப்பேறிப்‌ போச்சி: என்று 
பெரியவர்கள்‌ செல்லமாக வைவார்கள்‌. 

ரொம்பப்‌ பேர்‌ நெல்லுச்‌ சோற்றுக்காகவே 'விரதம்‌' இருந்தார்கள்‌! 

பர்மா அரிசி வந்த புதுசில்‌, கரிசல்க்காட்டையே அது ஒரு 
பேயாகப்‌ பிடித்து அலைக்கழிக்கத்‌ தொடங்கியது. வராத 
விருந்தாட்கள்‌ வந்துவிட்டால்‌ எப்பாடுபட்டாகிலும்‌ அவர்களுக்கு 
நெல்லுச்சோறு பொங்கி, கோழியடித்து சாப்பாடு போடணும்‌ என்று 
ஆூவிட்டது. 

வேலைக்குப்‌ போனால்‌ கம்மம்புல்லோ கேப்பையோ 
சோளமோதான்‌ கூலியாகக்‌ கடைக்கும்‌. பணத்தைக்‌ கண்ணால்‌ 
பார்ப்பதே அரிதாக இருந்தது. அப்படியிருக்கும்போது அரிசியை 
எப்படி வாங்கி எப்படிச்‌ சமைக்க. 

பருத்தி எடுக்கும்‌ காலத்தில்‌ கூலிப்பருத்தி எடுத்து பகிர்ந்து 
கொண்டுவரும்‌ பருத்தியை - கடைச்‌ செலவுக்குக்‌ கொண்டுபோனது 
போக - சேர்த்து வைத்து அதை நிறுத்தால்‌ பணம்‌ திடைக்கும்‌. 
அல்லது கூலிப்பருத்தியைக்‌ கடையில்‌ துட்டுக்குப்‌ போட்டு அதுக்கு 
அரிசி வாங்கலாம்‌. 

சம்சாரிகள்‌ மட்டும்‌ பொதிக்கணக்கில்‌ பருத்தியை வியாபாரிக்குப்‌ 
போட்டு பணமாக்குவார்கள்‌. அவர்கள்‌ மட்டும்தான்‌ “மூடை 
அரிசி'' வாங்கிச்‌ சமைக்க முடியும்‌. அவர்கள்‌ வீட்டு நல்லது 
பொல்லதுகளில்த்தான்‌ மற்றவர்களுக்கு அரிசிச்‌ சோறு கிடைக்கும்‌. 
இந்தச்‌ சோற்றைச்‌ சாப்பிட மைல்கணக்காக நடந்துபோய்‌ வரவும்‌ 
செய்தார்கள்‌. 

நெல்லுச்சோறு என்பது இந்த மக்களின்‌ கனவாக இருந்தது. 
சாமிக்கண்ணாசாரி இதைக்‌ கண்டு, நினைத்து நினைத்து 
அதிசயப்பட்டார்‌. இந்த அதிசயத்திலிருந்து அவர்‌ விடுபட 
ரொம்பநாள்ப்‌ பிடித்தது. கலியாண வீட்டுப்‌ பந்திகளில்‌ ஒரே நபர்‌ 
மாறி மாறி - திரும்பவும்‌ திரும்பவும்‌ - உட்கார்ந்து சாப்பிட்டதை 
இங்கேதான்‌ பார்த்தேன்‌ என்று சொல்லுவார்‌. 

நெல்லுச்‌ சோத்தைப்பற்றி மக்கள்‌ பாடுகிற நாடோடிப்‌ 
பாடல்களைக்‌ கேட்டுயோரித்தார்‌. 


"நித்தம்‌ நித்தம்‌ நெல்லுச்‌ சோறு நெய்மணக்கும்‌ கத்திரிக்காய்‌... '* 
ட 


கோபல்லபுரத்துமக்கள்‌ ஓ, 67 

கல்யாண வீடுகளில்‌ பல்லாக்கு சுமப்பவர்கள்‌ சாப்பிடும்போது 
ஒருதரம்‌ தற்செயலாக அவர்‌ பார்க்க நேர்ந்தது. கடகம்‌ கடகமாக 
அய்யனார்‌ சிலைக்கு முன்னால்‌ சோற்றைத்‌ தட்டிப்‌ படப்புப்‌ 
பாடுவது போலிருந்த அந்தக்‌ காட்சியைப்பற்றிச்‌ சொல்லிச்‌ 
சிரிப்பதா அதிசயப்படுவதா என்று தோன்றாமல்‌ வாயடைத்துப்‌ 
போனார்‌ பாவம்‌. 

கம்மந்தோசையை விட நெல்லரிசித்தோசை இந்த மக்களை 
ரொம்பவும்‌ கவர்ந்தது. கிராமத்தில்‌ செட்டிப்‌ பிள்ளைமார்‌ வந்து, 
இட்லி, தோசை செய்து விற்று பணம்‌ சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள்‌. 
நிரந்தரமாக வீடுகட்டிக்‌ குடியேறி வியாபாராம்‌ செய்யத்‌ தொடங்கி 
னார்கள்‌ அவர்கள்‌. 


“ 
15 


கிட்டப்பனின்‌ நெஞ்சில்‌ பட்டது உடம்பிலும்‌ மனசிலும்‌ விழுந்த 
'இடி” 

பாதிக்கப்பட்டது மனசா மார்பா என்று தெரியவில்லை 
அவனுக்கு. படுக்கையிலிருந்து எழுந்து நின்றபோது உடல்‌ 
தள்ளாடியது; ஒரு தாகம்‌ நாக்கைப்‌ பிடுங்கியது; இன்னொரு தாகம்‌ 
மனசைப்‌ பிடுங்கியது. 

மனசில்த்‌ துளிர்த்துப்‌ படர உயர்ந்த கொடி பற்றுக்‌ கோலைப்‌ பற்ற 
நீண்டு ஆடி அலைக்கழிந்தது. 

சிறுநெருஞ்சியாக உறுத்திய படுக்கையை உதறியெறிந்தான்‌. 
தூங்கும்‌ நேரம்தவிர மற்றநேரங்களில்‌ படுக்கையையே அறியாத 
உடம்பு அது. 

கம்பை ஊன்றிக்கொண்டு நடமாட அவமானமாக இருந்தது. 
வாழ்வை வெறுத்தான்‌. மரணம்‌ தேவலை. என்று பட்டது. 
இப்போது அவன்‌ மனசை நிறைத்து நின்றது அச்சிந்த்தலு ஒன்றுதான்‌. 
அவளைப்‌ பார்க்கவேண்டும்‌; அவளோடு பேசவேண்டும்‌. 
எவ்வளவோ இருக்கிறது பேச. 

எத்தனைநாள்‌, எத்தனைதபா பேசியிருக்கிறோம்‌! என்ன 
பேசினோம்‌? எதையோ பேசாமல்‌ என்னவோ பேசியிருக்கிறோம்‌. 


கி.ராஜநாராயணன்‌ 6. 68 

நினைத்தவுடன்‌ அவள்‌ இங்கே வந்து தோன்றுவதற்கு ஒருவழி 

இருக்கக்கூடாதா. அப்படி ஒரு மாயம்‌ இருந்தால்‌ எவ்வளவு நல்லா 
இருக்கும்‌. 


வாழ்நாளில்‌ தான்‌ செய்த மிகப்பெரிய்ய தவறு அவளை 
இழந்ததுதான்‌. புத்தி ஏன்‌ நமக்கு இப்படிப்‌ போச்சி. 

கிட்டனுக்குத்‌ தன்பேரில்‌ வெறுப்பும்‌ அவள்பேரில்க்‌ கோவமும்‌ 
வந்தது. 

கலியாணம்‌ நிச்சயமாவதற்கு முன்னால்‌ அவளைச்‌ சந்தித்துப்‌ பேச 
முயற்சி செய்ததென்னவோ வாஸ்தவம்‌. அன்றைய அந்த ரண்டு 
மூணுநாள்‌ ராவும்‌ பகலும்‌ அதே முயற்சியாகவே இருந்தான்‌. 

அப்போது அவளுடைய வீட்டில்‌ ஒரு பயங்கரக்‌ கடிநாய்‌ ஒன்று 
இருந்தது. அதையும்‌ மீறி அந்தத்‌ தெருவுக்குப்‌ போகிறது எப்படி? 
திருடர்கள்‌ நாயை வசியம்‌ செய்யக்‌ கையாளும்‌ உபாயங்கள்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டதெல்லாம்‌ ஞாபகத்துக்கு வந்தது. 

எருமைத்‌ தோலினால்‌ முறுக்கி செய்யப்பட்ட உழவு வடங்கள்‌ 
அவனிடம்‌ இருந்தது. அவைகளைப்‌ பொடீயாக வெட்டி நறுக்கி 
அதில்‌ கருப்பட்டி போட்டுக்‌ கொதிக்கவைத்து காற்று வீசும்‌ 
இசையில்க்‌ கொண்டுபோய்க்‌ கொட்டிவிட்டால்‌, அந்த மணத்துக்கு 
ஊருக்குள்‌ இருக்கும்‌ நாய்களெல்லாம்‌ அங்கே போய்விடுமாமே. 

இது புரட்டாசி மாசமாக இருந்தால்‌, சவுலுக்காக நாய்கள்‌ 
பெண்நாய்‌ இருக்குமிடம்‌ தேடிப்போய்‌ அங்கேயே காத்துக்‌ 
கடக்கும்‌, வீட்டையும்‌ மறந்து. 

காரணமில்லாமல்‌ அவனுக்கு கெப்பணக்கவுண்டரின்‌ ஞாபகம்‌ 
வந்துவிட்டது. இதெல்லாம்‌ தெரிந்தேதான்‌ அவர்‌ பெண்‌ நாயை 
வளர்த்தார்‌. 

அச்சிந்த்தலு வீட்டுக்‌ கடிநாய்‌ மாத்திரமல்ல, கிட்டப்பனுக்குப்‌ 
பகையைப்‌ பற்றியும்‌ யோசிக்க வேண்டியதிருந்தது. 

கொண்டாடி கசிந்ததையெல்லாம்‌ மறந்து, ஒரு சிறு பொறி 
தீயாகப்‌ பற்றி எரிவதுபோல அற்ப விஷயங்கள்கூட பகையைப்‌ 
பெரிதாக்கி விட்டுவிடலாம்‌. 


இவர்கள்‌ இரு குடும்பத்தாரின்‌ உறவும்‌ நெருக்கமும்‌ ஊராரின்‌ 
கண்களை உறுத்தியது என்பது உண்மைதான்‌. 'கடும்‌ உறவு கண்ணை 
மறைக்கும்‌' என்பது சொலவம்‌. “கருப்பட்டி கசிஞ்ச மாதிரி இருந்தா 
எத்தனை நாளைக்கு அந்த உறவு நிலைக்கும்‌? ** என்ற ஊராரின்‌ பேச்சு 
உண்மை என்று ஆகிவிட்டதே. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ & 69 

மத்தியிலிருப்பவர்கள்‌ ஒன்றைப்‌ பத்தாக்கிக்‌ சங்கை ஊதிப்‌ 
பற்றவைத்தது போல ஆக்கிவிட்டார்களே. 

'மல்லினியார்‌” வூட்டு ஆட்களைப்‌ பற்றித்‌ தெரியாதா?! 
என்பதுதான்‌ முதல்‌ ஆரம்பம்‌. 

இப்படிச்‌ சொன்னது வேறுயாருமில்லை. துயாரம்‌ நாயக்கரின்‌ 
உடம்பிறந்தாள்‌ மூக்கம்மாதான்‌. கிட்டப்பனின்‌ இந்த வீட்டுப்‌ 
பெயரைக்‌ குறிப்பிட்டு அவள்‌ வேடிக்கைக்காகத்தான்‌ அதைச்‌ 
சொன்னாள்‌. அங்கே இருந்த, கிட்டப்பனின்‌ வீட்டுப்‌ பெயரை 
யுடைய ஒரு பெண்‌ அங்கேயே ஆட்சேபித்து சத்தம்‌ கிளப்பியிருந்‌ 
தாலும்‌ பரவாயில்லை; சமாதானம்‌ சொல்லி சமாளித்திருக்கலாம்‌. 
அருவமில்லாமல்‌ வந்து, கட்டப்பனுடைய தாயாதிகள்‌ வீட்டிலும்‌ 
கிட்டப்பனுடைய வீட்டிலும்‌ அந்த வார்த்தைக்குக்‌ காது மூக்கு கண்‌ 
எல்லாம்‌ ஒட்டவைத்து, சிங்காரித்து றக்கை உண்டுபண்ணி பறக்க 
விட்டுவிட்டாள்‌. 

“துயாரம்‌ வீட்டுப்‌ பொளைப்பு தெரியாதா நமக்கு? என்று 
இந்தப்‌ பக்கத்திலிருந்து பதிலுக்கு ஆங்காரமாக ஒரு குரல்‌ 
கிளம்பியது. 

பிறகென்ன; கேக்கணுமா. யாராலும்‌ அவர்களை ரண்டு 
பக்கமுமே சமாதானம்‌ செய்து வைக்கவே முடியலை. 

பலர்‌, இதுதான்‌ சமயம்‌ என்று, யாரும்‌ அழைக்காமல்‌ தாங்களே 
வலியவந்து சமாதானம்‌ செய்துவைக்க வந்தார்கள்‌; அதாவது பொய்ச்‌ 
சமாதானம்‌. வேற யாரும்‌ ஊடாடி நிஜமாகவே சமாதானம்‌ 
செய்துவைத்து விடாமல்ப்‌ பார்த்துக்கொண்டார்கள்‌ இவர்கள்‌! 

இந்த இரண்டு குடும்பங்களுக்குள்ளேயும்‌ ஏற்பட்ட இந்த 
வெடிப்பு ஊரிலுள்ள ரொம்பப்‌ பேருக்கு ஆனந்தத்தையும்‌ 
திருப்தியையும்‌ கொடுத்தது. 

அச்சிந்த்தலுவின்‌ பிறவி அழகு அந்தக்‌ கிராமத்தின்‌ ஆண்களை 
விடப்‌ பெண்களின்‌ மனசைத்தான்‌ ரொம்பவும்‌ அலைக்கழித்‌ 
இருந்தது. அவர்களுக்கெல்லாம்‌ இப்போது பரமநிம்மதி. 


*மல்லினியார்‌- பந்தியில்‌ பரிமாறப்பட்ட ருசியான பதார்த்தங்களைத்‌ 
இன்பதற்கு மீண்டும்‌ மீண்டும்‌ கொண்டுவரச்சொல்லி கோஷமிட்டதினால்‌ 
அவர்களுக்கு மல்லினியார்‌ என்று பெயர்‌ ஏற்பட்டதாக ஒரு சொல்‌. 

மல்லினி எனும்‌ தெலுங்குச்‌ சொல்லுக்கு இன்னும்‌, திரும்பவும்‌, 
மீண்டும்‌ என்ற அர்த்தம்‌ உண்டு. 


கி.ராஜநாராயணன்‌ &, 70 

கிட்டப்பன்‌ அவளுக்குக்‌ கிடைப்பதை எந்தப்‌ பெண்தான்‌ 

விரும்புவாள்‌. அவன்‌ தனக்குக்‌ கிடைக்காவிட்டாலும்‌ பரவா 

யில்லை; அச்சிந்த்தலுவுக்குக்‌ கிடைக்கக்கூடாது. பொருந்திய 

ஜோடி சேருவது கடவுளுக்கே பொறுக்காதாமே! ஆகவேதான்‌ 

ஜோடிகளுள்‌ யாராவது ஒண்ணு குறைவுபட்டு இருக்கிறதுக்குக்‌ 
காரணமாம்‌. 


- 


16 


ஊரிலுள்ள அத்தனை பெண்களும்‌ அந்த வினாடியில்‌ 
கிட்டப்பனுக்குக்‌ ''கூனி''யாகத்‌ தெரிந்தார்கள்‌. இப்படியே இதை 
விடப்படாது; என்ன ஆனாலும்‌ சரிதான்‌; அவர்கள்‌ வீட்டுக்கு 
நேராகவே போய்‌ நடந்ததைச்‌ சொல்லி சரிசெய்துவிடனும்‌ என்று 
புறப்பட்டான்‌. 
இதை அறிந்துகொண்ட அவனுடைய அம்மா ''நீ இனி அங்கே 
போனே, நா ஓம்மொகத்துலயே முளிக்கமாட்டென்‌'' என்று 
சொல்லிவிட்டாள்‌. சரி, அவர்கள்‌ வீட்டுக்குத்தானே போக 
வேண்டாம்‌; போகலை, அவளைத்‌ தனியாகக்‌ கண்டு பேசி 
ட நிலைமையை எடுத்துச்‌ சொல்லிவிடுவது என்று தீர்மானித்தான்‌. 
ஆனால்‌ இதே கெடுபிடி அச்சிந்த்தலுவுக்கும்‌ அவர்கள்‌ வீட்டில்‌ 
இதைவிடப்‌ பலமாக இருந்தது. 
இதுதான்‌ நல்ல சமயம்‌ என்று கிட்டப்பனுக்கு வசதியான பல 
இடங்களிலிருந்து, வெளியூரிலிருந்து, பெண்தர முன்வந்தார்கள்‌. 
'கல்யாணம்‌ நிச்சயமான மாதிரிதான்‌; கிட்டப்பன்‌ கலி 
யாணத்துக்குச்‌ சம்மதித்துவிட்டான்‌' என்றெ ஒரு பொய்த்தகவல்‌ 
அச்சிந்த்தலுவின்‌ வீட்டுக்குப்‌ பறந்தது. 
முன்பின்‌ யோசிக்காமல்‌ அவள்‌ மனம்‌ தளர்ந்தாள்‌. கட்டன்‌ 
இப்படித்‌ தன்னை 'மோசம்‌' செய்ய சமயம்‌ பார்த்திருந்திருக்கிறான்‌ 
என்று நினைத்தாள்‌. அவனை நேரில்ப்‌ பார்த்து ஒருவார்த்தை - ஒரே 
ஒருவார்த்தை - நாக்கைப்‌ பிடுங்கிக்கொள்ளும்படியாக ஒரு கேள்வி 
கேட்டு விடவேணும்‌ என்று துடித்தாள்‌. 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ ௫, 71 

நடு ராத்திரியில்‌ நாய்‌ குலைக்கும்‌ போதெல்லாம்‌ தெருவில்‌ 
கிட்டப்பன்‌ இப்படித்‌ தன்னை 'மோசம்‌' செய்ய சமயம்‌ பார்த்திருந்‌ 
இருக்கிறான்‌ என்று நினைத்தாள்‌. அவனை நேரில்ப்‌ பார்த்து ஒரு 
வார்த்தை-ஒரே ஒரு வார்த்தை- நாக்கைப்‌ பிடுங்கிக்‌ கொள்ளும்‌ 
படியாக ஒரு கேள்வி கேட்டு விட வேணும்‌ என்று துடித்தாள்‌. 

அனைவரும்‌ வீட்டில்‌ தூங்கியவுடன்‌, மெள்ள எழுந்திருந்து 
நாயைக்‌ கூப்பிட்டு கட்டிப்‌ போட்டாள்‌. பகலெல்லாம்‌ 
ஈட்டிப்போடப்பட்டு, ராத்திரியில்‌ அவிழ்த்துவிடும்‌ பழக்கமுள்ள 
நாய்‌ அது. திரும்பவும்‌ ராத்திரியிலும்‌ கட்டில்‌ கிடக்க அதுக்குச்‌ 
சம்மதமில்லை. ரொம்ப அநியாயம்‌ இது என்று நினைத்தது. 

அச்சிந்த்தலு கூப்பிட்டால்‌ கிட்டெ வரும்‌. மடியிலிருந்து 
சங்கிலியை எடுக்கும்‌ அலுக்கம்‌ கேட்டாலே போதும்‌, ஒரே 
ஓட்டமாக ஓடிவிடும்‌. 

திரும்பவும்‌ அதை ஏமாற்றி, அதுக்கு ஏதோ ஒரு நல்லது, 
பிரியமானது செய்யப்போவதாக நடித்து ஏமாற்றிப்‌ பிடிக்க 
வேண்டும்‌. அதற்குள்‌ அது கள்ளப்பட்டுவிட்டால்‌, என்ன 'வித்தை' 
காட்டினாலும்‌ பிறகு அது கிட்டெ வராது. அது அவளை ஏமாற்ற 
ஆரம்பித்துவிடும்‌. 

கருப்பட்டியைக்‌ காட்டி அதைத்‌ தன்பக்கம்‌ கூப்பிட்டாள்‌. 
முடியாது அங்கிருந்தே அதை எனக்கு வீசிப்போடு' என்பதுபோல்‌ 
தூரத்தில்‌ இருந்துகொண்டே அவளைச்‌ சுற்றிச்சுற்றி வந்தது. 

“கள்ளக்‌ களுதெ'' என்று மனசுக்குள்‌ பல்லைக்கடித்துச்‌ சொல்லிச்‌ 
சிரித்து, கருப்பட்டியில்‌ ஒரு பகுதியைப்‌ பிய்த்து வீசினாள்‌. 


ஆவலோடு தின்றுவிட்டு வேகமாக வாலை ஆட்டியது. பின்னும்‌ 
கொஞ்சம்‌ வீசினாள்‌. 


அதையும்‌ தின்றுவிட்டு 'இன்னும்‌ தா' என்பதுபோல்‌ அவளை 
நெருங்கி வந்தது. அதன்‌ கழுத்திலுள்ள பட்டைவாரை எட்டிப்‌ 
பிடித்துக்கொண்டாள்‌! 'என்னமும்‌ செய்‌; இன்னும்‌ கொஞ்சம்‌ 
கருப்பட்டி இருக்கா' என்பதுபோல்‌ அவள்‌ மடியை முகர்ந்து 
பார்த்தது. 

அதை, அதின்‌ கட்டும்‌ இடத்துக்கு இழுத்துக்கொண்டு போனாள்‌. 

மீதிக்‌ கருப்பட்டியையும்‌ போட்டு, கட்டிப்‌ போட்டாள்‌. 
தின்றுவிட்டு, அவள்‌ முகத்தையே பார்த்தது, ''என்ன விஷயம்‌?! 
என்பதுபோல்‌. 


கி.ராஜநாராயணன்‌ ஐ, 72. கோபல்லபுரத்து மக்கள்‌ ஐ, 73 


இவள்‌ இந்தப்‌ பக்கம்‌ கொஞ்சம்‌ நகர்ந்ததும்‌, அதுக்கு என்ன ஏது அச்சிந்த்தலுவுக்குத்‌ தெரியாமல்‌ லன்ன 
என்று ஒன்றும்‌ விளங்கவில்லை! வேளை கெட்ட வேளையில்‌ அம்மா கவனித்துக்கொண்டிருப்பது அவளுக்குத்‌ தெ யாது! 
இப்படி ஒரு கருப்பட்டி கிடைத்தது என்றாலும்‌, எதற்கு ஏன்‌ என்று நுங்கம்மாவுக்குத்‌ தெரியும்‌. பெண்‌ மனசைப்‌ பெண்‌ அறிய no 
புரியவில்லையோ என்னமோ, அது இவளைப்‌ பார்த்து முன்னத்‌ இந்த ஆண்கள்‌ எவ்வளவு வஞ்சகமானவர்கள்‌ என்பதை அவ 


தங்கால்களை உயர்த்திப்‌ பொய்த்தொண்டையில்‌ சத்தம்‌ கொடுத்து 
முனக ஆரம்பித்தது. 
கொஞ்சம்‌ நேரத்தில்‌ அதன்‌ தவிப்பான குரல்‌ கேட்டது. பிறகு 
ஆட்சேபமான சிறிய குலைப்பு கேட்டது. ன 
கட்டுச்‌ சங்கிலியை வெட்டி வெட்டி இழுத்து விடுத்துக்கொள்ள 
முயன்று தோற்றது. 
கொஞ்சம்‌ கழித்து- 
“என்ன அநியாயம்‌. ராத்திரி நேரத்திலும்கூட இப்படிக்‌ கட்டிப்‌ 
போட்டால்‌ எப்பிடி, என்பதுபோல சிறிய, செல்ல ஊளையிட்டது, 
புகார்‌ செய்வது போல்‌. நேரம்‌ ஆக ஆக அதனால்‌ பொறுத்துக்‌ 
கொள்ள இயலவில்லை. தன்னுடைய அநாதரவான நிலையையும்‌ 
தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையையும்‌ நினைத்து ஓ என்று 
பெருங்குரலெடுத்து அழுவதுபோல்‌ பலமாக ஊளையிட ஆரம்பித்து 


அறிவாள்‌. 
எந்தப்‌ பெண்ணுடைய வாழ்க்கையில்த்தான்‌ இது நடக்கலை? 


17 


அச்சிந்த்தலு என்றெ அந்தப்‌ பொக்கிஷப்‌ பெட்டியைத்‌ திறந்து 
பார்க்க ஒரு 'சாவி' வேண்டியதிருந்தது போலும்‌. அந்தச்‌ சாவி'யாகக்‌ 
கிட்டப்பனுக்கு வாய்த்தாள்‌ அவனுடைய மனைவி ரேணம்மா. 


இவளின்‌ ஒவ்வொரு அணுகலும்‌, அசைவும்கூட வினாடிக்கு 


விட்டது வினாடி அச்சிந்த்தலுவை வேறு வகையில்‌ நினைவூட்டின. 

இந்தக்‌ 'களுதை'யின்‌ ஊளைச்‌ சத்தத்தைக்‌ கேட்டு வீட்டில்‌ யாரும்‌ காரணமில்வாமல்‌ எரிந்துவிழும்‌ க்‌ எமன்‌ கானல்‌ 
மூழித்துக்கொள்வார்களோ என்று அச்சிந்த்தலுவுக்குப்‌ பயம்‌ வந்து போதுமட்டும்‌ பேராதரவு காட்டுவது 
விட்டது. நாயின்‌ அந்த ஊளை மனசை ரொம்ப சங்கடப்படுத்தியது. வில்லை இவளால்‌. 


அதன்‌ அருகே போய்‌ அதை என்ன சமாதானப்படுத்தினாலும்‌ ல்க அன்கித அுழல்கக்கும்‌.  பதாக்குக்காட்டு. அம்பும்‌ 
கேட்பதாக இல்லை. 


ஏமாற்றுவதும்‌ இட்டப்பனுக்குக்‌ கஷ்டமாகத்தானிருந்தது. அதனால்‌ 


கழுத்தில்‌ பிணைத்த சங்கிலியோடு அவளை நோக்கி முன்னத்‌ இடீர்‌ இடீர்‌ என்று 'சுருதி' கலைந்துபோகும்‌. 
தங்கால்களை உயர்த்தி, பலவித குரல்களை எழுப்பி, 'அவிழ்த்துவிடு னது பிறந்த வீட்டில்‌ கன்னி காக்கும்போது இவள்‌ செய்து 
என்னை; நீ செய்யிறது கொஞ்சம்கூட நல்லா இல்லை" என்று டண ந்த வேலைகளில்‌ பலதை இங்கேயும்‌ செய்ய வேண்டிய 
கேட்பது போலிருந்தது அதன்‌ செய்கை. பக்கத்தில்‌ நின்றால்‌ பழப்‌ 


இருந்தது. முக்கியமாகப்‌ பெரிய வீடுகளில்‌ செய்து வருவதுபோல 
அணைந்துவிடாமல்‌ நெருப்பைப்‌ பாதுகாத்து வைப்பதும்‌, இல்லாத 
வர்கள்‌ வந்து நெருப்புக்‌ கேட்கும்போது கொஞ்சம்‌ கொடுப்பதுவும்‌; 
இது ஒரு முக்கிய வேலை. 


பாட்டி சொல்லியிருக்கிறாள்‌. ரேணம்மா, தானங்களில்‌ சிறந்த 
கொஞ்சம்‌ நேரம்‌ கழித்து, மனசை அறுக்கும்‌ அதன்‌ ஊளையைப்‌ ஒன்று இந்த நெருப்புதானம்‌ என்று. 
பொறுத்துக்கொள்ள முடியாமல்‌, சனியனே, நீயும்‌ அவனைப்‌ க்காலங்களில்‌ நெருப்பைக்‌ காப்பாற்றுவதும்‌ கொடுப்‌ 
A > த இ 05 ol மை 5 
ல ன டன பரதேசம்‌ போய்ச்‌ சேர்‌'' என்று அவிழ்த்து சிட்ட அன்‌ பே என்றாலும்‌ முடியாது என்று சொல்ல முடியுமா. 


ஆர்ப்பாட்டம்‌; தலை மறைந்தால்‌ ஊளை. 

இந்தச்‌ சனியனை என்ன செய்ய, *'இரு உன்னை; கிட்டனிடம்‌ 
சொல்லி ''செடியில்‌'' கட்டச்‌ சொல்றென்‌'' என்று சொல்லி 
முணுக்கென்று சிரித்துக்கொண்டாள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ 8) 74 
பிழைப்புக்காகக்‌ காட்டில்ப்‌ போய்‌ குடும்பத்தோடு காலையிலிருந்து 


மாலைவரை உழைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன்‌ அடுப்பைப்‌ பற்ற 
வைக்க நெருப்பு வேண்டுமே. 


கிட்டப்பன்‌ வீட்டில்‌ இல்லாத சமயம்‌ பக்கத்துத்தெரு பக்கத்துவீடு 
என்று பெண்கள்‌ நெருப்புவாங்க வருவார்கள்‌, நெருப்பு மாத்திரம்‌ 
அவர்கள்‌ வாங்கிக்கொண்டு போய்விடுவதில்லை. நெருப்புக்‌ 
கொடுத்தவர்களுக்கு மறுஉபகாரமாக, ஊருக்குள்‌ நடந்த ரண்டு 
செய்திகளைச்‌ சொல்லிவிட்டுப்‌ போவார்கள்‌. 


ஏற்கெனவே செய்தி சொல்லுவதற்கென்று (1) காலையிலும்‌ 
மாலையிலும்‌ ரண்டுபேர்‌ - ஏகாலிச்சியும்‌ குடிமகளும்‌ - சோறு வாங்க 
வருகிறார்கள்‌. இராமத்தில்‌ உள்ள பெரிய வீட்டுப்‌ பெண்டுகளுக்கு 
இவர்கள்தான்‌ செய்தி அறிவிப்பாளர்கள்‌. அப்போது நடக்கும்‌ 
செய்திகளைச்‌ சூடு ஆறுவதற்குள்‌ கிராமத்துக்குத்‌ தெரிவிப்பவர்கள்‌ 
இவர்கள்தான்‌. எந்த எந்தப்‌ பொம்பளை ''குளியாமல்‌'' இருக்‌ 
கிறாள்‌, அவர்களுக்கெல்லாம்‌ எதெது ''மாசம்‌'', என்ன குழந்தை 
பிறந்திருக்கு, யார்‌ சேனை: வைத்தது, பிறந்த குழந்தை “மாலை 
சுற்றி''ப்‌ பிறந்ததா, மாலை சுற்றிப்‌ பிறந்ததினால்‌ மாமன்களுக்கு 
என்ன நேரும்‌, எந்தப்‌ பெண்‌ சடங்காகியிருக்கிறாள்‌; எப்போ 
தலைக்குத்‌ தண்ணீர்‌ விடுகிறார்கள்‌. சடங்குக்குத்‌ தாய்‌ மாமன்மார்‌ 
சேலை கொண்டுவந்து தந்தார்களா, கோபித்துக்கொண்டு தாய்வீடு 
போனவர்கள்‌ யார்‌ யார்‌, ரொம்பவும்‌ “முடியாமல்‌ சட்டடியாகக்‌'' 
கடக்கும்‌ கிழங்கள்‌ யார்யார்‌, அதில்‌ ரொம்பவும்‌ “அத்தா 
புத்தியாக''க்‌ கிடக்கும்‌ கிழம்‌ எது, அவர்களுக்குப்‌ “'பஞ்சுப்பால்‌** 
விட்டாச்சா, யார்யார்வீட்டில்‌ புருசம்‌ பெஞ்சாதிச்சண்டை, மாமியார்‌ 
மருமகள்‌ சண்டையின்‌ தொடர்ச்சியில்‌ அன்றைய நிலவரம்‌, 
அத்தராத்திரியில்‌ வந்து கதவைத்‌ தட்டியது, ஆண்‌ பெண்‌ ரகசியத்‌ 
தொடர்புகள்‌, அதனால்‌ ஏற்பட்ட காரியங்கள்‌ இப்படி இப்படி 
அவர்களுக்குச்‌ செய்திகள்‌ சொல்லவும்‌ இவர்களுக்குக்‌ கேட்கவும்‌ 
தேனாமிர்தமாக இருக்கும்‌! 
இதெல்லாம்‌ போக, செய்தி தருகிறவர்களில்‌ வேறு ரகமான 
தகவல்‌ தருபவர்களும்‌ இருந்தார்கள்‌. 
அப்படித்‌ தந்து மகிழ்வித்துவிட்டு "ஏதாவது பெற்றுக்கொண்டு 
போகிறவர்களும்‌ உண்டு. இதில்‌ சிலருக்கு நெருப்பு வாங்க வருவது 
முக்கியமில்லை; வீட்டில்‌ நெருப்பு இருந்தாலுமே பேருக்குக்‌ 


பல்லபுரத்து மக்கள்‌ a 75 
கொஞ்சம்‌ கழனித்‌ தண்ணீர்‌ கொண்டு வந்து குடிதாழியில்‌ ws 
விட்டு, போகும்போது ஒரு புதூச்செய்தியைப்‌ டட சர்‌ நலனா 
விட்டுப்‌ போகிறவர்களும்‌, நெருப்பை வாங்கிக்கொ 
இன்னொரு 'நெருப்பை' விசிறி விட்டுப்‌ போகிறவர்களும்‌ உண்டு. 
அதன்‌ அந்த ஆரம்பமே ரொம்ப ''ஒப்பரவாக!! இருக்கும்‌! 
ஒருநாள்‌ ரேணம்மாவிடம்‌ அந்தப்பெண்‌ வந்து சொன்னது: 
"ஹிம்‌... போகட்டும்‌. என்னமொ; அப்பிடியெல்லாம்‌... இருந்த 
ஆள்‌, இப்பொ அடங்கி இருக்காரெ. அதே பெரிய காரியந்தா 
“எப்பிடியெல்லாம்‌ இருந்த ஆள்‌?! மனசின்‌ கேள்வி ரேணம்மா 
விடம்‌ கண்வழியாகத்‌ தெரியும்‌. 
உடனே நல்லபடியாக முகத்தை வைத்துக்கொண்டு... 
"அதெல்லாம்‌ எதுக்கு இப்பொ, எப்பிடியோ, சந்தோசமா 
இருந்தாச்‌ சரி'' என்று சொல்லிவிட்டு..., 
க்‌ J ர சக்கம்மா. நின்னு பேச 
"எனக்கு அங்க கொள்ள வேலையிருக்கம்மா. ்‌ ச 
லை வரப்ப?! என்று சொல்லிவிட்டு விசுக்கென்று போய்‌ 
விடுவார்கள்‌. ரட்‌ 
“"மெம்மறந்து”' போய்‌ விடுவாள்‌ ரேணம்மா கொஞ்ச நேரத்துக்கு. 
புதையல்‌ கிடைத்த லோபிக்கு, அவ்வளவும்‌ துருப்பிடித்த 
இரும்பாகத்‌ தெரிவது போலிருக்கும்‌ இவளுக்கு. 
எல்லாப்‌ பெண்டுகளையும்‌ போலத்தான்‌ இவளும்‌ புருசனைப்‌ 
பார்த்துப்‌ பார்த்து பூரித்தாள்‌ முதலில்‌ 
"ஒலகம்‌" கிட்டப்பனையும்‌ அச்சிந்த்தலுவையும்‌ பிரித்து 
வைத்ததோடு திருப்தி அடைந்துவிடும்‌ என்று றைவ 
இப்பொ, ரேணம்மாவும்‌ இட்டப்பனோடு வாழ்ந்துவர அவ 
களுக்குச்‌ சம்மதமில்லை. சலனமில்லாமல்‌ ஆரம்பித்த ஒரு ப கி 
தாம்பத்யத்துக்குள்ளே சிறுபுகைச்சல்‌ தோன்றி, அது பெரிசாக 
வளர்ந்து, பற்றி எரிய ஆரம்பித்துவிட்டது. 
தீயான தீ இல்லை அது. 
ஒருநாள்‌, முடிவாகக்‌ திட்டப்பன்‌ சொல்லிவிட்டான்‌ ல்க 
விடம்‌. “'...அதப்பத்தியெல்லாம்‌ நீ கேட்டு, இனி தெரிஞ்‌ 
ஒண்ணும்‌ ஆகப்போறதில்லை... நா ஒனக்கு ஒரு கொறையுமில்லாம 


கி.ராஜநாராயணன்‌ 8 76 கொபல்லபுரத்து மக்கள்‌ &. 77 


ள்‌ . 8] ்‌ த்‌ கைகளுக்‌ ராது. 
பிரியத்தோட வச்சிக்கிடறென்‌"'' (இப்படிச்‌ சொல்லும்போது அவன்‌ இர்குள்ள க்கே அ ்வர்ரத்ன்கை க்‌ கன்வ்ல பரசு 
கண்கள்‌ நிறைந்து உணர்ச்சி வசப்பட்டது போல்த்‌ தெரிந்தது) பிறகு. இவனுக்கு க்‌ Q ரி ன்‌ ரண்‌ 
கொஞ்சம்‌ இடைவெளி விட்டு, ““ரேணம்மா, ஒனக்கு. நாயக்கர்‌ கதெஒனக்குத்‌ தெ ட 3 ர்‌ ட ணத்காலி 
இஷ்டமிருந்தா, என்னோட இரு. இல்லே... மகராசியாப்‌ பொ: அவன்‌ பதக்க அவ ரழஞ்கண்ளபு யர ப்ப தலையில்‌ 
2 க ர்ந்‌ காண்டு, 

ரண்டுநாள்‌ ரேணம்மா பேசாமல்‌ - மெளனமாய்‌ - இருந்தாள்‌. இர்பல்கிம்‌ என்றிகளில்ம்‌ ஒன்றை வைத்துக்கொண்டு 

“'மூணாநாள்‌'” நா எங்க ஊருக்குப்‌ போறென்‌'' என்று முடிவாகச்‌ 


அப்பிநாயுண்டு தொடர்ந்தார்‌; 

"பரசு நாயக்கர்‌ கலியாணம்‌ முடிஞ்சி, மாமனார்‌ வீட்ல மூணுமாச 
விருந்தெ முடிச்சிக்கிட்டு, பெண்டாட்டியெக்‌ கூட்டிக்கிட்டு ஊருக்கு 
வாரார்‌ நடந்தே. வளியில மளை பிடிச்சிக்கிட்டது. புதூச்‌ செருப்பு; 
மாமனார்‌ புதுமாப்பிள்ளைக்குத்‌ தச்சிக்‌ கொடுத்தது. உளவுக்குப்‌ 
பபோட்டுக்கிட நல்‌...ல கனமா இருக்கணும்ண்ணு பகடையிட்டச்‌ 

ஆடைக்காலத்தின்போது முழுமூச்சாக சம்சாரிவேலைகளில்‌ சொல்லித்‌ தச்சித்‌ தந்தது. 
மூழ்கிவிடுவார்கள்‌. கோடைக்காலம்‌ வந்ததும்‌ இரும்பி பேச்சு 
வார்த்தை தொடங்குவார்கள்‌. 


சொல்லிவிட்டுப்‌ புறப்பட்டுப்‌ போய்விட்டாள்‌. 

கொஞ்சநாள்‌ கழித்து வழக்கம்போல கிராமத்தில்‌ பெரியவர்கள்‌ 
ரண்டு ஊர்க்காரர்களுமே சேர்ந்துதான்‌ - ரேணம்மாவையும்‌ 
கிட்டப்பனையும்‌ சேர்த்துவைக்கக்‌ கடும்‌ முயற்சி செய்தார்கள்‌. அந்த 
முயற்சிகளெல்லாம்‌ காலவிரயமாகத்தான்‌ முடிந்தன. 


''ஓடங்காட்ல பிடிச்சமளை, சதப்பித்‌ தள்ளீட்டது. பெறகெங்க, 
பொட்டியாரு செருப்பைப்‌ போட்டுக்கிட்டு நடக்க! த்‌ 
2 டக படு ச்‌ ல ணர்‌ வெரிச்சதும்‌, பொண்டாட்டி கிட்டெ செருப்ப குடுத்து, தூக்‌ 

அந்த ஊருக்கும்‌ இந்த ஊருக்கும்‌ மாறிமாறி நடந்து திரிந்தும்‌, அவக: 
விருந்து” சாப்பிட்டதும்தான்‌ மிச்சம்‌ கடேசியில்‌. ல்க கக செமக்கனும்‌' ண்ணா. 'இப்ப 
செருப்ப தூக்கிட்டு வரமுடியுமா முடியாதா? "ண்ணு எரிச்சலாக்‌ 
கேட்டாரு. 


நாயக்கர்‌ வீட்டுப்பெண்களிடமுள்ள முரண்டும்‌ பிடிவாதமும்‌ 
வேற பெண்களிடம்‌ இருக்குமா என்பது சந்தேகம்தான்‌. ஒரு சன்ன 
விஷயத்துக்காகச்‌ சாகும்வரை மூஞ்சியில்‌ முழிக்காமல்‌ காலம்‌ 


கடத்திவிடுவார்கள்‌. செத்த பிறகும்கூட அவர்களுடைய திரேகம்‌ ங்க ப்‌ தெ; ஓம்‌ அப்பம்‌ வீட்டப்‌ 
மூட்டத்தில்‌ வேந்நு சாம்பலானாலும்‌ "நெஞ்சு" மட்டும்‌ வேகாமல்‌ OATS பர்க்‌ தய்ய ம - 

இருக்கும்‌. காலையில்‌ 8 ஆத்தப்‌ போனவர்கள்‌, காத்துக்‌ கொண்டி பாத்துப்‌ பொ'ண்ணாரு. த ்‌ ன்ப ன 
ருப்பார்கள்‌; அந்த 'நெஞ்சை?த்‌ திரும்பவும்‌ குச்சியால்‌ புரட்டிப்‌ இப்பிடி ஒரு வார்த்தெ அவர்‌ வாயிலிருந்து வரும்ண்ணு ௮ 


புரட்டி, குத்திக்‌ குத்தித்‌ தனியாக ஆமணக்கும்‌ முத்தும்‌ விறகும்‌ எதிர்பார்க்கலை. ழக 
போட்டு எரித்து சாம்பலாக்குவான்‌ குடிமகன்‌. எ சஞ்சம்‌ தொள தின்னு தலென்டுத்து அவரு மொகத்தெப்‌ 
ட பாத்தா. அவளவுதான்‌; விரு விருண்டு வந்த தெசையப்‌ பாத்து நடக்க 
ஆரம்பிச்சிட்டா!” * 

*'இத்கெண்ணது பரசு நாயக்கருக்கு” * 

“ஏய்‌ ஏய்‌, வாறாயா இல்லையா இப்பொ?'' ண்ணு கேட்டாரு. 

'நீரு ஆம்பிளையானா என்னெக்‌ கூப்பிடக்கூடாது "ண்ணு 
நடந்துட்டா! 


18 


படுக்கையில்‌, முடியாமல்க்‌ கிடந்த கிட்டப்பனைப்‌ பார்க்க வந்த 


“ஆக; விருந்து சாப்பிடப்போன பரசு நாய்க்கரு ஒத்தையிலதான்‌ 
அப்பிநாயுண்டு அவனிடம்‌ பேச்சினூடாகச்‌ சொன்னார்‌: ''பொட்டச்‌ 


திரும்பிவந்தாரு. 


கி.ராஜநாராயணன்‌ ௫, 78. கோபல்லபுரத்து மக்கள்‌ , 6, 79 
என்ன ஏதுண்ணு எல்லாரும்‌ அவரிட்டெக்‌ கேட்டாங்க. நடந்ததெ. பெரியவரான அப்பிநாயுண்டுவிடம்‌ எல்லா வயதினரும்‌ 
அப்பிடியே சொன்னாரு. சமமாகவும்‌ சகஜமாகவும்‌ பேசிப்‌ பழகுவதற்கு, அவர்‌ எந்த 
இடத்திலேயும்‌ பால்‌ சம்மந்தமான விஷயங்களை ஒளிவு மறைவு 
இல்லாமல்‌ விரசமில்லாத நகைச்சுவையோடு பேசுவதும்‌ ஒரு 
காரணமாக இருக்கலாம்‌. 
முகத்தைக்‌ கொஞ்சம்‌ சுருக்கி வைத்துக்கொண்டு அவர்‌ ''இதுலெ 


ஒரு பொம்பளெ; அப்பவும்‌ புருசஞ்‌ செருப்பக்‌ கொஞ்சம்‌ 
தூக்கிட்டு வந்தா தேஞ்சி போவாளாமோ? ண்ணு கேட்டாங்க. 


'அவளெ அந்த எடத்திலேயே அந்த நனைஞ்ச செருப்பாலயே 


தாலு போட்டு இழுத்துட்டு வராம சும்மா வந்து இப்படி நிக்கானே ஆம்பிளையென்ன பொம்பிளையென்ன; 'கடி கண்டா'த்தான்‌ 
இந்த ரகுராமநாய்க்கரு பேரன்‌!"ண்ணு சில பேரு சொன்னாங்க. எல்லாம்‌! அதிலும்‌, சில உடம்புக்குத்தான்‌ சில உடம்பு திறக்கும்‌'" 
அம்புட்டு செருக்கு அப்பவும்‌ ஒரு பொம்பளைக்கு இருக்‌ என்று ரத்தினச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லி நிறுத்திக்கொண்டார்‌ நாயுண்டு. 
கணுமா? 'ண்ணு கேட்டாங்க கொஞ்சப்‌ பேரு. 

'சர்த்தாங்கெ; அப்பிடித்தான்‌ இருக்கும்‌ அதெல்லாம்‌. பெறவு "உடம்பு திறக்கிறது'' என்கிற அப்பிநாயுண்டுவின்‌ வார்த்தை 
சரியாப்‌ போவும்‌' இப்பிடியுஞ்‌ சொன்னாங்க. கிட்டப்பனை எங்கோ கொண்டு சென்றுவிட்டது. உடம்பின்‌ திறப்பு 


என்பது உண்மைதான்‌ என்று யோசித்தான்‌. 
அப்பிநாயுண்டு எழுந்து போன பிறகும்கூட அதைப்‌ பற்றியே 
நினைத்துக்‌ கொண்டிருந்தான்ன. 


“ஆனா, கடேசி வரைக்கும்‌ சரியாப்‌ போகலை. 


நாங்க நடையா நடந்தும்‌, உள்ளங்காலு வெள்ளெலும்பானதுதான்‌ 


மிச்சம்‌. 2 க 
௪௪ம்‌ அவன்‌ அகக்கண்முன்‌ அந்தக்‌ காட்சி விரிந்தது. 
'ஏந்‌ தலை ஓசரம்‌ பவுனாக்‌ குவிச்சாலும்‌ நா வந்து அவனோட - 
வாளமுடியாது'ண்ணு தலையெக்‌ குலுக்கிட்டா! 
இப்படிச்‌ சொல்லிவிட்டு அப்பிநாயுண்டு அப்படியே கொஞ்ச 19 


நேரம்‌ தலையை மட்டும்‌ ஆட்டிக்‌ கொண்டேயிருந்துவிட்டு, “கடசி 
வரைக்கும்‌ பரசுநாய்க்கரு கலியாணம்‌ பண்ணியும்‌ பிரம்மச்சாரி 
யாத்தான்‌ இருந்தாரு. வேற கலியாணமும்‌ பண்ணிக்கெலெ. என்று 
சொல்லி நிறுத்தினார்‌. 


கொட்டக்‌ கொட்ட நட்ட நடு மத்தியானம்‌. பங்குனி வெயில்‌ 
கரிசல்க்காட்டையே முள்ளில்க்‌ குத்தி நெருப்பில்‌ வாட்டுவதுபோல்‌ 
வாட்டியெடுத்துக்‌ கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்துக்கு அப்பால்‌ 

“ஏந்தாத்தா; அவரு அப்பிடி வேற கலியாணமும்‌ பண்ணிக்கிடாம இருக்றெ அனைத்தும்‌ நடுங்கி உருத்தெரியாமல்‌ ஆக்கிக்கொண்டி 
இருந்தாரு? என்று கேட்டான்‌ ட்டப்பன்‌. ருந்தது வெள்‌ நெருப்புக்கானல்‌. 

கிட்டப்பனுக்கு ''தகை நோய்‌'' ஆரம்பித்த நேரம்‌; காலைக்‌ 
கஞ்சியைக்‌ குடித்துவிட்டு பருத்திக்காட்டுக்குப்‌ போய்விட்டு 
வெயிலுக்கு முன்னே வீடு திரும்பிவிடலாம்‌ என்று புறப்பட்டுப்‌ 
போனான்‌. அது கொஞ்சம்‌ தொலைக்காடு. பருத்தி களவு போகிறது 
போல்த்‌ தெரிகிறது என்று அம்மா சொல்லிக்‌ கொண்டிருந்தாள்‌. அந்த 
ஆண்டு உப்பன்‌ பருத்தி அமோகமாய்க்‌ காய்த்து வெடித்துக்‌ 
கொண்டிருந்தது. நடந்து போகும்‌ ஒத்தையடிப்‌ பாதையின்‌ 
இருப்பக்கமும்‌ பருத்திச்‌ செடிகளின்‌ அரணிப்பு பார்த்துப்‌ பார்த்து 
சந்தோஷப்‌ படும்படியாக இருந்தது. 

ஒரு ஆம்பளையாலெ அப்பிடியும்‌, இருக்கமுடியுமா தாத்தா?! ஏறுவெயில்‌; நடந்து போகும்போதே அவனுக்குக்‌ கண்ணெதிரே 
என்று வேடிக்கைபோல ஒரு நிசத்தைக்‌ கேட்டான்‌ இட்டப்பன்‌. பூச்சிக்‌ கூட்டம்‌ பறந்து மயக்கம்‌ வரும்போல்த்தெரிந்தது. 


டக்கென்று நாயுண்டு கிட்டப்பனை ஒரு பார்வை பார்த்தார்‌. 
பிறகு வாசல்‌ வழியாக தெருவை ஒரு பார்வை பார்த்தார்‌. டானாக்‌ 
கம்பின்‌ மேலுள்ள தன்னுடைய கைகளையே கொஞ்ச நேரம்‌ 
பார்த்துக்கொண்டிருந்துவிட்டு, ''பேரப்பிள்ளை, மனுசம்‌ மனசுக்‌ 
குள்ளார இருக்கதெ யாராலும்‌ - படச்ச அந்த பெரமதேவனாலகூடக்‌ 
- கண்டுபிடிக்க முடியாது பாத்துக்கொ. அக்கையாவுக்குப்‌ பிறகு 
நம்ம வூர்லெ 'பொம்பளை ஆவியே ஆகாதுண்ணு இருந்தவங்‌ 
கள்ளெ நாய்க்கரையும்‌ சேர்த்துக்கடணும்‌"' என்றார்‌. 


கி.ராஜநாராயணன்‌ &, 80 
ஈரம்‌ உலர்ந்த நாக்கு மேலண்ணத்தில்‌ ஒட்டிக்கொண்டது. 
பிறகுதான்‌ தோன்றியது, பிஞ்சை பூராவையும்‌ சுற்றி வந்து 
பார்த்திருக்க வேண்டாம்‌ என்று. அப்படிச்‌ செய்தது தப்பு என்று 
தெரிந்தது. ஆனால்‌ எப்படிப்‌ பார்க்காமல்‌ இருப்பது. பக்கத்துப்‌ 
புஞ்சை அவளுடையது. 
ஒருவேளை அவள்‌ வந்திருக்கலாமில்லையா. யாருடைய 
புஞ்சையில்‌ என்று தீர்மானிக்க முடியாதபடி நடுப்பொளியில்‌ நிற்கும்‌ 
அந்தக்‌ கன்னி வேப்பமரத்தடியை மறக்க முடியுமா. அதைப்‌ 
பார்க்காமல்‌ எப்படித்‌ திரும்புவது? 
ரண்டு குடும்பங்களுக்கும்பேச்சுவார்த்தை இல்லாமல்ப்‌ போன 
திலிருந்து, ரண்டு குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்களுமே அந்த மரநிழலடி 
யில்‌ ஒதுங்குவதுமில்லை, தங்குவதுமில்லை; அங்கே உட்கார்ந்து 
பருத்தி பகிர்வதும்‌ இல்லை. 
தலைதூக்கி அவன்‌ அந்த மரத்தைப்‌ பார்த்ததும்‌, வா வா என்று 
சொன்னது. நெருங்கிப்‌ போனான்‌. அதனுடைய அடி உடம்பின்‌ லெ 
இடங்களில்‌ வேனத்தழைவு அவளுடைய உதட்டின்‌ செம்மின்‌ 
னாப்பு நிறத்தில்‌ இருந்தது. 
பட்டை வெடிப்பு ஏற்படாத அந்தப்‌ பருவமரத்தன்‌ சில 
இடங்களில்‌ கொழுந்துப்‌ பிசின்‌ காய்ந்து வைரம்‌ ஜொலித்தது. 
நெருங்கிச்‌ சென்று மரத்தை அணைத்துக்‌ கொண்டான்‌. துக்கம்‌ 
அடைத்தது. கண்ணில்‌ நீர்‌ கட்டியது. 
“நாம்‌ இப்படியும்‌ ஆச்சே அடி...” என்று சொல்லிக்கொண்டான்‌. 
மிகவும்‌ உணர்ச்சி வசப்பட்டதாலோ என்னவோ, அந்த மரத்தைச்‌ 
சேர்த்துப்‌ பிடித்தபடியே மயங்கித்‌ தரையை அடைந்தது அவனுக்குத்‌ 
தெரியாது. 
அச்சிந்த்தலு வன்னி மரத்துக்கு அடியில்‌ இருந்து பருத்தி பகிர்ந்து 
வண்டியில்‌ அனுப்பி வைத்துவிட்டு, செம்பில்‌ இருந்த தண்ணீரைக்‌ 
குடித்ததுபோக மீதியைப்‌ பக்கத்தில்‌ நின்ற வாகைச்‌ செடிக்கு வார்த்து 
விட்டு 'தப்புச்சுளை'களைப்‌ பெறக்கிக்கொண்டே வந்தாள்‌. 
வீட்டுக்குப்‌ புறப்பட வேண்டியதுதான்‌ என்று நினைத்து நடந்த 
அவளுக்குக்‌ குறுக்கே ஏதோ ஒரு எண்ணம்‌ தோன்றியது. 


சுற்றிலும்‌ உள்ள புஞ்சைகளைப்‌ பார்த்தாள்‌ ஒரு சுடு குஞ்சைக்‌ 
கூடக்‌ காணவில்லை. கொஞ்ச தூரத்தில்‌ நின்ற அந்தக்‌ கன்னி 
வேப்பமரம்‌ மட்டும்‌ அவளையே பார்த்துக்கொண்டு அசையாமல்‌ 
நின்றது. அந்த மரத்தின்‌ பார்வை அவளையும்‌ பாதித்தது. 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ & 81 


இடீரென்று அடித்த காற்றினால்‌ அதன்‌ கிளைகள்‌ நிமிர்ந்து 

வளைந்தது நீயும்‌ வா என்று தலைஆட்டிக்கூப்பிடுவதுபோல்‌ 
ந்தது. ஒரு திகைப்பு! ஆட 

க்‌ நாட்கள்‌ இருக்கும்‌ அந்த மரத்தின்‌ நிழல்‌ மடியில்‌ 
அவர்கள்‌ உட்கார்ந்து. 

மரம்‌ இரும்பவும்‌ அதேபோல அழைத்தது அவளை. rong 

அந்தத்‌ திசையில்‌ அவளையும்‌ அறியாமல்‌ அவளுடைய கால்கள்‌ 
எட்டெடுத்து வைத்தன. ்‌ நன்‌ ச . 

அருகே போய்‌, மரத்தையே பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌; மரமும்‌ 
அவளையே பார்த்துக்‌ கொண்டிருந்தது. பங்குனியின்‌ அக்கினி 
வெக்கையும்‌, இலை அசையாச்சுடு காற்றும்‌ அவளை அதன்‌ நிழலை 
நோக்கித்‌ தள்ளிக்கொண்டு வந்தது. மரத்தின்‌ வளர்ச்சியில்‌ பளிச்‌ 
சென்று மாற்றம்‌ தெரிந்தது. மனுசரைப்‌ போல்‌ மரமும்‌ மாறுமோ. 
முன்பைவிட மேலும்‌ உரம்‌ அடைந்திருந்தது மரம்‌. சர 

மருந்துக்குக்கூட யாரும்‌ அதில்‌ ஒரு தளிரையோ பல்லுக்கு ஒரு 
குச்சியையோ ஓடித்திருக்க மாட்டார்கள்‌. ஊரைவிட்டு நெடுந்‌ 
தொலைவ இருப்பது ஒரு காரணம்‌. ஆட்டுக்காரர்கள்கூட அதில்‌ ஒரு 
தழை ஒடிக்க மாட்டார்கள்‌. கிட்டப்பனை நினைத்தாலே 
அவர்களுக்கு 'அர்ச்சுனன்பேர்‌ பத்து'தான்‌! அதனால்‌ அந்தத்‌ 
இசைக்கே அவர்கள்‌ 'தலை வைத்துப்படுக்க” மாட்டார்கள்‌. இப்படி 
யாக அந்த மரம்‌ எந்தவித வின்னமோ, வடுவோ படாமல்‌ தன்னிச்சை 
யாக செழித்துக்‌ கொழுத்துக்‌ கிளைவீசி அரணித்து நின்றது. 

அந்த வெக்கைக்கு அடைக்கலமாக, பெயர்‌ தெரியாத ரண்டு 
வரத்துப்‌ பட்சிகள்‌ தங்கப்‌ பச்சை நிறத்தில்‌ பச்சையோடு பச்சையாக 
இலைமறை திளைமறைவாக, இருப்பது அச்சிந்த்தலுவின்‌ கண்ணில்‌ 
ஒரு ஓரை தெரிந்தது. இவள்‌ அதற்கு முன்னால்‌ இப்படி ஒரு 
நிறங்கொண்ட ஜோடிப்பட்கெளைப்‌ பார்த்ததில்லை. இவளுக்கு 
வினோதமாகவும்‌ புதுமையாகவும்‌ இருந்தது. : 

தம்மை இவள்‌ பார்த்துவிடாமலிருக்க அவை ஜாக்கிரதையோடு 
முழுவுருவம்‌ கண்ணில்ப்‌ படாத சாமர்த்தியமாய்‌ ஒவ்வொரு 
கஇளையாய்த்‌ தாவி மறைந்துகொண்டேயிருந்தன! ட வ 3 

அச்சிந்த்தலுவின்‌ முழுக்கவனமும்‌, கவனிக்கக்‌ கவனிக்க 

மறைந்து கொள்ளும்‌ அந்தத்‌ தங்கப்பச்சை நிறப்‌ பட்சிகளின்மீது 
இருந்ததால்‌ மரத்தின்‌ ழே அனாதரவாக மயங்கிக்கிடக்கும்‌ 
இட்டப்பனை அவள்‌ கவனிக்கவில்லை. 


தற்செயலாக, இடுக்குற்றுப்‌ பார்த்த பிறகுதான்‌ தெரிந்தது, இவன்‌ 
என்று. 


கி.ராஜநாராயணன்‌ ௫ 82 


முதல்ப்‌ பார்வையில்‌ வேற்று உருவமாக, யாரோ என்றிருந்தது. 


பிறகு அயர்ந்து தூங்கிக்கொண்டு கிடப்பது போலவும்‌, இ, 
தூக்கமில்லை வேற என்னமோதான்‌ என்று நினைத்து நெருங்கி, 
கிட்டே போய்‌ கவனித்தபோது, தன்னிலையில்‌ அவன்‌ இடக்‌ 
வில்லை என்று தெரிந்தது. துணுக்குற்றாள்‌. 


பாய்ந்து சென்று அவனைத்‌ தூக்க முயன்றாள்‌. 


4 


20 


அவன்‌ கண்ணீரால்‌ அவன்முகம்‌ நனைந்ததாலோ என்னமோ 
அவன்‌ முனகும்‌ மிக மெல்லிய சத்தம்‌ கேட்டது. 


திரும்பத்திரும்ப அவனை உலுக்கிப்‌ பெயர்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டுக்‌ 
கொண்டேயிருந்தாள்‌. 


தன்‌ நிதானம்‌ இல்லாமலேயே அவன்‌ "தண்ணீ... தண்ணீ... '' 
என்று முனகுவது கேட்டது. 


ந அத்ய என்றுகேட்டு, சற்றே அவனைத்‌ தன்னிலிருந்து 
ஷி! பின்‌ நகர்ந்து “அய்யோ, தண்ணீருக்கு எங்கே போவேன்‌ 
நீத அத்துவானக்‌ காட்லெ; இருந்த தண்ணியக்‌ ௯. பந்‌ 
கழே கொட்டுனேன்‌. ன 
இந்தச்‌ சமயத்தில்‌ அவளுடைய கண்ணீரின்‌ துளி ஒன்று அவன்‌ 
வாயினுள்‌ பட்டது. அதை அவன்‌ ஆவலோடு சப்பியது போலி 
ட னல இல்லாத அவனுடைய நாக்கும்‌ உலர்ந்த வாய்‌ 
உதடுகளும்‌ ஒரு சிறிய்ய, குளிர்ந்த ஈரத்துக்காகத்‌ துத்‌ i 
த்‌. 'தீதுக்காகத்‌ துடித்துத்‌ தவிப்பது 


கொபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 83 


காய்ந்து வறண்டுபோன அந்த உதடுகளை அவள்‌ தனது குளிர்ந்த 
ஈாநாக்கினால்த்‌ தடவி ஈரப்படுத்தினாள்‌. அது, பாசம்‌ மிகுந்த 
மிருகங்கள்‌ ஒன்றை ஒன்று நாவினால்‌ நக்குவது போலிருந்தது. 

அவனது உலர்ந்த உதடுகளிலும்‌ பற்களிலும்‌ அவள்‌ இடதும்‌ 
வலதும்‌ நாவினால்த்‌ தடவித்தடவி ஈரமாக்கினாள்‌. 

இந்தச்‌ செய்கையின்‌ போது அவளது திறந்த வாயிலிருந்து அமுத 
தாரையாய்‌ உமிழ்‌ நீர்‌ சொட்டியதையும்‌ குளிர்‌ ஈரம்‌ உதடுகளில்‌ 
பட்டுக்‌ கொண்டிருந்ததையும்‌ அரைப்‌ பிரக்ஞையில்க்‌ கிடந்த 
அவனது வாய்‌, பசியினால்‌ முலைதேடும்‌ குழந்தையாய்ப்‌ பற்றிச்‌ 
சுவைக்கத்‌ துவங்கியதும்‌ சுறுசுறு என்று அவள்வாய்‌ உமிழ்‌ நீர்‌ நாவின்‌ 
வழி வந்துகொண்டேயிருந்தது. 

அவனது வாயும்‌ உலர்ந்த நாக்கும்‌ குளிர்ந்து, தொண்டைக்குள்‌ 
ஈரப்பதம்‌ இறங்க இறங்க..., 

அது, ஈரத்துக்காகத்‌ தவித்துப்‌ பாளம்‌ பாளமாய்‌ வெடித்துக்‌ 
கிடக்கும்‌ கானக்‌ கரிசலில்‌ இறங்கிய ஆகாச கங்கையை ஏற்றுப்‌ 
பூரிப்பது போலிருந்தது. அந்தப்‌ பெயர்‌ தெரியாத தங்கப்‌ பச்சைநிற 
ஜோடிப்‌ பறவைகளுக்கு இந்த மானிட அவஸ்தையின்பங்களைப்‌ 
பற்றி அக்கறை இருந்ததாகத்‌ தெரியவில்லை. தங்களின்‌ மெல்லிய 
ரகசிய மொழியில்‌ அவைகள்‌ தங்களுக்குள்‌ மொழிந்துகொண்டும்‌ 
மறைந்துகொண்டும்‌ அந்த மரத்தின்‌ குளிர்தரும்‌ கிளைகளுக்கு 
ஊடாகயிருந்துகொண்டு இவர்களைக்‌ கவனிப்பதுமாக இருந்தன. 
பொழுது நகர்ந்தது. 

அமிர்தம்‌ உண்டு புத்துயிர்ப்பு அடைந்த தேவனைப்போல்‌ 
இப்போது சிட்டன்‌ அவள்மீது சாய்ந்துகொண்டிருந்தான்‌. 

ஒருவருக்கொருவர்‌ வாய்‌ இறந்து வார்த்தை பேசிக்கொள்ளா 
விட்டாலும்‌ மெளனத்தால்‌ பேசிக்கொண்டதுதான்‌ ரொம்ப. 
ஒருவரை ஒருவர்‌ தடவிப்பார்த்துப்‌ பார்த்துக்‌ கண்ணீர்‌ விட்டார்கள்‌. 
'ஒருவினாடியில்‌' இவ்வளவும்‌ எப்படிநேர்ந்தது, எப்படி ஒன்றா 
னோம்‌ என்று அவர்களுக்கே தெரியவில்லை! இப்படி ஒன்றாகாமல்‌ 
இருக்கமுடியாது என்று மட்டும்‌ தெரிந்தது. ஒருவருக்கொருவர்‌ 
ஆத்மார்த்தமாக சமர்ப்பித்துக்‌ கொண்டேயி ருந்தனர்‌. பிறந்தத 
லிருந்து வளர்ந்து வந்ததுவரை அவர்களுள்‌ ஊடாடிச்செழித்த 
எண்ணமே தீர்மானமாக மேலோங்கி நிலைத்தது இப்போது. ஆவி 
பிரியும்வரை இனிப்‌ பிரிவதில்லை என்று மனச்சத்தியம்‌ செய்து 
கொண்டனர்‌. அவர்களுக்குள்‌ அங்கே வார்த்தைகள்‌ செத்துப்‌ 
போயின. 


இரண்டாம்‌ பாகம்‌ 


“காலந்தான்‌ எவ்வளவு வேகமாப்‌ போகுது; எவ்வளவு 
பூவகமாகப்‌ போகுது! 


எல்லாரையும்‌ போல அந்த இிராமத்துக்காரன்களும்‌ சொன்‌ 
னார்கள்‌, கரைமரத்து நிழலில்க்‌ கூடியிருந்தபோதும்‌ முக்கியமாக 
ஊர்மடத்தில்க்‌ கூடியிருந்தபோதும்‌. 

அங்கேதான்‌ அவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ ஓய்வும்‌ பழையதுகளை 
யெல்லாம்‌ நினைத்துப்பார்க்கக்‌ கொஞ்சம்‌ நேரமும்‌ கிடைக்கும்‌. 

"ஊர்‌ பேசுகின்றது! என்று ஒரு பிரயோகம்‌ உண்டெ, அது 
அங்கதான்‌! 


“த்ராயும்‌ படியும்‌ தெருவில இருக்கு'' என்று ஒரு 'சொலவம்‌' 
உண்டு. த்ராயு என்பது இராசு (தராசு), படி என்பது மனிதர்களைப்‌ 
பற்றி மனிதர்களே நிர்ணயிக்கும்‌ எடையின்‌ அளவு. தெரு என்பது 
'பொது'வைக்‌ குறிக்கும்‌. 

“மேலே'' சித்ரபுத்தன்‌ மனுசர்களைப்‌ பற்றி அவனுடைய 
எழுத்தாணியால்‌ எழுதுவதற்கு முன்னால்‌, மனிதர்களைப்பற்றி 
மனிதர்களே நாக்கினால்‌ காற்றில்‌ எழுதும்‌ 'குறிப்பு'கள்‌ இவை. 


அந்த எழுத்தாணிக்‌ குறிப்புகளுக்கும்‌ இந்த நாக்குகளின்‌ 
குறிப்புகளுக்கும்‌ அப்படி ஒன்றும்‌ பெருத்த வித்தியாசம்‌ 
இருப்பதில்லை. 

சித்ரபுத்த நயினாரைப்‌ போலவே இவர்களும்‌, விஷயங்களைத்‌ 
இராயுவுவில்ப்‌ போட்டுத்தான்‌ ஒருவித துல்லியத்தோடு நிறுத்துப்‌ 
பார்க்கிறார்கள்‌. ஒவ்வொரு மனித மரணத்துக்குப்‌ பிறகும்‌ அது 
வாசிக்கப்படுதிறது. 


கி.ராஜநாராயணன்‌ & பல்லபுரத்து மக்கள்‌ 6, 87 
கிட்டப்பனுடைய மரணத்துக்குப்‌ பிறகும்‌ அதைத்‌ தொடர்‌, டக்கண்‌ ஓட்டியும்‌ சுற்றிலும்‌ ஒரு பார்வை அவசரமாகப்‌ பார்த்துக்‌ 
சில நாட்களிலேயே மரணமுற்ற அச்சிந்த்தலு பற்றியும்‌ அங்கே ஈண்டார்கள்‌. 
அந்தக்‌ ' குறிப்பு''களை - அவர்கள்‌ ''வாசித்தார்கள்‌”'. அந்த நெசத்தைக்‌ கலாவலியாக சபையில்‌ வைத்துப்‌ பேச 
'அப்பேர்க்கொத்த' பலசாலியைக்‌ கிராமம்‌ அதுவை (| யாது. மனசுக்குள்‌ ஓட்டிப்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. 
கண்டதில்லை என்றார்கள்‌. அது, ஒசந்த சாதிக்காரனின்‌ மகளும்‌ தாழ்ந்த சாதிக்காரனின்‌ 
'அப்பேர்க்கொத்த' “இறை” யை இந்தக்‌ கிராமம்‌ மட்டுமெ னும்‌ சேர்ந்து ''ஓடிப்போன'' விஷயம்‌! 
இந்தச்‌ சுத்துவட்டாரத்திலேயே கண்டதில்லை என்‌, நீண்டநாள்க்‌ கழித்து, மிக நீண்ட நாள்க்‌ கழித்துத்தான்‌ உரத்த 
குறிப்பிட்டார்கள்‌ அச்சிந்த்தலு பற்றி. ல்ப்‌ பேசி அலச கிராமத்தில்‌ குரல்கள்‌ பிற்பாடு வந்தன. 
அதோடவா; 'ஊர்‌உலகம்‌' பற்றிக்‌ கொஞ்சமும்‌ கவலைப்‌ ப 
யாரு என்ன சொன்ன போதிலும்‌ சட்டையே செய்யாமல்‌ சாகு 
பரியந்தம்‌ அவர்கள்‌ சேர்ந்து வாழ்ந்தே களித்தார்கள்‌. 
அப்படிக்‌ கிட்டப்பனும்‌ அச்சிந்த்தலுவும்‌ கூடி வாழ்ந்தது பற்‌ கோபல்ல கிராமத்தின்‌ தோற்றம்‌, உள்ளும்‌ புறமும்‌ இப்போது 
“உலகத்தில்‌” தீர்க்கமுடியாத ரண்டு கட்சிகள்‌ இருந்தன. 'அத ம்ப மாறியிருந்தது. புதுப்புது வீடுகள்‌ உண்டாகியிருந்தன. 


ப அிபிடத்தால்‌ ன்‌ தல்‌ £௮, 
சரி னப்பிடிச்தாள்‌ இரசு டதத சகம்‌ நிறையப்‌ பேர்‌ புதுமனிதர்கள்‌ வெளியிலிருந்து வந்து 


'அது மொறையில்லை; தப்பிதம்‌ என்று ஒரு கட்சி: பியறியிருந்தார்கள்‌. அவற்றில்‌ பல ஜாதிக்காரர்களும்‌ 
ஆனால்‌... ந்தார்கள்‌. கன்னட தேசத்திலிருந்து வந்த கவுண்டர்கள்‌ கன்னட 
ரழியில்ப்‌ பேசினார்கள்‌. இங்கே வந்த பிறகும்‌, அவர்கள்‌ வீட்டுக்‌ 
ரண நிச்சய தாம்பூலத்தின்போது பெண்ணின்‌ தாய்மாமன்‌ ஒரு 
கையை எடுத்துக்‌ கொண்டுபோய்‌ தலைவாசலில்‌ நின்று 
ஈள்கிறதும்‌ பிறகு அவர்‌ சத்தம்‌ போட்டு 'துலுக்கன்‌ வாரான்‌ 
க்கன்‌ வாரான்‌'' என்று மூன்றுதரம்‌ சொன்னதும்‌ சம்மந்திகள்‌ 
''எச்சவன்‌ எளைச்சவன்‌ அப்பிடி இருந்திருந்தா ஊ ற்றிலை மாற்றிக்கொள்கிறதும்‌ இருந்தது! 
பாத்துக்கிட்டிருந்திருக்குமா? கமத ஒழும்பற்களுக்குள்‌ள இ மிழ்‌ பேசும்‌ சைவச்‌ செட்டிமார்கள்‌, வெள்ளாளர்‌ எனப்படும்‌ 
காரியம்‌; தடுத்து நிறுத்த முடியலெ'' த ன்‌ ்‌ த்‌ 4 
ளைமார்கள்‌ இவர்களுடைய வீடுகள்‌ நாலைந்து. தெலுகுப்‌ 
''தடுக்கலேங்றெ வார்த்த யெச்‌ சொல்லாதிரும்‌; எல்லாஞ்‌ செஞ்‌ ர்களோடு தமிழ்ப்‌ பத்தர்களும்‌ ஒன்றிரண்டு குடும்பங்களும்‌ 
பாத்ததுதான்‌. அவங்ககிட்ட நடக்கலெ!'* தொழில்‌ நடத்த ஆரம்பித்திருந்தன. 
“'எச்சகு எளைச்சதுகண்ணா என்ன ஆயிருக்கும்‌; ஒண்ணா ஓ 
போயிருக்கும்‌ கண்காணாத எடத்துக்கு. 


நாட்கள்‌ ஆக ஆக, அந்தச்‌ 'சேர்ந்த வாழ்க்கை' பற்றி இதே மக்க 
வியப்போடு சிலாகிக்கவும்‌ ஆரம்பித்தார்கள்‌! மன்னார்‌ நாயக்க 
போன்ற ஒருசிலர்‌ எதிர்க்‌ குரலும்‌ கொடுத்தார்கள்‌; அவர்‌ சொன்‌ 
அபிப்ராயம்‌; 


இராவிடக்‌ குடும்பங்கள்‌, தெலுகுப்‌ பகடைகள்‌, ஏகாலிகள்‌, 
ம்கங்கள்‌, கொல்லாசாரி, தச்சாசாரி, கூடைகள்‌ வண்டித்‌ 
“அப்பிடி நடக்கலையா, நம்ம ஊரிலயே;'* கீகுகள்‌ பெருக்குமார்‌ முதலிய செய்யும்‌ குறவர்கள்‌, ''கம்புச்‌ 
ம்‌” என்று சொல்லப்படும்‌ காவல்த்தொழில்‌ புரியும்‌ தேவமார்‌ 
கள்‌, ஆடு மேய்ப்புத்‌ தொழில்‌ புரியும்‌ கோங்கிமார்‌ வீடுகள்‌, 
படியாக அந்தக்‌ கிராமம்‌ சகல மக்களாலும்‌ பல்கிப்‌ 
றை எடுத்துக்கொண்டு போகும்‌ அளவுக்கான பேரழகி, முசிவிட்டது. இதோடு ஒரு பஞ்சாங்க ஐயரும்‌ வந்து குடும்பத்‌ 


எல்லாரும்‌ இந்த இடத்தில்‌ சொல்லிவச்சதுபோல சில வினாடி 
மெளனமாக இருந்ததோடு வேகமாக ஒருத்தருக்கொருத்த 


கி.ராஜநாராயணன்‌ ஓ 88 


தோடு குடியேறினார்‌. மன்னார்‌ நாயக்கர்‌ சொன்னதுபோல 
'சட்டிபானை செய்யிற குயவரும்‌ நெசவுத்‌ தொழில்‌ நடத்தும்‌ 
சேணியரும்‌ வந்துவிட்டால்‌ மொத்தம்‌ பதினெட்டு ஜாதிக்குக்‌ 
கணக்கு வந்துவிடும்‌! 


தெலுகுக்‌ கம்மநாயக்கர்களும்‌ கன்னடக்‌ கவுண்டர்களும்‌ தவிர 
மற்ற அனைவருமே தமிழ்‌ பேசுகிறவர்கள்‌. 


சற்றும்‌ துவேஷமில்லாமல்‌ மனம்‌ நிறைந்த ஆனந்தத்தோடு 
ஒருவர்‌ மொழியை ஒருவர்‌ கேலி பேசிச்‌ சிரித்தார்கள்‌. 


ஊர்‌ மடத்தில்‌ மன்னார்நாயக்கர்‌ ஒருநாள்‌ வேடிக்கைக்காகச்‌ 
சொன்னார்‌ ''டே கோவாலு, நல்லாக்‌ கேட்டுக்கோ. கீகாட்டு ஊர்ல, 
ஒத்த வீடுதான்‌ கவுண்டமாரு வீடு. நடுச்சாமத்துல 'ச்சுச்‌ கிச்சு; 
இிச்சுக்கிச்சு'ண்ணு சத்தங்கேட்டுதாம்‌! என்னடாது, நட்ட. 
நடுச்சாமத்துலகூட இந்தக்‌ கவுண்டமாரு ஒருத்தருக்கொருத்தரு. 
இச்சங்காட்டி வெளையாடுதாங்களே வேற வேலை இல்லை 
யோண்ணு நினைச்சி தூங்கட்டாங்களாம்‌. '* 


“காலையில எந்திரிச்சிப்‌ பாத்தா... அவங்க வீடு பூராவும்‌ 
தப்பிடிச்சி எரிஞ்சிபோயிக்கிடக்காம்‌! பாவிமட்டகெ, 8 யோ 
தீ ண்ணு கத்தித்‌ தொலைச்சிருந்தா ஊருகூடி தீயெ 
அமத்திருக்கலாமில்லெ? பாத்துக்கொ, ஒங்க ஆட்களோட கூறெ'" 
என்று சிரித்தார்‌. 


“போங்க மாமா; எப்பப்‌ பாத்தாலும்‌ கேலிதான்‌ ஒங்களுக்கு" 
என்று சொல்லி, மற்றவர்களின்‌ சிரிப்பில்‌ அவனும்‌ சேர்ந்து 
கொண்டான்‌. 


“யோவ்‌ கோவலுக்‌ கவுண்டரே, விடாதீரும்‌ நாயக்கரை; 
மடக்கும்‌ பதிலுக்கு'', என்று உத்சாகப்படுத்தினார்‌ படுத்துக்‌ 
கொண்டிருந்த முத்தய்யக்‌ கோனார்‌. 


“போருமய்யா; அவரு பெரியாளு; வேடிக்கைக்காக ஏதாவது 
சொன்னா நாமளும்‌ பதிலுக்குச்‌ சொன்னா மருவாதியா? ஓம்ப 
பேச்சக்கேட்டா லெச்சணந்தாம்‌'' என்றார்‌ கோபால்க்‌ கவுண்டர்‌. 


முத்தையக்‌ கோனாருக்கு 'சப்‌'பென்று ஆகிவிட்டது. ''நீரு 
இப்படித்தான்‌, இப்பொ பெத்தணக்‌ கவுண்டர்‌ மட்டும்‌ 
இங்கயிருந்தா விடுவாரா. 'யோசன மஞ்ச்சியோசதா; பண்டி சாட 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 
சப்பட்டெ' கதையெ பதிலுக்குச்‌ சொல்லி நாயக்கரோட மூக்கெ 
உரிச்சிருப்பாரில்லெ; 


ட 


&. 89 


இப்படி ஒருத்தரை ஒருத்தர்‌ மனம்‌ நோகாமல்‌ கேலி பேசிச்‌ 


சிரிக்கும்‌ பழக்கம்‌ இருந்தது. 


2 


கிராமத்தின்‌ பெரிய குடும்பத்தைச்‌ சேர்ந்த வ்‌ சன்டா. 
முதல்‌ முதலில்‌ ஊரைவிட்டு வெளியூர்‌ போய்ப்‌ கர்லா கோர! 
தார்கள்‌. எந்த ஏட்டுப்‌ பள்ளிக்கூடத்தைக்‌ கொண்டு வந்து ! ராமத்தி 7 
நிலை நிறுத்தப்‌ பாடுபட்டார்களோ அந்தக்‌ கோட்டை வாம்‌ 
குடும்பத்தி லிருந்து நரசிம்மனும்‌, நுன்னகொண்ட வேங்கடப்‌ பய்யா 
குடும்பத்திலிருந்து கஸ்தூரி ரங்கய்யனும்‌ எட்டைய புரத்துக்குப்‌ 
அந்தப்‌ பக்கத்திலேயே அந்த 
ஊரில்தான்‌ அப்போது அந்தப்‌ “புதுப்படிப்பு' ஆரம்பிக்கப்‌ 
பட்டிருந்தது. அங்கே இங்கிலீஷும்‌ இங்கிலீஷ்‌ கணக்கு முறைகளும்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பதாகத்‌ தெரிந்து பையன்களைப்‌ படிக்க 
அனுப்பிவைத்தார்கள்‌. 

இந்தப்‌ பையன்கள்‌ அங்கே போய்‌ என்னத்தைப்‌ புதுசாகப்‌ 
படித்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள்‌ என்று அ 4 ன 
தெரியாவிட்டாலும்‌ ஒன்று மட்டும்‌ பளிச்சென்று த ரி 
அவர்களிடம்‌. இங்கிருந்து போகும்போது தலையில்‌ i 
இருந்தது; இப்பொ ''சேக்கு'' வெட்டிக்கொண்டு வந்திருக்‌ 4 
றார்கள்‌. லீவில்‌ வந்த பையன்களின்‌ ''தலையளகை' ப பார்த்து ஊ 
சலசலத்தது! 

“என்ன இது அசிங்கம்‌?" முகம்‌ சுளித்துக்‌ கேட்டார்கள்‌. 

“ அதசிங்கமில்ல; ஒண்ணுமில்ல ஓங்க சோலியப்‌ பாத்துப்‌ போங்க: 
என்று எடுத்தெறிந்து பேசினான்‌ கஸ்தூரி. 

“அரே நய்னா, இவனுக்கென்ன இப்பிடிக்‌ கோவம்‌ வருது” என்று 
கட்டுக்கொண்டார்கள்‌. நரசிம்மன்‌ மட்டும்‌ கொஞ்சம்‌ பொறுமை 
யுடன்‌ அவர்களுக்கு விளக்கினான்‌. 

ஒங்களுக்கென்ன, இங்கிருந்து செல்கிறவங்களுக்கு, அங்கெ 
எங்க குடுமியப்‌ பாத்து பையங்க எங்களைச்‌ சர்வ கேலி செய்ராங்க 


படிக்க அனுப்பப்பட்டார்கள்‌. 


கி. ராஜநாராயணன்‌ & 90 
நம்பூரார்‌ வீட்டு சென்னையநாயக்கர்‌ இந்தப்‌ பையன்களோடு 
தனது பேரனையும்‌ எட்டையபுரத்துக்கு அனுப்பி வைக்கவேண்டும்‌ 
என்று இருந்தவர்‌, இந்தப்‌ பையன்கள்‌ இப்படி அநியாயமாகக்‌ 
குடுமியை எடுத்துவிட்டு என்னவோபோல்‌ ““சேக்கு"* வெட்டிக்‌ 


கொண்டு வந்து நிற்பதைப்‌ பார்த்து, தனது பேரன்‌ இவன்களோடு. 


போனால்‌ வம்பாய்க்‌ கெட்டுப்‌ ர ப்‌ 
பாவ நதிக்‌ 
கொண்டார்‌. ப து 


“ஏமிரா கஸ்தூரி, இட்ட சேஸேத்திவே... என்று கண்ணீர்விடாத 
குறையாகத்‌ துக்கப்பட்டாள்‌ ரெங்குப்‌ பாட்டி. அந்தக்‌ குடுமியில்‌ 
அவள அவனுடைய பெயரனாரைப்‌ பார்த்து வந்தாள்‌. 


ஜ்‌ எட்டையபுரத்திலிருந்து வந்த அன்று அவர்களை வீட்டுக்கு 
வளியே நிறுத்தி, உடுத்தி வந்த ஆடைகளைக்‌ களையச்‌ சொல்லி, 
நேரே இணத்தடிக்குப்‌ போய்‌ குளிக்கச்‌ சொல்லி அவர்கள்மீதும்‌ 
க ட ர்ந்த பெட்டிகள்மீதும்‌ கோமியம்‌ தெளித்து 
றகுதான்‌ அவர்களை வீட்டுக்குள்‌ ந்தார்கள்‌ ft 
i டுக்குள்‌ அனுமதித்தார்கள்‌ பாட்டி 


பிள்ளைகளை அங்கே படிக்க அனுப்பவேண்டாம்‌ என்று 
எவ்வள்வு -முட்டிக்கொண்டாலும்‌ தங்கள்‌ மகன்கள்‌ கேட்க 
மாட்டர்கள்‌ என்று அவர்களுக்குத்‌ தெரியும்‌, வெள்ளைக்காரனை 
ரெங்குப்பாட்டி குறிப்பிடும்போதெல்லாம்‌ “'நீசப்‌ பினாண்டு"' (நீசப்‌ 
க னா! சொல்லுவாள்‌. முதலில்‌ அவன்‌, ஜாதியில்‌ ஓசந்தவன்‌ 

ல்லை. ரெண்டாவது, க்குச்‌ ர i ர 
சங்காக ன்‌ ௪ அவனுக்குச்‌ சமையலாள்‌ இங்கேயுள்ள 


மூணாவது, அய்யோ அதை எப்படிச்‌ சொல்றது... நாராயண 
நாராயண... பசுமாட்டின்‌ மாமிசத்தைத்‌ தின்பானாமே, நாராயண 
நாராயண. 


கலிமுத்தித்‌ தான்‌ போச்சி. பகவானே, ராஜரீகம்‌ செய்யிறவனே 
இப்படி இருந்தா குடிஜனங்களப்‌ பத்தி சொல்லணுமா என்று 
புலம்புவாள்‌. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ ஜூ 91 

இது என்ன படிப்பு என்று இந்தப்‌ பிள்ளைகளைப்‌ படிக்கப்‌ 
ிபாட்டிருக்கிறார்கள்‌ என்று ஊருக்குள்ளேயும்‌ ஒரேகுறைபாடு. ஊர்‌ 
மடத்தில்‌ இதைப்‌ பற்றிப்‌ பலமாக விவாதம்‌ நடக்கும்‌. ஏட்டுப்‌ 
பள்ளிக்‌ கூடத்தை ஏற்பாடு செய்த கோட்டையாரே அதை மீறுவது 
நல்லா இல்லை என்று ஒரு அபிப்பிராயம்‌. இந்தக்‌ கட்சியில்‌ மன்னார்‌ 
நாயக்கர்தான்‌ பலமாகக்‌ கால்‌ ஊன்றி நின்றார்‌. என்ன படிப்பு இது; 
செத்தபடிப்பு என்று சத்தம்‌ போட்டுச்‌ சொன்னார்‌. 


ரகுராமக்‌ கவுண்டர்‌ ஒரு நாள்‌ கரை மரத்தடியில்‌ இருந்தபோது 
இந்த கஸ்தூரிப்‌ பயலும்‌ நரசிம்மன்‌ பயலும்‌ வந்தார்களாம்‌. 
அவர்களுடைய படிப்பை சோதித்துப்‌ பார்க்க ஒரு மனக்கணக்கு 
பபோட்டாராம்‌. ஒரு பயலுக்கும்‌ கணக்குக்குச்‌ சரியான விடை 
தெரியலையாம்‌. அவர்கள்‌ ரகுராமக்‌ கவுண்டரின்‌ முன்னால்‌ எப்படி 
முளித்தார்கள்‌ என்று தனது முகத்தால்‌ முளித்துக்காட்டினார்‌ 
மன்னார்‌ நாயக்கர்‌. 
அட கணக்கெ விட்டுத்‌ தள்ளும்‌; ஒரு குழிப்பெருக்கம்‌ தெரிய 
பவேண்டாமா? '“என்று கேட்டார்‌ முத்தய்யக்‌ கோனார்‌. அவர்‌ 
பங்குக்கு அவரும்‌ ஒரு தகவலைச்‌ சொன்னார்‌. 
இந்த லீவில்‌ கஸ்தூரிப்‌ பையன்‌ விருந்தாட அவர்களுடைய 
சொந்தக்காரர்கள்‌ இருக்கும்‌ தெக்கூர்‌ போயிருந்தானாம்‌. அங்கே 
அவனுடைய அம்மாப்பாட்டி இருக்காள்‌. 
பையனுக்கு வரவேற்பு ரொம்பத்‌ தடபுடல்‌. 
வெளியூர்ச்‌ சீமையில்ப்‌ போய்‌ இங்கிலீசுப்‌ படிப்பெல்லாம்‌ 
படிச்சிட்டு வந்திருக்கானெ! வீட்டுக்கு வீடு கூப்பிட்டு விருந்து 
வச்சாங்களாம்‌. மறுநா சித்ரபுத்ர நைனார்‌ நோம்பு. ஊருக்கு 
நடுத்தெருவுலெ பந்தல்‌ போட்டு நையினார்கதைய ராகம்‌ போட்டுப்‌ 
படிப்பாங்க. இப்பதாம்‌ பொஸ்தகம்‌ வந்துட்டதெ. முந்தி 
மாதரிண்ணா பனை ஓலை ஏட்டை உத்து உத்துப்‌ பாத்துப்‌ 
படிக்கணும்‌. 
நல்ல கூட்டம்‌ கூடியிருந்தது; பந்தல்‌ பிடிக்காம வீடு தவறாம 
சொளகு நிறைய்ய பருத்தி, மல்லி தவசம்ண்ணு கொண்டுவந்து 
வச்சிக்கட்டே இருந்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம்‌ பானக்கரம்‌ 
தந்தாங்க. 


கி. ராஜநாராயணன்‌ ௨ 


பொத்தய நாயக்கர்‌ ராகம்போட்டு நைநாரு கதையெப்‌ படிக்காரு, 
கஸ்தூரிப்‌ பையனும்‌ அம்மாபாட்டியும்‌ வந்தாங்க. அவனுக்கு 
இதெல்லாம்‌ ஒரு வேடிக்கையா இருந்தது. 


பொத்தய நாய்க்கரு கொஞ்சம்‌ தைப்பாற நினைத்து மாத்தாளு 


யாரும்‌ வந்திருக்காகளா என்று கவனிச்சாரு. வளக்கமா வர்ர 


பெத்தணக்கவுண்டரு வர, கொஞ்சம்‌ நேரமாகும்போல. கஸ்தூரி 
யோட பாட்டிதாஞ்‌ சொன்னா, பொத்தய நாயக்கரைப்‌ பாத்து, 
'பொஸ்தகத்தெ ஏம்‌ பேரங்கிட்டக்‌ கொடு” அவரும்‌ இவங்கையில 
தந்தாரு. இவம்‌ பொஸ்தகத்தெ வாங்கி பாத்துக்கிட்டே இருந்தான்‌! 

எல்லாரும்‌ நெனைச்சது, இங்கிலீசுப்‌ படிப்பு படிச்ச பிள்ளெ அதும்‌ 
சீமையை விட்டு சமை போயி என்னாமாப்‌, படிக்கப்போரானோ 
ராகம்‌ போட்டுன்னுட்டு எதிர்பாக்காங்க. பொத்தய நாய்க்கரு அவம்‌ 
மொகத்தெ மொகத்தெ உத்துப்‌ பாக்காராம்‌. அவம்‌ பொஸ்தகத்தெப்‌ 
பாத்து ரொம்ப நேரங்களிச்சி, பேசற மாதரி வாசிச்சானாம்‌! “ராகம்‌ 
போட்டு படி; ராகம்‌ போட்டு''ண்ணெல்லாம்‌ பொத்தய நாய்க்கரு 
சொல்லிப்‌ பாத்தாராம்‌. ம்ஹும்‌! அவம்‌ படிச்ச படிப்பு 
அம்புட்டுத்தான்னு விட்டுட்டாராம்‌. கஸ்தூரியோட அம்மாப்‌ 
பாட்டிக்கு வருத்தமான வருத்தமில்லை. பாவம்‌ குங்கிப்‌ 
பொய்ட்டாளாம்‌. 


வீட்டுக்கு வந்து 'நீயோ ஓம்படிப்புப்‌ படிச்ச லெச்சணமோ?'ன்‌ 
னாளாம்‌. அன்னையிலிருந்து பயலுக்கு மேப்பானைச்‌ சோறு 
கிடையாது, கம்மஞ்சோறுதான்னுட்டாளாம்‌! என்றார்‌. எல்லாரும்‌ 
சிரித்தார்கள்‌. 

கோட்டையார்‌ வீட்ல நடந்த கதெயக்கேளும்‌ என்று ராமக்‌ 
கோனார்‌ ஆரம்பித்தார்‌. 


வட்டிக்குக்‌ கொடுத்த தொகை திரும்பிவந்திருக்கு; அப்படி 
ஒண்ணும்‌ பெரிசில்லை, சின்னத்‌ தொகைத்தான்‌. நரசிம்மனைக்‌ 
கூப்பிட்டு கணக்குப்‌ பாக்கச்‌ சொல்லியிருக்காங்க, ஒரு தாளை எடுத்து 
எழுதி எழுதிப்பாக்கானாம்‌! ஒரு நோட்டுப்‌ பொஸ்தகம்‌ பூரா 
எழுதியும்‌ எவ்வளவாச்சிண்ணு சொல்லத்‌ தெரியலையாம்‌. வாய்ச்‌ 
கணக்காப்‌ பாத்துச்‌ சொல்ற ஒரு கணக்கெ இந்தப்‌ புள்ளெயாண்டான்‌ 
தாள்‌ தாளா எளுதிப்‌ பாளாக்குனதுதரம்‌ மிச்சமாம்‌! என்றார்‌. 

ஹ்‌ தமிழ்ப்படிப்புக்கு ஈடாகுமா'' என்றார்கள்‌ அங்குள்ள 
வர்கள்‌. 


அவர்கள்‌ மூன்று வருடங்கள்‌ அல்லது நான்கு வருடங்கள்தான்‌ 


எட்டையபுரத்தில்‌ படித்தார்கள்‌. அப்போது வ்‌ 

2 ப Mi 
தாலுகா தலைநகராக இருந்தது. ஒருநாள்‌ அது திடீரென்று கே 
பட்டிக்கு மாற்றப்பட்டது 


ஓட்டப்பிடாரத்தில்‌ அன்று ஜமாபந்தி. 
காலையில்‌ சரியாக ஆபீஸ்‌ நேரத்துக்குத்‌ க 
வெள்ளைக்கார கலைக்டர்‌ வந்து சேர்ந்துவிட்டார்‌ தாலுகா ம்‌ கு. 
ஆனால்‌ ஒட்டப்பிடாரம்‌ தாசில்தார்‌ இன்னும்‌ வரக்‌ கா! pn 
எங்கே தாசில்தார்‌? என்று ரெவின்யூ இன்ஸ்பெட்டரிடம்‌ 
அதிகாரமாகக்‌ கேட்டார்‌ கலைக்டர்‌. 
தாசில்தார்‌ அந்தச்‌ சமயத்தில்தான்‌ புதியம்‌ ன்ன 
மாட்டுவண்டியில்‌ வந்து அவசரம்‌ அவசரமாக இறங்‌ னார்‌. 
வேகமாக வந்து கலைக்டருக்கு ஒரு சலாம்‌ போட்டார்‌. ரகளை 
நேரம்‌ தவறி வந்த தாசில்தாரை கலைக்டர்‌ இங்‌ 
விளாசித்தள்ளினார்‌. 
நீர்‌ இங்கே வந்து இருந்து எனக்கு ¢ அல்கல்‌, தம்‌ 
காரியங்களையும்‌ கவனித்து எனக்காகக்‌ காத்திருப்பது போக நான்‌ 
வந்து உமக்காகக்‌ காத்திருக்க வேண்டியதிருக்கிறது. ஒரு னப 
வந்து தாசில்தாருக்காகக்‌ காத்திருந்தது எங்கேனும்‌ நடந்திருக்கிறத; 
தாசிலுக்கு சர்வ நாடியும்‌ ஒடுங்கிவிட்டது. 
“எஏசமானனே மன்னிக்கவேண்டும்‌. நான்‌ வெளியூரிலிருந்து 
வந்ததால்‌ காலதாமதமாகிவிட்டது. '* 
“இன்றைக்கு ஜமாபந்தி என்று தெரிவித்திருந்தும்‌ ஏன்‌ வெளியூர்‌ 
போனீர்‌?'* 
“துரைகளே, அடியேன்‌ வெளியூர்‌ 
வெளியூரிலிருந்தே வருகிறேன்‌. '* 
“என்னது! வெளியூரிலிருந்தே வருகிறீரா? இதைவிட அது ரொம்ப 
மோசம்‌. தி 
“எசமான்‌ அவர்களே, நான்‌ குடியிருப்பதே வெளியூரில்தான்‌. 


போகவில்லை; 


கி. ராஜநாராயணன்‌ &, 

“மிகப்பெரிய தப்பிதம்‌; நீர்‌ மேலும்‌ ஒரு அதிகக்‌ குற்றமிழை, 
வராகிறீர்‌. கஸ்பாவில்‌ குடியிருக்காமல்‌ ஏன்‌ வெளியூரில்‌ போ! 
குடியிருக்கவேண்டும்‌; அதற்கு என்ன அவசியம்‌ நேரிட்டது?" 


வெள்ளைக்‌ கலைக்டர்‌ துரைக்கும்‌ முகம்‌ குங்குமமாகச்‌ சிவ 


விட்டது. தாசில்தார்‌ தனது நிலையை சங்கடத்துடனும்‌. 


பணிவுடனும்‌ விளக்கினார்‌. ''துரைகளே, நான்‌ தாழ்ந்த சாதிக்காரன்‌. 
எனக்கு இங்கே இந்த ஊரில்‌ குடியிருக்க யாரும்‌ வீடுதர 


கலைக்டர்‌ துரைக்கு மூக்கு நுனி சிவந்துவிட்டது. 


இது உண்மைதானா என்று கேட்பதுபோல்‌ அங்கே இருந்த மற்ற 
அதிகாரிகளைத்‌ தனது பார்வையால்ச்‌ கேட்டார்‌. எல்லோரும்‌ 
தலையைத்‌ தாழ்த்தி மெளனமாக இருந்தார்கள்‌. கஸ்பா கணக்கப்‌ 
பிள்ளைக்குக்‌ கொஞ்சம்‌ அரைகுறை இங்கிலீஷ்‌ வரும்‌. அவர்‌ 
கலைக்டர்‌ துரையிடம்‌ தன்னுடைய இங்கிலீஷ்‌ பேச ஏற்பட்ட 
சந்தர்ப்பத்தை நினைத்து மகிழ்ந்து, *மெய்தான்‌ துரைகளே; 
தாசில்தார்‌ சொல்வதெல்லாம்‌. இங்கே தாழ்ந்த சாதிக்காரன்‌ 
எவ்வளவு பெரிய அதிகாரியாக வந்தாலும்‌ குடியிருக்க வீடு தர 
மாட்டார்கள்‌'' என்று பெருமையோடு சொன்னார்‌ அந்தக்‌ 
கணக்கப்பிள்ளை. 


இதைக்கேட்டதும்‌ கலைக்டர்‌ கோபமடைந்து, "ஒரு 
தாசில்தாருக்குக்‌ குடியிருக்க வீடு தராத இந்த ஒட்டப்பிடாரத்துக்கு 
தாலுகாத்‌ தலைநகர்‌ என்ன 'வாளுது?” மாத்து ஒடனே இங்கிருந்து. 
நாளையிலிருந்து இந்தத்‌ தாலுகாவுக்குக்‌ கோயில்பட்டிதாம்‌ 
தலைநகர்‌; போ. இனிமே அங்கெதான்‌ ஜமாபந்தி: என்று உத்தரவு 
போட்டுவிட்டுக்‌ கிளம்பிப்‌ போய்விட்டாராம்‌. அதுல இருந்து, 
இந்தப்‌ பட்டிக்காடா இருந்தக்‌ கோயிலுப்பட்டிக்கு மவுசு 
வந்துவிட்டது! 


- 


கோவில்பட்டி அப்போது தனது பெயருக்குப்‌ பொருத்தமாக ஒரு 
சிறிய்ய பட்டியாகவே இருந்தது. 


கொபல்லபுரத்து மக்கள்‌ ஓ 95 

ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஊருக்கு வர ரொம்பத்தூரம்‌ 
மங்கம்மா சாலை வழியாக நடந்துவந்து, பிறகு அதிலிருந்து பிரியும்‌ 
ஓத்தையடிப்பாதை வழியாக வந்து மேடு ஏறி வந்து அடைய 
பவண்டும்‌. ஒரே கள்ளிக்காடு. எவனும்‌ எதை அத்துக்கொண்டு 
பானாலும்‌ போனதுதான்‌. 


கோவிலும்‌ அதைச்‌ சுற்றிப்‌ பத்து இருவது வீடுகளும்தான்‌ 
இருந்தன. 


இந்தக்‌ கோவில்பட்டியைத்‌ தெலுங்கில்‌ ““குடிபல்ல'” 
என்பார்கள்‌. கோவில்பட்டி வளர்ந்த கதையை மன்னார்‌ நாயக்கர்‌ 
சொல்லிக்கேட்கணும்‌. அதை அவர்‌ - யாரும்‌ கேட்காமலே - 
அடிக்கடிச்‌ சொல்லிவந்தார்‌. ஏதோ அவர்‌ வாங்கிவிட்ட ஊர்‌ பெருகி 
வளர்ந்தமாதரி பெருமையோடு சொல்லுவார்‌! சத்திரமும்‌ கிருஷ்ணங்‌ 
கோயிலும்‌ இருந்தது, வண்டிப்பேட்டைகள்‌ ஏற்பட்டன, ௧௬ 
வாட்டுப்‌ பேட்டை உண்டானது. வெள்ளைக்காரனே வந்து அங்கே 
ஒரு துணிமில்‌ கட்டினது, தாலுகா ஆபீஸ்‌ வந்தது, போலீஸ்‌ கச்சேரி, 
ஜெயில்‌ எல்லாம்‌ கட்டி முடிச்சது, சந்தைப்‌ பேட்டை ஏற்பட்டது, 
முசாவரி பங்களா கட்டினது, பஜார்‌ ஏற்பட்டது, அய்ஸ்கூலு வந்தது 
இப்படி வரீசையாகச்‌ சொல்லிக்கொண்டே போவார்‌. 


எட்டைய புரத்திலிருந்து கோவில்பட்டிக்குப்‌ படிக்க கஸ்தூரியும்‌ 
நரசிம்மனும்‌ வந்தபோது, மேலும்‌ ரண்டு பையன்கள்‌ அவர்களோடு 
படிக்கப்‌ போனார்கள்‌. அதில்‌ அப்பிநாயுண்டு வீட்டு அவர்‌ 
பேரனான அன்னமய்யாவும்‌ ஒருவன்‌. அவனுக்கு இங்கே 
ஏட்டுப்பள்ளியிலும்‌ படிப்பு ஏறவில்லை. 


சரியான வெடுவாச்‌ சட்டிப்பயல்‌. அவனுடைய கவனமெல்லாம்‌ 
வேறு எதிலோ லயித்திருந்தது. அது என்னது என்று அவனுடைய 
பெற்றோர்களுக்கும்‌ பிடிபடவில்லை; வாத்தியார்களுக்கும்‌ 
தெரியவில்லை. 


அன்னமய்யாவின்‌ பெற்றோர்கள்‌ அவனைப்பற்றி மற்றவர்‌ 
களிடம்‌ குறிப்பிடும்பொழுது அவன்‌, ''இண்டிஹி இப்பீண்டி; 
ஊரிஹி ஊர்வீண்டி'' (ருசியில்‌ அவன்‌ வீட்டுக்குக்‌ கசப்பானவன்‌ 
அரப்புப்‌ போல; ஊருக்கு அவன்‌ ருசியானவன்‌ துவையல்போல) 


ப்‌ 


4 


நுன்னகொண்ட நாயக்கரின்‌ மகன்‌ மூத்தவனுக்கு மதுரைக்கு 


வடக்கேயுள்ள ஒரு பணக்கார நிலப்பிரபுவின்‌ வீட்டில்‌ சம்மந்தம்‌ 
ட்டன அங்கேயிருந்து அவர்‌ பெண்மாத்திரம்‌ கொண்டுக்‌ 
த வ விஷயங்களைக்‌ கொண்டுவந்தார்‌ கிராமத்துக்கு. 
கட்டல்‌ அவனால்‌ அன்பாக கததி 
ட ர ௮ - மணிபார்க்கும்‌ கடிகாரம்‌ 
அவசி வாங்கிக்கொண்டுவந்து சுவரில்‌ அன்‌ கக்கு த த 
பாது கோட்டையார்‌ வீடு தவிர ஊரோடு வந்‌ ர்த்‌ 
அதிசயப்பட்டார்கள்‌. ந்தம்‌ 


நேரத்தைக்‌ காட்டவும்‌ i ர்க்‌ 
1 : வும்‌, அதைப்‌ பார்க்காதபோ, ர 
நேரத்தைத்‌ தெரியப்படுத்தவும்‌ செய்தது. வத்‌ எமன்‌ 


தன்‌ அடித்து நேரத்தைத்‌ தெரியப்படுத்துவதால்‌, மணி என்ன 
று கட்டார்கள்‌. ரண்டு மணி அடிக்க இன்னும்‌ கால்மணி நேரம்‌ 
இருக்கு; நாலடிச்சி பத்துநிமிஷமாச்சி என்றார்கள்‌. 


ந குழந்தை பிறந்தாலும்‌ பெண்பிள்ளை பூத்தாலும்‌ எந்த 
மானாலும்‌ ஓடிவந்து கதவைத்தட்டி மணி என்‌ ப்‌ டுத்‌ 
தெரிந்துகொண்டு போனார்கள்‌. ம்‌ து 


2 நுன்னகொண்ட நாயக்கர்‌ ஒரு ஏற்பாடு செய்தார்‌. ஒரு ஜன்னலைத்‌ 
ன்‌ வைத்து, தெருவிலிருந்தே ஜன்னல்‌ வழியாகப்‌ பார்த்தாலே 
தரியும்படியாகச்‌ சுவரில்‌ தொங்கவிட்டு வைத்தார்‌ அந்தக்‌ 
கடியாரத்தை. குழந்தைகளோடு பெரியவர்களும்‌ கூட்டம்‌ கூட்ட 
மாக வந்து ஜன்னல்‌ வழியாக மணி பார்த்தவண்ணமாக இருந்தார்கள்‌ 
கொஞ்சக்காலத்துக்கு. வல்‌ 4 
கனல்‌ இல்ல்‌ த, ந்த என்று ரொம்பப்பேர்களுக்குத்‌ 
1 ல. பெரிய முள்ளு இத்தனாவதுல இருக்கு; சில்‌ 
முள்ளு இத்தனாவதுல ்‌ ்‌ ்‌ க்கத்‌ 
ட்டு இருக்கு என்று மட்டுமே சொல்லத்‌ 
“பொம்பள பாத்துச்‌ சரிய்யாச்‌ சொல்லிப்‌ 
சால்லிப்‌ போடுதா; நீரொண்‌ 

ஒரு எளவும்‌ தெரியல"! என்று கேலிசெய்து ரத்‌ 
4 ஒருநாள்‌, கடைக்குப்‌ பக்கத்தில்‌ நின்றுகொண்டிருந்த கட்ணக்‌ 

கானாரைப்‌ பார்த்து கெப்பணக்‌ கவுண்டர்‌, “யோவ்‌ சுண்டக்கறி 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஒி 97 

0ஃட்டீரா சங்கதிய! ஒரு தீப்பெட்டி, அஞ்சி பல்லிமுட்டைப்‌ 
பப்பர்மெண்டு, சேலை தைக்க ஒரு ஊசி, நூல்க்கண்டு இம்புட்டும்‌ 
கொடுக்கான்‌'' என்றார்‌. 

“போடு சக்கெ;அது வேறயா!'' 

“அந்தத்‌ தீப்பெடடியிலெ ஒரு குச்சிய எடுத்து எதுல ரோசுனாலும்‌ 
முபீர்ன்னு தீப்பிடிக்க! வெளங்குமா; வெளங்கு மாங்பெ!'' என்றார்‌ 
கண்டனக்‌ குரலில்‌. 

“சே, அது ஆபத்தில்லா; எண்ணைக்கிருந்தாலும்‌. காலங்கெட்டுப்‌ 
போச்சி!” என்றார்‌ சுண்டக்கறி இட்ணக்கோனார்‌. கொஞ்சங்‌ கழித்து 
யாசித்து, ''வெள்ளக்காரன்‌ வந்தாலும்‌ வந்தான்‌ நாடு 
குட்டிச்செவராப்‌ போச்சி” என்றார்‌. முக்கியமாக வெளளைக்காரன்‌ 
கொண்டுவந்த ரயில்பேரில்‌ அவருக்குத்‌ தீராப்பகை ஏற்பட்டிருந்தது. 
அது வரும்போதெல்லாம்‌ அவருடைய *செம்பிலி' ஆடுகள்‌ கந்து 
கந்தாய்க்‌ கலைந்து ஓடும்‌. அதுகளைத்‌ இருப்பிக்கொண்டு வந்து 
ஒருமுகப்படுத்துவதற்கு முன்னால்‌ அவர்பாடு 'தவுடு தாங்கி'ப்‌ 
போகும்‌. அப்போது அவர்‌, அந்த வெள்ளைக்காரனுடைய ஆத்தா 
அக்கா பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு சுண்டக்கறியின்‌ வாயிலிருந்து 
வரும்‌ “*அர்ச்சனைகள்‌'' சொல்லும்தரம்‌ இல்லை! ரயில்‌ கண்டு 
பிடித்த அந்த வெள்ளைக்காரனுக்கு ஏழு ஜென்மத்துக்கும்‌ போதும்‌! 

“நல்லவேளை; இந்த நாறக்கூ... ரயிலு ஊரை ஒட்டி வரத்‌ 
இரிஞ்சது. ஊர்‌ .புண்ணியவாங்களெல்லாம்‌ சேந்து அந்த 
வெளங்காமப்‌ போவானுக்கு பால்ப்பசுமாட்டைக்‌ கொண்டு போயி 
கட்டி, ஊரெ விட்டுத்‌ தாரெ வெலகி ஓடும்படியா செஞ்சாங்க. 
இல்லையானா இந்த செம்பிலிகளோட நாள்ப்பூரா மல்லுக்கட்டி 
தெல்லுத்‌ தெறிக்க ஏலுமா நம்மளால?! என்பார்‌. 

ஊரை ஒட்டி வந்த ரயில்வே லயனை, தூர விலகி ஓஒடும்படிச்‌ 
செய்துவிட்டாலும்‌, அது முதல்‌ முதலில்‌ - அந்த ரயில்‌ - வருகிற 
அன்றைக்குப்‌ போய்‌ பார்க்காமல்‌ இருக்க முடிந்ததா. 

அதைப்‌ பார்க்க ''ஊரு ஒலகமெல்லாம்‌'' திரண்டு வந்ததாம்‌. 
“அந்தக்‌ கூத்தெ ஏங்‌ கேக்க பொ”! என்று சொல்லி கொஞ்சம்‌ 
சிரித்துக்கொள்வார்‌ மன்னார்‌ நாயக்கர்‌. 

“எப்ப!... என்னமா வந்ததுங்கெ...!'” என்று சொல்லிக்‌ கொஞ்சம்‌ 
இடைவெளிவிட்டு, “ரெயிலையே... பாக்காத சனங்க அது எப்பிடி 
இருக்கும்ன்னுட்டும்‌ தெரியலெ. ரோசிச்சி ரோசிச்சிப்‌ பார்த்தாலும்‌ 
புரியலெ. 


பின்னும்‌ கொஞ்சம்‌ இடைவெளிவிட்‌ 
ஆரம்பித்தார்‌; ''வந்தது பாரூ... 
ஓசத்தினார்‌. ''தேவலோக 
வரீசயா வந்த மாதிரி..." 
காட்டினார்‌. 


ஜிகு ஜிகு ஜிகு ஜிகு ஜிகுண்ணு ஓசையுமொலியுமா நெருப்பும்‌ 
க்காத்து எறைஞ்சி வாரமாதரி 
ஞக்கெல்லாம்‌ என்ன செய்யிற 
ஈம்‌ பாரு... (தலையைக்‌ கவிழ்ந்து 
. நெடுஞ்சாங்கெடயா! 


பாகையும்‌ கக்கிக்கிட்டு பொசல்‌ 
வருது! பாத்துக்கிட்டிருந்தவங்க 
ல்‌ அரபா தெரியலெ! விழுந்த 
டண சிரித்து விட்டு) அப்பிடியே.. 
ழுந்து கும்பிட்டதைப்‌ பாக்கணுமெ கூட்டமெல்லாம்‌... 
மன்னார்‌ நாயக்கரின்‌ கெந்தளிப்பான 
பார்த்து எல்லாரும்‌ ஓ என்று சிரித்துக்‌ கைதட்டினார்கள்‌. 
>] 4. = . . 
ரித்து முடிந்ததும்‌ குருசாமித்‌ தேவர்‌ சொன்னார்‌: 
'நிஹாத்‌ தெரியலைண்ணா அப்பிடித்தான்‌: 


ம்‌ 


ரட்ட நடக்கும்‌ இந்தக்‌ ''கெச்சட்ட த்‌ 
வட்ட கன்டு உட்கார்ந்துகொண்டு இவர்களையே பார்த்துக்‌ 
்‌ ருப்பதுபோல்த்‌ தோன்றும்‌ செம்பகக்‌ கோ ரா 
க்ஷ: உரத்த சிரிப்பைக்‌ கேட்டதும்‌ கொஞ்சம்‌ கணி 

ப்‌ பார்த்தார்‌. தாடிக்குள்‌ i ரசம்‌ 
வட்டு த்க்‌ குள்‌ அவரும்‌ கொஞ்சம்‌ சிரிப்பைக்‌ 


தில்‌ துளிக்கூட பங்கு 


யாரும்‌ அவரோடு பேசமாட்டார்கள்‌; 
மாட்டார்‌. ஏன்‌ அவர்‌ அப்ப 
யாரிடம்‌ கேட்டாலும்‌ - 


அவரும்‌ யாரோடும்‌ பேச 
* ஆகிவிட்டார்‌ என்று அந்த ஊரில்‌ 


“விராலி வட்டம்ன்னு ஒரு ஏடு 
படிக்கககூடாதாம்‌. படிச்சான்‌; 
கோனாரைக்‌ காட்டி) இப்படித்தான்‌; 


இருக்காம்‌. யாரும்‌ அதைப்‌ 
தொலைஞ்சான்‌! (செம்பகக்‌ 
ன்‌ கோட்டி பிடிச்சிரும்‌. '' 

அந்த ஏட்லெ அப்பிடி என்னதாம்‌ இருக்கு?! 


கி. ராஜநாராயணன்‌ &, 98 
அவ! டு நிறுத்தி, திடீரென்று 
2. ' என்று கைகள்‌ ரண்டையும்‌ மேலே 
த்திலயிருந்து யானைக்கூட்டம்‌ எறங்கி 
உடம்பைக்‌ கொஞ்சம்‌ பின்வாங்கி சாய்ந்து 


கொபல்லபுரத்து மக்கள்‌ & 99 


குரலையும்‌ நடிப்பையும்‌ 


“என்ன எளவு இருக்கோ யாரு கண்டா. படிச்சிமுடிச்சதும்‌ 


அம்மன்‌ நேரெவந்து பிரத்யட்சம்‌ ஆகி, காட்சி கொடுப்பாளாம்‌. '* 


அப்பிடியா!” 
“எப்பிடிக்‌ காட்ச கொடுப்பாளாம்‌; அப்பிடியே... நிறை 


அம்மணம்‌! அதப்‌ பார்த்ததும்‌ இவங்களுக்கு இப்பிடி ஆயிருதாம்‌'' 


"அதப்‌ போயி அப்படி என்ன மயித்துக்குப்‌ படிக்கணும்‌?" 


"படிக்கவே வேண்டாம்‌; ஏட்டைப்‌ பாத்தாலே போதும்‌; படி 


படின்னுட்டு அது இவங்களைப்‌ பாத்துச்‌ சொல்றமாதரி 
இருக்குமாம்‌. படிக்கவேபடாதுண்ணுட்டு நெனைக்க நெனைக்க 
கூடக்கொஞ்சந்‌ தான்‌ படிக்கணும்ண்ணு தோணுமாம்‌. கடசீலெ 
படிக்காம இருக்கவே முடியாதாம்‌, படிச்சதும்‌, இப்படி 
ஆயிருதாங்க.'' 


செம்பகக்‌ கோனாருக்குக்‌ கொஞ்ச வயசுதான்‌. ரொம்பப்‌ 


பானால்‌ இருவத்தாறு இருவத்தேழு வயசுக்கு மேலிராது. 
அவருடைய மனைவி ரொம்ப அழகான பொண்ணு. ரூபவதிண்ணே 
பரு. அப்பேர்ப்பட்ட அழகியைத்‌ துறந்து இந்தப்‌ பயித்தியார 


செம்பகக்‌ கோனார்‌ எப்படி சாமியாரா இருக்கார்‌ என்பது இளவட்டங்்‌ 


களுக்கு ஆச்சரியம்‌. 


செம்பகக்‌ கோனாருக்குக்‌ கட்டே போனால்‌ கஞ்சாநெடி வீசும்‌. 
பார்வை எந்தப்‌ பொருள்மேலும்‌ நிற்பதாகத்‌ தெரியாது. அதே சமயம்‌ 
எல்லாத்தையும்‌ பார்ப்பதுபோலவும்‌ தோணும்‌. இடீரென 
விலாவெடிக்கச்‌சிரிப்பார்‌. சில சமயம்‌ மாலைமாலையாய்க்‌ கண்ணீர்‌ 
வழியும்‌. 

அந்த வேத்துப்‌ பார்வையும்‌ முகத்தில்த்‌'தறைந்த புன்னகையும்‌ 
தங்கநிற முகத்தில்ப்‌ படிந்த இளந்தாடியும்‌ காவியுடையும்‌ பார்ப்பவர்‌ 
மனசை என்னவோ செய்யும்‌. 

கிராமத்தின்‌ காடுகளில்‌, நடுத்‌ தெருவில்‌, ஊர்மடத்தில்‌ இப்படி 
எதாவது ஓரிடத்தில்‌ தட்டுப்பட்டுக்கொண்டே இருப்பார்‌. திடீ 
ரென்று பல நாட்கள்‌ காணாமலே போய்விடுவார்‌. எங்கெ போவார்‌ 
என்று யாருக்கும்‌ தெரியாது. எப்பவாவது, குருமலைக்‌ காடுகளில்‌ 
செம்பகக்‌ கோனார்‌ தட்டுப்பட்டார்‌ இண்ணைக்கி என்று 
சொல்லுவார்கள்‌, மாடு மேய்க்கும்‌ பையன்கள்‌. 

முதல்‌ முதலில்‌ ரயில்‌ வந்தபோது வேடிக்கை பார்க்கப்‌ போன 
கூட்டத்துக்கு மத்தியில்‌ செம்பகக்‌ கோனாரும்‌ இருந்தாராம்‌! 
பரிரைச்சலோடு ரயில்‌ வந்தபோது எல்லாரும்‌ விழுந்து 


கி.ராஜநாராயணன்‌ ஓ 10 கோபல்லபுரத்து மக்கள்‌ ஜ 101 


கும்பிட்டபோது செம்பகக்‌ கோனார்‌ மட்டும்‌ நின்றுகொஎ 
பலமாகச்‌ சிரித்தாராம்‌. பின்பக்கம்‌ கை சேர்த்துவைத்துக்கொ 
தலையை மேலும்‌ 8ழும்‌ ஆட்டிக்கொண்டே உடம்பை முறுக்‌ 
திறுக்கக்கொண்டே விழுந்து கும்பிட்டவர்களையும்‌ ரயிலையு 
பார்த்து அப்படிச்‌ சிரித்தாராம்‌ அவர்‌. 
* 


ஸபையிலெ சொருகி வைச்சிக்கடலாம்‌"' என்று பவுண்டன்‌ பேனாவை 
எடுத்துக்காடடினான்‌. 

அட! இப்பிடி ஒண்ணைக்‌ கண்டுபிடிச்சிருக்கானோ'' 

இதுக்குப்‌ பிறகு, கொஞ்ச காலத்துக்கெல்லாம்‌ எல்லோரும்‌ 
ஈட்டை போட்டுக்கொள்வதோடு அதில்‌ ஒரு பவுண்டன்‌ 
0பனாவையும்‌ சொருகிக்‌ கொள்வது நாகரிகமானது. 

''நீ என்ன பெரிய படிப்பாளிபோல சோப்புல பேனாவைச்‌ 
"/சாருகிக்கிட்டு அலையுதெ?”” என்று கேட்டு நக்கல்‌ செய்வார்கள்‌ 
8கலிக்காரர்களைப்‌ பார்த்து. 


“டவுணு''க்குப்‌ படிக்கப்‌ போன பையன்கள்‌, லீவில்‌ ஊரு 
வரும்போதெல்லாம்‌ என்னென்னமோ புதுப்புது சாமான்க 
வாங்கிக்கொண்டு வந்து காட்டி இராமத்து மக்களை - குழ; 
களையும்‌ பெண்டுகளையும்‌ - பிரமிக்க வைப்பார்கள்‌. “மெ 
ஆர்கன்‌'' என்கிற ஜெர்மன்‌ வாய்வாத்தியத்தின்‌ ஓசை, தூரத்திலிறு 
கேட்பவர்களின்‌ மனசைத்‌ தொடும்‌. அப்படி ஒரு இனிமைய/ 
ஓசையை கிராமம்‌ முதல்‌ முதலில்க்‌ கேட்டது. மிகச்‌ சிறிய 6 
கத்திகளை வாங்கிக்கொண்டு வந்து காட்டினார்கள்‌. அழகழ 
பூட்டுகள்‌; இப்படி இவ்வளவு வடிவில்‌ அவர்கள்‌ பார்த்‌, 
இல்லை. அழகிய மிகச்‌ சிறிய ஒரு ஜெர்மன்‌ பூட்‌ 
கையிலெடுத்துக்கொண்டு வேலுக்‌ கோனார்‌ சொன்னார்‌; '* 
கண்ணுல போட்டு இன்னொரு கண்ணுவழியா எடுத்திற௨ 
போலிருக்கே/! 


அப்போது ஜப்பானிலிருந்து இறக்குமதியான ஒரு பவுண்டன்‌ 
பனாவின்‌ மூடியின்‌ உச்சியில்‌ ஒரு சிறிய்ய இசை காட்டும்‌ கருவி 
1பாருத்தப்பட்டி ருந்தது அனைவரின்‌ கவனத்தையும்‌ கவர்ந்தது. ஒரு 
லியின்‌ -பைசா- அளவே உள்ள அந்ததத்‌ இசைகாட்டும்‌ கருவியில்‌ 
ர முள்‌ எப்பவும்‌ வடக்கு தெற்காவே காட்டிக்‌ கொண்டிருக்கும்‌; 
த இவர்கள்‌ எப்படி வேகமாகச்‌ சுற்றினாலும்‌ திருப்பினாலும்‌ 
வடக்கு, தெற்கு இசையைக்‌ காட்டிக்கொண்டே இருப்பது ஒரு 
ியமாகப்பட்டது. 
“ஒண்ணரை அணாப்‌ பேனாவிலெ, தாயோளிது இந்த ஜப்பான்‌ 
ரன்‌ எப்பிடியெல்லாம்‌ வச்சிருக்கான்‌ பாத்தியா!” என்றார்‌ மன்னார்‌ 
விளையாட்டுச்‌ சாமான்களுக்கோ அளவில்லை. அவர்களு க்கர்‌. 
வாய்க்கு ருசியாக எதாவது வாங்கித்திண்ணு” என்று கொடு; 
பணத்தையெல்லாம்‌ ''தட்டிப்‌ பிடுங்கியதுபோல'' இந்தச்‌ சப 
களை விற்பவர்கள்‌ பறித்துக்கொண்டதாக பெரியவர்கள்‌ ஆவ। 
சொன்னார்கள்‌. 


''வெள்ளக்காரனைவிட இந்தப்‌ பயல்‌ கெட்டிக்காரனா இருப்பாம்‌ 
லிருக்கெ!'* 

“ஆளு, இம்புட்டு ஒசரந்தான்‌ இருப்பான்‌'' என்று கையை இடுப்பு 
[த்தில்‌ காண்பித்தார்‌ அவர்‌; ஏதோ இப்பதான்‌ ஜப்பான்காரனை 
அன்னமய்யா வாங்கிக்கொண்டு வந்து காட்டிய மை லை பார்த்துவிட்டு வந்ததுபோல! 
கண்ணாடியில்‌ செய்யப்பட்டது. அதைத்‌ தலை8ழாகக்‌ 
தினாலும்‌ மை சிந்தாது! ''அட, இது நல்ல ரோசனைதாம்‌'' 
சந்தோஷப்பட்டார்கள்‌. இங்கே உள்ள மைக்கூடுகள்‌ 'வம்பு. 
கால்‌ கை தடுக்கச்‌ சிந்தி ஆடைகளில்‌ கறைப்படுத்தும்‌. 


"நட்டையான ஆள்‌ வெள்ளந்தி என்றும்‌ குட்டையான ஆள்‌ 
யமானவன்‌ என்றும்‌ ஒரு நம்பிக்கை. 
நெட்டைய நம்பினாலும்‌ குட்டையை நம்பிறப்பிடாது டோய்‌" 
ஈர்கள்‌. 

அதற்கு அடுத்த வருசம்‌ அன்னமய்யா லீவுக்கு வந்திருந்‌ 
சொன்னான்‌; ''இப்பொ மைக்கூடும்‌ வேண்டாம்‌; தொட்பெ। 
பேனாவும்‌ வேண்டாம்‌. பேனாவுக்குள்ளேயே மையை 
வச்சிக்கிடலாம்‌. கொண்டு போகவும்‌ சிரமமில்லெ. சட்‌ 


(்டையாக இருந்த்‌ குறக்குடிப்பீச்சானை ''லேய்‌ சப்பான்‌”* 
பதான்‌ கூப்பிட்டார்கள்‌. குட்டையாகவும்‌ ரொம்பக்‌ கெட்டிக்‌ 
ஈகவும்‌ யீச்சான்‌ இருந்ததால்‌ அவனுக்கு சப்பான்‌ என்ற பெயரே 
த்துவிட்டது. 


கி. ராஜநாராயணன்‌ 6 102 


ண லம்‌ - நாகப்பாம்பைக்கூட சர்வசாதாரணமாகப்‌ பிடி, 
தக்‌ காட்டும்‌ பெருமாள்‌ நாயக்கரை எம்ட்ட நாயக்கர்‌ என்ற 
பயர்‌ வைத்து அழைத்தார்கள்‌. (வெள்ளைக்கார 
ஆளுகையில்‌ மெட்ராஸில்‌ வந்து ''எம்ட்டன்‌'' எனும்‌ கப்பலில்‌ 
குண்டு போட்ட ஜெர்மன்‌ பெயர்‌) க ன 


காரனுடைய கெட்டிக்காரத்‌ த்‌ i ர்‌ 

7 , - 'த்தனத்தையும்‌ ஜெர்மன்காரன்‌ ப்‌ 
காட்டிய சூரத்தனத்தையும்‌ நினைத்து. மல ராக்‌ இத 
4 


6 


ல கல்லி! ராத்தரி படுக்கும்நேரத்துக்குக்‌ கொஞ்சம்‌ 
து சேர்ந்தார்‌ மன்னார்‌ க்கர்‌ ல்‌ 
ந்தா நாயக்கர்‌. கண்டாங்கி 
'சலையை நாலாக மடித்துப்‌ போர்த்திக்கொண்டு வந்து சேர்ந்தார்‌ 
“எரான்ல வர்ர ஆளு இண்ணைக்‌ 1 
்‌ கு ஏராங்‌ கடசில ” என்‌ 
சொன்னது ஒரு குரல்‌ மடத்துக்குள்ளிருந்து. த்‌ 


ட்கள்‌ ர வசதியில்லாதவர்கள்‌, வந்த ஆண்விருந்தினர்‌ 

த த தூங்க ஊர்மடத்துக்குக்‌ கூட்டிக்கொண்டு வந்த 

வ ப வட்டங்கள்‌, வீட்டில்‌ இடமிருந்தாலும்‌ மடத்தில்வந்‌ 
யும்‌ படுத்துத்‌ தூங்கியும்‌ சொகம்‌ கண்டவர்கள்‌, நடந்தே ந 


சுற்றும்‌ தேசாந்திரிகள்‌ ச ம்‌ ந 
கன்‌. இப்படியாக மடம்‌ நிறைந்துவிடும்‌ 


ட்‌ ப்‌ மாதங்களில்‌ செவ்வாய்க்‌ கிழமை ராத்திரிகளில்‌ 
்‌ மடத்தில்‌ படுத்துக்கொள்ள நெருக்க க்கும்‌ 
அதிலும்‌ இளவட்டங்களின்‌ கூட்டம்தான்‌ ம அல்ஸ்வன்வ்‌ய 


சாதாரண நாட்களிலேயே இளவட்டங்களின்‌ கூட்டத்தில்‌ சில, 
(ளி சாமத்துக்குமேல்‌ காணாமல்ப்‌ போய்விடும்‌ என்றாலும்‌ இந்‌, ட 

வ்வாய்க்கிழமை அத்தராத்திரிகளில்‌ எல்லாரும்‌ தூங்கிய பி ட்‌ 
பலது காணாமல்‌ போய்விடும்‌! உ 


இந்த மாதங்களின்‌ செவ்வாய்க்கிழமைகளின்‌ ராத்திரிகளில்‌ 


பெண்கள்‌ '' ற்‌?! பார்‌ 

ள்‌ ''விரதம்‌'' இருப்பார்கள்‌. இந்த செவ்‌ ப்க்‌ 

விரதத்தைப்‌ பற்றி ல்கள்‌ i வக்க அ 
ரதத்தை பற்றி ஆண்கள்‌ பெண்களிடம்‌ என்ன 


ட ஏது என்று 


பகொபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 103 

இந்த விரதத்தைப்‌ பற்றி ஆண்‌ கூட்டத்தில்ப்‌ பேச்சுகள்‌ 
யூகமாகவும்‌ கற்பனையாகவும்தான்‌ இருந்தது. விரதம்‌ நடக்கும்‌ 
இடங்கள்‌ என்று ஊருக்குள்‌ நாலைந்து இடங்கள்‌ - வீடுகளுக்குள்‌ - 
அந்த வீடுகளிலுள்ள ஆண்கள்‌ அன்று 
படுப்பதற்கு மடத்துக்குப்‌ 
சொந்தக்காரர்‌ களின்‌' 


இருக்கும்‌ அப்படி நடக்கும்‌ 
இரவு அங்கே இருக்கக்கூடாது. 
போய்விட வேண்டும்‌ அல்லது விரதம்‌ நடக்காத 
விடுகளில்ப்‌ போய்‌ முடக்கிக்கொள்ள வேண்டியது. 


“நல்லா வந்ததுப்பா இந்த செவ்வாக்கிளமெ வெரதம்‌; சய்‌'' 


என்று அலுத்துக்கொண்டே வந்தார்‌ வேலுக்கோனார்‌. 

'"ஓமக்கு ஒருநாக்கூட "அது" தவறக்‌ கூடாதெ; இண்ணைக்கு ஒரு 
நா இல்லைண்ணத்தான்‌ என்ன?! என்று மடத்தில்‌ படுத்திருந்த 
கூட்டத்தில்‌ கலகலப்பை மூட்டினார்‌ மன்னார்‌ நாயக்கர்‌. 

"இந்தப்‌ பொட்டெக்‌ களுதெக என்னதாம்‌ செய்யும்ண்ணு 
தெரியல இந்தச்‌ செவ்வாக்‌ இளமெ வெரதத்துல''. தனது திகைப்பை 
வெளியிட்டது இருட்டில்‌ ஒரு குரல்‌. 

“சரமி கும்பிடும்போது ஆம்பிளைக பாத்தா என்னவாம்‌'' 

நீரு ஒரு வெவரங்கெட்ட ஆளு; நெறை அம்மணமா 
அவங்கள்ளாம்‌ சாமி கும்பிடுறப்பொ ஆம்பிளெக பாத்தா லெச்சண 
மாத்தானிருக்கும்‌!'' 

“என்னது என்னது; இன்னொருக்க சொல்லும்‌!" 

இருட்டுக்குள்ளிலிருந்து ஒரு குரல்‌ அம்புபோல்‌ மன்னார்‌ நாயக்கர்‌ 
பேரில்‌ பாய்ந்தது; “ஓமக்கெப்படித்‌ தெரியும்‌, நீரு கண்டீரா, 
கண்ணாரப்‌ பாத்தீரா?'' அந்தக்‌ குரலோடு பல குரல்கள்‌ சேர்ந்து 
கொண்டு மன்னார்‌ நாயக்கரை மடக்கின. 

"இதுக்கெல்லாம்‌ அவர்‌ மசிஞ்ச ஆளா; அது ஆயிரங்கோழ்‌ 
இண்ண வெருகில்லா' 

“பாத்தாத்தாம்‌ பேசணும்ண்ணு ஆயிட்டா ஒலகத்துல வாயே 
இறக்க முடியுமா? "'' என்று அவர்‌ சொல்லிக்கொண்டிருக்கும்போது 
இளவட்டங்கள்‌ நிறைந்த பகுதியிலிருந்து, “அய்யோ அப்பிடீண்ணா 
கட்டாயம்‌ பாக்கணுமே!'' என்ற குரலைத்‌ தொடர்ந்து அடங்கி 
ஒலிக்கும்‌ சத்தமில்லாத சிரிப்புகளும்‌ கேட்டது. 
ந்த மடத்தில்‌ பேசப்பட்ட 


ஏற்கெனவே எத்தனையோ முறை இ 


விஷயங்கள்தான்‌ இவை. என்ற £லும்‌, எத்தனை முறை பப்ப அ 


கி.ராஜநாராயணன்‌ ௬ 1 ஈபல்லபுரத்து மக்கள்‌ & 105 
அந்த இனிய சந்திப்புகளையெல்லாம்‌ கலைக்கும்படி ஏற்பட்டது 


ஒரு காரியம்‌. 


ஒரு தூண்டில்க்காரனுடைய பொறுமையோடு காத்துக்‌ 
கொண்டிருப்பதையும்‌ அதன்‌ பிறகு கிடைத்தது இடைத்தது என்று 
வெறியோடு அனுபவித்த சந்திப்புகளை எல்லாம்‌ கலைத்தது 
அப்போது வந்த பேட்ரி லைட்‌'' என்ற டார்ச்‌ லைட்களின்‌ வரத்து. 


pe சட்னி கொழுக்கட்டைகளைத்‌ தின்றாலோ கண்‌ அவி! பீ 
ழநாளெல்லாம்‌ குருடனாக இருக்க வேண்டியதுதான்‌ என்‌ i 7 


“அதெப்பிடி; அந்தக்‌ கொளுக்கட்டையப்‌ பார்த்தாலே அவருக்கு 


வித்தியாசம்‌ தெரிஞ்சிருக்கணுமே'' 


ர்டாவ்‌ கெடைக்காவலுக்குப்‌ போய்விட்டு மம்மலோட 
காரு. அரங்கு வூட்டுக்குள்ளே இருந்‌ துத்‌ 
ட [5 . டூ ருந்த ட 

இண்ணுபோட்டார்‌; இருட்ல என்ன எளவு தெரியும்‌!" அப்ப. 


“அந்தப்‌ பொட்டக்‌ களுதெயாவது சொல்‌ ்‌ 
pe ரநத! து சொல்லியிருக்‌ ம்‌ சது 
அதுக்கும்‌ வெவரம்‌ அவ்வளவுதாம்‌ ' ஸல்‌. 


க செவ்வாக்கழமை விரதம்பற்றி எத்தனை பயமுறுத்தல்கள்‌ 
ல்ல 2 மற்ற''க்‌ காரியங்கள்‌ மட்டும்‌ ஒழுங்காக நடந்து 
காண்டுதான்‌ இருந்தன! சந்திக்கவே முடியாத நேசங்கள்‌ அன்‌, 
தான்‌ சந்தித்துக்கொள்ள முடிந்தது. ்‌ 


அந்தத்‌ தினத்துக்காக அவர்கள்‌ ந க்கும்‌ அந்தச்‌ 

த தவமிருந்து போலிருக்கும்‌ அந்தச்‌ 

இளம்‌ ரத்தங்களுக்கு எப்போதுமெ மீறலில்‌ ஒரு தனி ஆர்வம்‌ 

க எ ஆனாலும்‌ சரிதரன்‌ என்று மீறப்படும்‌ அபூர்வ 
ட்‌ ௦ க ட்‌ 

ச வலம்‌ குதியாக இல்லாவிட்டாலும்‌ அவை நடக்கவே 


. 


இந்தா, சும்மா சாப்பிடு என்‌, ப்‌ 

8 று கொடுப்பதுவும்‌ உண்டு 
எவ்வளவுதான்‌ மறுத்தாலும்‌ பறித்துத்‌ இன்ப. ்‌ ல்‌ படத்‌ 
தயங்கிச்‌ சாப்பிடுவதும்‌ உண்டு. ல்க க்‌ 


டார்ச்‌ லைட்டின்‌ வரத்து கிராமத்து மக்களின்‌ மூட எண்ணங்‌ 
களிலும்‌ பெருத்த மாறுதலை உண்டு பண்ணியது. தலைமுறை 
தலைமுறையாக கட்டிக்காத்துவந்த கற்பனை "இருட்டுக்‌ கதைகள்‌ 
பொடி சூரணமாய்த்‌ தகர்ந்து போயின. ஹாஸ்டலில்‌ அன்னமய்யா 
தங்கிப்‌ படித்தபோது முதலில்‌ ஒரு சிறிய பேட்ரி லைட்‌ வாங்கினான்‌. 
அதை இங்கே கொண்டு வந்து காட்டியபோது எல்லோரும்‌ அதிசயப்‌ 
பட்டார்கள்‌. 

இதுக்கு எண்ணெய்‌ ஊத்த வேண்டாமோ என்று ரெங்கம்மாப்‌ 
பாட்டி கேட்டபோது அவன்‌ உட்பட எல்லோருமே சிரித்தார்கள்‌. 


அதன்‌ பிறகு நுன்னகொண்ட நாயக்கர்‌ மதுரையிலிருந்து ரண்டு 
பேட்ரிலைட்டுகள்‌ வாங்கிக்கொண்டுவந்தார்‌; அய்ந்து கட்டி 
பேட்ரிலைட்‌ , ஏழுகட்டி பேட்ரிலைட்‌ என்று எல்லோருமே அதை 
வாங்கிக்கொண்டு போய்‌ இருட்டுக்‌ காலங்களில்‌ தெருக்களின்‌ முக்கு 
முடங்கிகளில்‌ அடித்து அடித்துப்‌ பார்த்தார்கள்‌. எதிரே வருகிற 
நபரின்‌ முகத்தில்‌ அடித்து வருகிறது யார்‌ என்று கவனித்தார்கள்‌. 


இந்த லைட்டுகளின்‌ எண்ணிக்கை பெருகியபோது, எந்த 
வினாடியும்‌ தங்கள்‌ பேரில்‌ ஒளிவந்து விழுந்து காட்டிக்கொடுத்து 
விடும்‌ என்று இருளில்‌ ரகசியமாய்ச்‌ சந்திக்கிறவர்கள்‌ பயந்தார்கள்‌. 

இந்த லைட்‌ கம்மங்காட்டுக்குக்‌ காவலுக்கும்‌ பருத்திக்‌ காடு 
காவல்‌ போறெவர்களுக்கும்‌ ரொம்பப்‌ பயன்பட்டது. இதெல்லாத்‌ 
தைவிடச்‌ செவ்வாய்கிழமை வெள்ளிக்‌ கிழமைகளில்‌ திரியும்‌ 
பேய்கள்‌ காணாமலே போய்விட்டன! 


கி.ராஜநாராயணன்‌ ௫ 1 
முன்பொரு நாள்‌, வேலுக்கோனார்‌ ஒரு அமாவாசை ராத்‌; 


அன்று ஊர்மடத்தில்‌ வைத்‌ த 
ங்க தது ஒரு ஜடாமுனிக்‌ கதையை விவரி, 


“ஞா...” என்று சத்தம்‌ இழுத்தால்‌ சாமான்யம ்‌ 
ாக ] 
அது ஒரு விரக வலி தாளாத பெண்ணமுகை சக்க 


“ஏய்‌; கடொயிலெ கொண்டு போயி போட்ற வேண்டியதுதானெ"' 


கர்‌ அதெ நாங்‌ நிடாயில கொண்டு போயிப்‌ 
கன்‌? சவம்‌ அதாப்‌ போயி சவள பரக்‌ ர்ப்‌ ப்‌ 
டிருக்‌ ருத்திமார்ப்‌ ப 
நக்வி இதுனாவரையும்‌ செனை ஆயிருக்கு. தவல்‌ மனி 
க்‌ அடி ஒரு தடவைகூட நா கிடாயிட்டக்கொ தி 
பாட்டது கெடையாதே"", “ட 
“ஒம்ம மாடுமட்டும்‌ என்ன அதிசயம்‌; மொட்‌ i 
'டுமட ட ட்டை 1 
எருமெ மாடுந்தான்‌ படப்புல ரோசி கண்க டட கமம்‌. அ 
“ம்‌, சொல்லும்‌; பெற ப்‌ ர்‌ 
| சாக 3 வு என்ன ஆச்சி?'' என்‌ ப்‌ 
படுத்தினார்கள்‌ ஜடாமுனி பற்றிய செய்தி கேட்க. வ்‌ 
கட்டுத்தரையிலிருந்து சத்தம்‌ ந ல்‌ 
ித்தரையில்‌ த்தம்‌ வந்துகொண்டே ந 
கோனார்‌ எப்பக்‌ கண்‌ அசந்தாரோ தெரியாது. ல்‌ தப தி 
அன்புப்‌ வந்ததும்‌ மாட்டுச்‌ சத்தத்தைக்‌ காங்கலை. கவனிச்சிக்‌ 
டார்‌ தூ... ரத்துல எங்கோ இவரு மாடு: ஞா... '" சத்தம்‌ 
டது செனைக்குச்‌ செனை இந்த அழிம்புதானெ பண்ணுது 
ற னைத்து, பொடிப்பட்டையையும்‌ எடுக்க மறந்‌ 
அவசரமாய்ப்‌ புறப்பட்டுப்‌ போனார்‌. 


சம்முகக்‌ குடும்பன்‌ மாடு இப்படித்தான்‌ சங்‌ i 
த்தான்‌ சங்கிலி i ம்‌ 
போன மாடு பிறகு காணாமலே போயிட்டது. வழக்கை 
ர்க க ஒரு எளவும்‌ தெரியல. தூரத்தல்‌ சத்தங்கேக்கும்‌; 
ருங்கிப்‌ போனா அங்கே ஒரு அரவமும்‌ காங்காது. இழு 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ. 107 
இன்னொரு தெசையிலெ தூரத்தில்‌ சத்தங்கேக்கும்‌; நெருங்கிப்‌ 
போனா ஒண்ணும்‌ இருக்காது. எனக்கும்‌ நிஹாப்‌ பிடிபடலை. 
அப்பிடீ செடிட்டய்யனார்‌ கோயிலுக்கிக்கிட்டெ வந்துட்டென்‌. 
அப்தாம்‌ பாருங்க... ஒரு நாய்‌ ஒண்ணு என்னெப்பாத்து வந்தது. 
வந்த நாயி அப்படியே நிக்கி. நாயிண்ணா, ஒண்ணு 
கொலைக்கணும்‌; இல்லெ வாலாட்டணும்‌. ரண்டுமில்லெ. 
கெவுனிச்சிப்‌ பாத்தா... அது நாயி மாதிரியுமில்லை; அதென்ன, ஏம்‌ 
இடுப்பொசரத்துக்கு மேலே இருக்கு! ரெண்டு கண்ணும்‌ அந்த 
அம்மாசை இருட்லெயும்‌ அப்படியே தகதகண்ணு ஜொலிக்கி! அப்ப 
கான்‌ இண்ணைக்கி செவ்வாக்களமெண்ணு யாவகம்‌ வந்தது. சே; 
இண்ணைக்கு வகையா வந்து மாட்டிக்கிட்டம்‌, தொலைஞ்சம்ண் ணு 
தோணிட்டது. அய்யன்‌ இண்ணைக்கு வேட்டைக்குப்‌ புறப்‌ 
பட்டிருப்பார்ண்ணு மனசுல பட்டது. 
செரி, பாதையெ விட்டு வெலகி நிண்ணுக்கிடுவம்‌ ண்ணு வெலகி 
மனசில அந்த அய்யனரேகதிண்ணு நெனைச்சி கண்ணெமுூடிக்கிட்டு 
உட்காந்திட்டன்‌. 
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ தூரத்துல வீரமணி ஓசையும்‌ 
குதிரைக்கு குளம்பு வார சத்தமும்‌ கேக்கு. 
செரீ... அய்ய்ன்‌ வேட்டைக்குத்தான்‌ கிளம்பீட்டாரு; அப்ப 
வந்தது அவரோட நாயிதான்ண்ணு தீர்மானம்‌ பண்ணிக்கிட்டென்‌. 
சத்தம்‌ தூரத்துல தூரத்துல போயிக்கிட்டிருக்கு. ஓடங்காட்டைப்‌ 
பாத்துத்தான்‌ போறாருபோலுக்குண்ணு நெனைச்சிக்கிட்டென்‌. 
இதுக்குள்ள எனக்கு வயத்தைக்‌ கலக்கி 'வெளிக்கு' வந்துட்டது!" 
என்று சொன்னதும்‌ அங்கே று சிரிப்பு எழுந்து அடங்கியது. 
எளுந்திரிச்சி, தள்ளிப்போயி “இருக்கவும்‌' பயம்‌. அங்கனயெ 
தான்‌ 'இருந்தென்‌' மூடுன கண்ணைத்‌ தெறக்கலெ. 
உறுட்உறுட்ண்ணு சத்தம்‌ கேக்கு! திரும்பிப்‌ பாத்தா ஒரு பன்னி. 
ஒரு பாகம்‌ நீளத்துலெ கன்னங்‌ கரேருண்ணுட்டு. இது என்ன 
பாராத்தியம்டாண்ணு எந்திரிக்கவும்‌ பயமா இருக்கு! அங்கனயெ 
இருக்கவும்‌ பயமா இருக்கு. 
இடீர்ண்ணு வந்த பன்னியக்‌ காணோம்‌! எங்கடா போச்சிண்ணு 
கவனிச்சிப்‌ பாத்தா, முன்பக்கம்‌ தொலவட்லெ தெரியுது. பன்னியா 
இருந்தது எரும மாடாத்‌ தெரியுது. எனக்கு அரிச்சலு நம்ம 


கி. ராஜநாராயணன்‌ &, 108 
மாடுதானானுட்டு! கெவுனிச்சிப்‌ பாத்தா; அது எரும மாடுயில்லே, 
யானை! ஆனா, யானைன்னா உடம்பு பூரா ரோமம்‌, சடைவிழுந்த 
ரோமம்‌ ஆலம்‌ விளுது தொங்குகிறது கெணக்க/ 


ம்‌... ப என்று ஒரு குரல்‌ நீட்டி ஆமோதிப்பதுபோல கூட்‌ டத்தி 
லிருந்து கேட்டது. 'நா நெனைச்சதுதான்‌' என்பது போலிருந்தது அந்த 


ம்‌... 
கோனார்‌ கதையைத்‌ தொடர்ந்தார்‌; 


எக்‌ காரணங்‌ கொண்டும்‌ யானை இங்கன வரக்‌ காரண 
மில்லையே... ; இது யானையுமில்லெண்ணு நெனைச்சிக்‌ 
கிட்டிருக்கிறப்பவே அது ரண்டு பின்னத்தங்கால்லெ எந்திரிச்சி நிக்க 
ஆரம்பிச்சி மானத்தைப்‌ பாத்து வளந்துக்கிட்டே போகுது! 


மடத்தில்‌, அவர்‌ சொல்லுவதைக்‌ கேட்பவர்களின்‌ வியப்பும்‌ 
அதோடு வளர்ந்துகொண்டே போனது. 


“பூமிக்கும்‌ மானத்துக்குமா நிக்கிது. உடம்பு பூரா சடைச்சடையா 
தொங்குது; என்ன செய்யமுடியும்‌ சொல்லுங்க: என்று 
நிறுத்தினார்‌. தன்‌ இடுப்பிலுள்ள பொடிப்பட்டையை அவர்தடவித்‌ 
தேடுகிறார்‌ என்ற அந்த இருட்டில்‌ அங்கிருந்தவர்களால்‌ யூகிக்க 
முடிந்தது. நெருக்கமாக அவர்கள்‌ உட்கார்ந்து கொண்டிருந்ததினால்‌ 
பயம்‌ தோன்றவுமில்லை அவர்களுக்கு. 


இதன்‌ பிறகு அவர்‌ சொன்னது அவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 
கேலியாவும்‌ உல்லாசமாகவும்கூட இருந்தது. 


அந்த ஜடாமுனி காலைத்தூக்கி ஒரு எட்டு எடுத்து வச்சதாம்‌. 
குரங்கடிச்சான்‌' காட்டுல அதன்‌ ஒரு கால்‌ இருந்ததாம்‌; மறுகால்‌ 
ராமனூரணியிலெ இருந்ததாம்‌. ரண்டுக்கும்‌ இடையில்‌ மூணு 
மைல்த்‌ தூரம்‌!! 
கோனாருக்குப்‌ பின்‌ வந்த அடுத்த தலைமுறையினரை, இந்த 
மாதிரிக்‌ கதைகளை நம்ப முடியாமல்‌ அடித்துவிட்டது இந்த 
டார்ச்லைட்களின்‌ வரத்து. அவைகளின்‌ துல்லியமான ஒளிநீளம்‌ 
அந்த ஜடாமுனிகளை எங்கே எங்கே என்று தேடினாலும்‌ அவை 
இப்போது தட்டுப்படுவதாக இல்லை. ஒளியின்முன்‌ இருட்டைப்‌ 
போல்‌ அவை மறைந்தொழிந்து போயின. 


4 


8 


மறுநாள்‌ ராத்திரி ஊர்‌ மடத்தில்‌ கூடியிருந்தவர்களுக்கு ஒரு செய்தி 
கொண்டு வந்திருந்தார்‌ மன்னார்நாயக்கர்‌. அவருக்கே உரிய 
தோரணையில்‌ அவர்‌ அதைச்‌ சொல்லத்‌ துவங்கினார்‌. ''இனிமெ, 
வட்டிக்‌ கொள்ளைக்காரனில்லெ வேற எவனுக்குமே பயப்பட 
வேண்டியதில்லெ!'' என்று மட்டும்‌ சொல்லி நிறுத்தினார்‌. 
யாராவது ஒருத்தர்‌ அவரிடம்‌ ஆவலோடு, என்ன விஷயம்‌ என்று 
கேட்க வேண்டும்‌. அதேபடி கேட்டார்‌ வேலுக்கோனார்‌. 
“நம்மூரு முதலாளி திரவத்தி நாய்க்கரு ஒரு சரியான துப்பாக்கி 
வாங்கிட்டு வந்துட்டாரு!" 
“அட்‌; ஆங்‌!!! என்று வியந்து சந்தோஷம்‌ கொண்டார்‌ 
வேலுக்கோனார்‌. 
“ஒரு மைல்‌ தூரத்துல எவம்‌ வந்தாலும்‌ சரி (கையை நீட்டிக்‌ 
காண்பித்து) அப்பிடி நீட்டினாப்‌ போதும்‌; செத்தான்‌'' என்றார்‌. 
அது பறவைகள்‌ வேட்டையாட என்றுள்ள ''ரவைத்‌ துப்பாக்கி. 
'ரவை'களையும்‌ கரிமருந்தையும்‌ போட்டுக்கிட்டிக்க வேண்டும்‌. 
கிட்டிப்புத்‌ துப்பாக்கி என்றும்‌ ஒரு பேர்‌ உண்டு அதுக்கு. வந்த 
புதிசில்‌ அதுக்கு ஏகப்பட்ட மவுசும்‌, அதைப்பற்றிய அதீதக்‌ 
கற்பனையும்‌ அதிகமிருந்தது. 
நெட்டைக்‌ கொக்கு சம்முகம்தான்‌ மன்னார்‌ நாயக்கரின்‌ துப்பாக்கி 
வர்ணனையை ரொம்ப ஆவலோடு கேட்டான்‌. அதுக்கு ஒரு 
காரணமும்‌ இருந்தது. உள்ளூர அவனுக்குப்‌ பட்டாளத்தில்‌ சேர்ந்து 
துப்பாக்கி பிடிக்க வேண்டும்‌ என்று ஆசை இருந்தது. ஒரே பையன்‌ 
என்பதால்‌ அவன்‌ தாயார்‌ அதை நடக்கவிடாமல்‌ செய்துவிட்டாள்‌. 
முதல்‌ உலகமகாயுத்தம்‌ ஆரம்பித்த பல நாட்கள்‌ கழித்து 
இராமங்களுக்கும்‌ பட்டாளத்துக்கு 'ஆள்பிடிக்க' வந்தார்கள்‌. 
'நல்‌...ல வளந்த ஆளாக இருக்கணும்‌' என்று தேடினார்கள்‌. 
அதனால்‌ அவர்கள்‌ வந்தபோதெல்லாம்‌ உயரமான ஆட்கள்‌ ஓடி 
ஒளிந்தார்கள்‌. 
சம்முகத்தின்‌ அம்மாவிடம்‌ யாரோ சொன்னார்கள்‌, உங்க 
சம்முகத்தைத்‌ தேடித்தான்‌ ஆட்கள்‌ வந்திருக்கிறார்கள்‌ என்று! 


கி.ராஜநாராயணன்‌ ஐ 110. கொபல்லபுரத்து மக்கள்‌ & 111 


கரைமரங்களின்‌ நிழல்‌ அடர்ந்த தரையில்‌ நின்றுகொண்டு மதிய 


மாட்டுக்‌ காடியில்‌ போய்‌ படுத்துக்கொண்டு தங்கள்மேல்‌ கூளத்தை வெயிலில்‌ மேலே பார்க்கும்போது தத்தத்‌ 
அள்ளிப்‌ போட்டுக்கொண்டார்கள்‌. சம்முகத்தின்‌ தாயார்‌ அழுது. பறவைகளை துல்லியமாக வண்ண ல்‌ த டல்‌ 
கொண்டே அவனை இழுத்துக்கொண்டு ஓடினாள்‌. எங்கே, எப்படி அவரோ தேர்ந்த ச்‌ க்கா . க்ப்‌ ன்ன 
அவனை ஒளித்து வைப்பது என்று அவளுக்குத்‌ தெரியவில்லை. நினைத்துச்‌ சுட்டது, ஈழே. தற்கு | த்க்‌ ர்‌. அவர்‌ வணங்கும்‌ 
விருவிரு என்று அவனை இழுத்துக்கொண்டுபோய்‌ வீட்டின்‌. தருடப்பட்சி என்று! பார்த்ததும்‌ பதறிப்‌ போனார்‌. ௮ 
இடைசந்தில்‌ உட்காரவைத்து அவன்மேலே பருத்தி மார்க்‌ மகாவிஷ்ணுவின்‌ வாகனம்‌ அது. 


அவர்‌ அடைந்த துக்கத்துக்கு அளவில்லை. தலையைச்‌ சுற்றித்‌ 
தூரவீசி எறிந்தார்‌ துப்பாக்கியை. 

அந்தப்‌ பட்சிராஜனை எடுத்துக்கொண்டுபோய்‌ அடக்கம்‌ செய்து 
பால்‌ ஊற்றினார்‌. பிராயச்சித்தமாக, பலநாட்கள்‌ துளசிதீர்த்தம்‌ 
மட்டும்‌ அருந்திக்கொண்டு பட்டினி கிடந்து தன்னையே வதைத்துக்‌ 
கொண்டார்‌. அதன்‌ பிறகு அவர்‌ எந்த மாமிசத்தையும்‌ தொடுவ 
நல்லை. ஒருநாள்‌ ஒருபொழுதுதான்‌ உண்டார்‌. அதும்‌ கருட 
தரிசனம்‌ செய்து சேவித்த பிறகே. கருடன்‌ தட்டுப்படாத நாட்களில்‌ 
பட்டினி கிடந்தார்‌. அவர்‌ பட்டினி கிடக்கும்‌ நாட்களிலெல்லாம்‌ - 
அவர்‌ சாப்பிடாததால்‌ - அவருடைய மனைவியும்‌ பட்டினி 
கிடந்தாள்‌. 

அவருடைய காலத்தில்‌ பழுத்த வயோதிகம்‌ அடைந்தபோது ஒரு 
கையினால்‌ கம்பை ஊன்றிக்கொண்டு மறுகையை நெற்றியின்‌ 
புருவக்‌ கட்டின்மேல்‌ வைத்து, கூசும்‌ வெளிச்சத்தை மறைத்துக்‌ 
கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கொண்டே தள்ளாடி 
நடப்பது பார்க்கப்‌ பாவமாக இருக்கும்‌. அந்த வழியாகப்‌ போகிறவர்‌ 
களைப்‌ பார்த்து ''அடேய்‌, அது கிட்ணசாமியா?'” என்று கேட்பார்‌; 
மேலே பறவையாடும்‌ பட்சி கிருஷ்ணப்பருந்துவா என்று தெரிந்து 
கொள்ள. சிலர்‌ உண்மையை சொல்லுவார்கள்‌; அது கருடனில்லை 
பருந்து என்று. அவர்மீது மதிப்பும்‌ பற்றும்‌ கொண்டவர்கள்‌ ப 
இரங்கி, அது பருந்துவாகவே இருந்தாலும்‌ கருடன்தான்‌ என்றே 
சொல்லுவார்கள்‌! 


என்றாலும்‌ அவளுக்கு அமைதியில்லை. 


ஊரே நிம்மதி இழந்து தவித்தது. குட்டையாக இருந்தவர்கள்‌ 
மட்டும்‌ ரொம்பத்‌ தைரியமாகக்‌ கைவீசக்‌ கொண்டு அலைந்தார்கள்‌! 


“ஆள்‌ பிடிக்க!" வந்தவர்கள்‌ போயாச்சி என்று தெரிந்துகொண்ட 
பிறகுதான்‌ மேல்ப்படி ஆட்கள்‌ வெளியவே வந்தார்கள்‌. 

யுத்தத்தில்க்‌ கொண்டுபோய்‌ நம்மவர்களை முதலில்‌ நிறுத்துவ 
தாகவும்‌, நமக்குப்‌ பின்னால்த்தான்‌ வெள்ளைக்காரப்பட்டாளம்‌ 
வருவதாகவும்‌ சொன்னார்கள்‌. ''கொல்றதுக்கெண்ணே ஆட்களைக்‌ 
கொண்டு போரான்‌'' என்று சொன்னார்கள்‌. 

“அவனுக்கும்‌ ஜெர்மன்காரனுக்கும்‌ சண்டைண்ணா அதுக்கு 
நாமா பழி?! என்று கேட்டார்கள்‌. 


இதேபோல்‌ உருக்குத்தி* குத்துகிறவன்‌ வந்தாலும்‌ ஜனங்கள்‌ ஓடி 
ஒளிந்தார்கள்‌. 

உருக்குத்தி குத்திய குழந்தைகள்‌ படும்‌ பாதரவைப்‌ பார்த்து 
மிகவும்‌ எரிச்சலடைந்தார்கள்‌. ''உருக்குத்தி குத்துனயோ உருக்‌ 
குலைஞ்சி போனயோ! என்று சொலவனஞ்‌ சொன்னார்கள்‌;குழந்‌ 
தையின்‌ அழகு உருக்குலைந்து போகும்‌ என்ற அர்த்தத்தில்‌. 
- 


மரத்தில்‌ அமர்ந்துகொண்டிருக்கும்‌ கருடனை சேவிப்பதில்லை 
அது பறக்கும்போதுதான்‌ சேவிக்கவேண்டும்‌ என்பது. அமர்ந்‌ 
இருக்கும்‌ பறவை எப்போது பறக்கும்‌ என்று சொல்ல முடியாது. 
நின்று, காத்துக்கொண்டே பார்த்துக்கொண்டிருக்க வேண்டும்‌; கண்‌ 
பூத்துப்போகும்‌. 

கடைசியில்‌ இது அவருக்கு ஒரு நாள்‌ வேலை என்றிருந்து ஆயுள்‌ 
பரியந்தம்‌ என்று ஆகிவிட்டது. 


துப்பாக்கி வாங்கிக்கொண்டு வந்த முதலாளிநாயக்கர்‌ குயில்‌ 
வேட்டைக்குக்‌ கிளம்பினார்‌. குயில்க்கறி என்றால்‌ அவருக்கு உயிர்‌. 
அவர்துப்பாக்கி வாங்கியது அதுக்காகவே. அது வேனல்க்‌ காலத்தின்‌ 
தொடக்கம்‌. குயில்களின்‌ வரத்து நிறைய இருந்தது. 


*உருக்குத்தி - அம்மை குத்திக்கொள்வது. 


கி.ராஜநாராயணன்‌ ௫ 112 
ஒருநாள்‌, மேலே பார்த்துக்கொண்டே நடந்ததால்‌ மரத்தின்‌ வே 
தடுக்கி குப்புற அடித்து விழுந்து இடந்தார்‌. பேச்சு மூச்சில்லாம 


எங்கே என்று கேட்கவில்லை, பிள்ளைகள்‌ எங்கே என்‌ 
கேட்கவில்லை. கருடனைத்தான்‌ கேட்டார்‌. த 
அதன்பிறகு அவர்‌ நேரில்‌ சேவிக்க யாத கருட " 
யாராவது போய்‌ சேவித்துவிட்டு வந்து கிவள ம்‌ 
சொட்டு துளசி தீர்த்தம்‌ விடச்‌ சம்மதிப்பார்‌. பார்க்கப்‌ போனவ! 
களுக்கும்‌ சில நாட்களில்‌ கருடதரிசனம்‌ கிடைக்காது. பார்த்தே 
என்று பொய்தான்‌ சொல்லுவார்கள்‌. i 


கருடதரிசனம்‌ பார்க்கப்‌ போனவர்கள்‌ வந்‌ ல்லும்‌ 
. பா ்‌ ந்து சொல்லும்வரை 
அமைதியில்லாமல்த்‌ தவிப்பார்‌. பார்த்தேன்‌ என்று காதுக்குப்‌ 


கள்‌ த்ர கிடப்பார்‌. மூடிய ரண்டு கண்களிலிருந்தும்‌ சொட்டுக்‌. 
கண்ணீர்‌ பிதுங்கும்‌. ௪ i ந i i 
தன்ர கு. ல சமயம்‌ குழந்தை போல்‌ தேம்பி அழுவதும்‌ 


அவர்‌ இறந்து, அன்று காரியங்களெல்லாம்‌ 2 
. ர 8 5 » முடிந்த யத : இ 

மடத்தில்‌ இருந்தவர்களிடம்‌ மன்னார்நாயக்கர்‌ சொன்னார்‌: ம்‌ 

"பாவம்‌; அவரு கடைசி வரையும்‌ திருப்பதிக்குப்‌ போகவே 
இல்லை! தன்னுடைய கனவில்‌ சீனிவாசகப்‌ பெருமாள்‌ தோன்றி 
அழைத்தால்தான்‌ திருப்பதி போய்‌ நேமுகத்தைச்‌ செலுத்துவேன்‌, 
அவனையும்‌ தரிசனம்‌ செய்வேன்‌ என்றிருந்தார்‌. “'சாமி கனவுல 
வரவும்யில்ல; அவர்‌ திருப்பதி போகவுமில்லை'' என்றார்‌. 

“இப்பேர்ப்பட்ட ஒரு வைஷ்ணவ பக்‌ ்‌ 

இ : 'க்தரோட கனவுல வந்தாவ, 
அந்தச்சாமி தோணியிருக்கலாமே?'* என்று யாரோ கேட்டார்கள்‌ 
அவரிடம்‌. ரண்டு கைகளையும்‌ மேலே உயர்த்தி “அது அவரோட 
சித்தம்‌'' என்று மன்னார்நாயக்கர்‌ பேச்சை முடித்தார்‌. 


7 
ப்‌ 


பிறகு, ''தாலுகாபோர்டு''கள்‌ என்று அமைக்கப்பட்டு அதனிடம்‌ 
கல்வி, சுகாதாரம்‌, சாலைகள்‌ பராமரிப்பு என்று ஒப்படைக்கப்‌ 
பட்டபோது, கோபல்லகிராமத்துக்கு ஒரு தாலுகாபோர்டு பள்ளிக்‌ 
கூடம்‌ என்று புதிதாக வந்தது. ஏட்டுப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படித்த 
பிள்ளைகள்‌ இனிமேல்‌ இந்தப்‌ புதுப்படிப்புப்‌ பள்ளிக்கூடத்தில்தான்‌ 


ஒட்டப்பிடாரம தாலுகா கோவில்‌ பட்டித்‌ தாலுகாவாக ஆன 


படிக்கவேணும்‌ என்று பேசிக்கொண்டார்கள்‌. 

பெரும்பாலான பிள்ளைகள்‌ புதுப்பள்ளிக்கூடத்துக்கே வந்து 
விட்டார்கள்‌. ஒன்றிரண்டு பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளே 
எட்டுப்பள்ளிக்கூடமே சிறந்தது என்று அங்கேயே அனுப்பிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. சில பிள்ளைகள்‌ அதிகாலை நேரத்தில்‌ ஏட்டுப்‌ 
பள்ளிக்கூடமும்‌ போய்விட்டு புதுப்பள்ளிக்‌ கூடத்திலும்‌ வந்து ஆஜர்‌ 
கொடுத்தார்கள்‌! 

மக்களுக்கு ஏற்பட்ட இந்தப்‌ புதுப்பள்ளிக்கூட மோகத்தினால்‌ 
ஏட்டுப்‌ பள்ளிக்கூட வாத்தியார்‌ சாமிக்கண்ணாசாரி வறுமையில்‌ 
வாட ஆரம்பித்தார்‌. அதோடு அவருக்குக்‌ கண்கள்‌ பார்வை 
வெகுவாகக்‌ குறைந்துவிட்டது. 

தன்னை ஆதரித்த மக்களே தன்னைப்‌ புறக்கணிப்பதை அவரால்‌ 
புரிந்துகொள்ள முடியவில்லை. விசுவாசம்‌ கெட்டவர்கள்‌ என்று 
ஏரினார்‌. அவருடைய கோபத்தையும்‌ துக்கத்தையும்‌ யாரும்‌ 
அறிந்துகொண்டதாகத்‌ தெரியவில்லை. அவருடைய உதாசீனமான 
வார்த்தைகள்‌ பல கிராமத்துப்‌ பெரியவர்களின்‌ மனசைப்‌ 
புண்படுத்தின. வாத்தியார்‌ சாமிக்கண்ணாசாரியின்‌ கடைசிக்காலம்‌ 
அவருடைய அந்தத்‌ தள்ளாத வயசில்‌ பிச்சை எடுத்துப்‌ பிழைக்கும்‌ 
படியாக ஆகிவிட்டது. 

இராமத்தில்‌ நடக்கும்‌ விசேஷங்கள்‌ எதாவதற்கு வரும்‌ வெளியூர்க்‌ 
காரர்கள்‌ அவரைப்‌ பார்க்க நேர்ந்தால்‌ ''ஆ, இது சாமிக்கண்ணா 
சாரியில்லே?”* என்று கேட்பார்கள்‌, அப்பேர்ப்பட்ட மனிதரா இந்த 
நிலைக்கு வந்துவிட்டார்‌ என்று. ''அவரேதாம்‌; இப்பொ அவருக்குக்‌ 
கண்ணுந்தெரியலே ஒரு மண்ணுந்தெரியலே'' என்றார்கள்‌. 


ஒரு நாள்‌, 


கி. ராஜநாராயணன்‌ 6 1 


“என்ன, இந்த வாத்தியாரைய்யா ஊரிலெ இல்லைய, 
சிட்டுப்படவே காணமெ'' என்று பேசிக்கொண்டார்கள்‌. கால 


சில நாட்கள்‌ கழித்து '*பாவம்‌, சடட்டியாகக்‌ கிடக்காராமே?' 
என்று ஒருவரை ஒருவர்‌ வேலைத்தலங்களில்‌ கேட்டு. 
கொண்டார்கள்‌ 


சாமிநாயக்கர்‌, பால்பீச்ச பசுவின்‌ மடியின்‌8ழ்‌ உட்கார்ந்தபோ, 
அவரது பசு ஒரு உதைவிட்டது வசமாய்‌. ஆச்சரியம்‌ அவருக்கு 
“என்ன கொள்ளெ வந்திச்சி ஒனக்கு புதுசா?! என்று கேட்ட 
அதைப்‌ பார்த்து. தூரப்போய்‌ விழுந்த பால்ப்‌ பாத்திரத்தை எடுத்‌ 
கொண்டு வந்து, அதைத்‌ தடவிவிட்டார்‌. காதை வெடைத்து. 
கொண்டு பார்த்தது அவரை. 

மறுநாள்‌ காலையிலும்‌ இதே கூத்து” நடந்தது. 

“ஏ பயபிள்ளெ மாடெ, பிள்ளைக்காச்சும்‌ கொஞ்சம்‌ பாலு 
கொடுத்துத்‌ தொலையென்‌?*' என்று கத்தினார்‌. பசு மாடு கட்டில்‌ 
நிற்காமல்‌ காதை வெடைத்துக்கொண்டு வெறண்டு கொண்டே 
இருந்தது. கண்ணேறல்‌ விழுந்திருக்குமோ என்று நினைத்து 
குருசாமிக்‌ கோனாரைக்‌ கூட்டிக்கொண்டுவந்து பச்சிலை பூசிப்‌ 
பார்த்தார்‌. லகுவுக்கு வருவதாகத்‌ தெரியலை. கவலையோடு 
குடும்பத்துடன்‌ பசுமாட்டையே பார்த்துக்கொண்டிருந்தபோதுதான்‌. 


அந்த 'வாடை' இப்படி இருக்குமோ என்று நினைத்து, பக்கத்து 


வீட்டைத்‌ திறந்து பார்த்த போதுதான்‌ தெரிந்தது சாமிக்‌ கண்ணாசாரி 
இறந்து விறைத்து நாறிப்‌ போய்க்‌ டெந்தது! 


ஊர்ப்‌ பெரியவர்களெல்லாம்‌ வந்து கூடினார்கள்‌. சொல்ல 
முடியாத துக்கம்‌ ஏற்பட்டது. யாருக்குச்‌ சொல்லியனுப்ப என்று 
யோசித்தார்கள்‌. 


அவர்‌ அந்தக்‌ கிராமத்துக்கு வந்து அத்தனை ஆண்டுக்காலம்‌ 
வாழ்ந்த காலத்திலும்‌ அவருக்குச்‌ சொந்தபந்தம்‌ என்று யாரும்‌ 
அவரைப்‌ பார்க்க வந்த ஞாபகமில்லை. அவரும்‌, தனது சொந்தக்‌ 
காரர்களைப்‌ பார்க்கப்போறேன்‌ என்று ஒரு நாள்க்கூட எங்கயும்‌ 
போனதாகவும்‌ தெரியலை. பிறகு யாருக்கு எங்கே சொல்லி 
அனுப்புறது. 


பல்லபுரத்து மக்கள்‌ ஓ 115 ப்‌ தத 
ப்‌ i * வந்‌ ந்தை கற்றுக்‌ 
ரருமே இல்லாத அனாதையாக” வந்து, த்‌. ்‌ ற்று 4 
அடித்த ஆ காலத்தில்‌ சிறப்பும்‌ 8ருமாக வாழ்ந்த தங்கள்‌ 
நாதரை நினைத்துச்‌ சிலர்‌ கண்‌ கலங்கினார்கள்‌. 
சிறப்பாக எடுத்து அவரை நல்லடக்கம்‌ செய்யவேண்டும்‌ என்று 
ராமம்‌ தீர்மானித்தது. ந, 
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ சாமிக்கண்ணாசாரி வாழ்ந்த அந்த 


விட்டின்‌ முன்னால்‌ பிடாங்கு வேட்டுச்‌ சத்தமும்‌, கொட்டும்‌ 
முழங்கின. 


பெண்டுகள்‌ உருக்கமாக ஒப்புசொல்லி அழுதார்கள்‌. புன்னரசி 


மரக்‌ கொப்புகளை வெட்டிக்கொண்டு வந்து 'தேர்‌' ஜோடனை 
செய்தார்கள்‌. 


சுடுகாட்டில்‌ அவருக்கு ஊர்ப்பெரியவர்கள்‌ வந்து வாய்க்கரிசி 


போட்டார்கள்‌. கொள்ளி வைக்க யாரும்‌ வாரீசு இல்லாதவர்களுக்கு 
வைக்கப்படுவது போல ஊர்க்‌ குடிமகனே கொள்ளி போட்டான்‌. 
சாமிக்கண்ணாசாரியின்‌ பாடு முடிந்தது. 


+ 


10 


கோட்டையார்‌ வீட்டு நரசிம்மனும்‌ நுன்னகொண்டார்‌ வீட்டு 
கஸ்தூரி ரங்கய்யனும்‌ பத்தாம்‌ வகுப்பில்‌ தோற்று ஊர்வந்து 
சேர்ந்தார்கள்‌. கோவில்பட்டியில்‌ அவர்கள்‌ படித்தார்கள்‌ 
ன்ற ச ப்‌ பொதி சவிட 
ள்ளிக்கூடத்தில்‌ படித்துத்‌ தெரிந்து காண்டை - வெ 
த அவர்களுடைய மனசில்ப்‌ பதிந்தது அதிகம்‌ என்று 
சொல்ல வேண்டும்‌. வ 
அந்தக்‌ காலத்தில்‌ கல்விக்கூடங்களிலும்‌ பொதுவாழ்க்கையிலும்‌ 
வீசிய ''பெரும்புயல்‌'' அவர்களையும்‌ வெகுவாகப்‌ பாதித்தது. 
ஊருக்கு வந்ததும்‌ முதல்க்‌ காரியமாக கிராம வாலிபர்சங்கம்‌ பு 
ஆரம்பிக்கத்‌ தீர்மானித்தார்கள்‌. அதில்‌ கஸ்தூரியைவிட 
நரசிம்மனுக்கே அதிக உற்சாகமிருந்தது. ல்‌ 
கோடைநாட்களில்‌ காட்டில்‌ அருகுதோண்டும்‌ இடங்களுக்குப்‌ 
போய்‌ அந்த வாலிபர்களோடு இருந்து, அவர்களோடு நெருக்கம 


கி. ராஜநாராயணன்‌ 
பழகினான்‌. ஒத்தாசனையா. தி 
க்‌ ்‌ 
பிடித்து மண்வெட்டி பித்த. வேண்ட ம வேண்டாத 


வேண்டாம்‌ 1 ம்‌ 
சொன்னாலும்‌ கேட்காமல்‌ வே டதத ததி 


சதைய வா 
வாலிபர்களுக்கு, அவன்‌ சொல்‌ i ழ்‌ 
ரகுல்‌ ஆல்‌ சால்வதெல்லாம்‌ ஞாயந்தானே என்று 


அவர்களுக்கு ஒரு வேகம்‌ பிறந்தது. 


அவர்களில்‌, சிலர்‌ உணர்ச்சி மிகுந்‌ 
்‌ குந்த வாலிபர்‌ க 
தள்‌ ஏதாவது செய்யவேண்டும்‌ அன்ற நின்ற க 
ர்ச்‌ ம்மனிடம்‌ சொன்னார்கள்‌. சம்மன்‌. ர்களின்‌ 
- முதல்‌ காரியம்‌, '*முதல்லெ நம்‌ ஊர்‌ கள்ளுக்‌ oo 
க்கும்‌ ர்‌ கள்ளுக்கடைய 
“நடக்கிற சங்கதியா!' என்‌ ய 
ஆங்க ! றுபட்டது. ர ன்‌ ப்‌ 
a { ஒருவன்‌ ப 
ன்ப போயி மொதக்காரியமா தீயை வசசித்வோம்தி 
ம்பக்‌ குஷியோடு ஆதரித்தார்கள்‌ சிலர்‌. பட்ட அ 


அந்தக்‌ கள்ளுக்கடை இராமத்‌ 2 
} b த்தைவிட்டுத்‌ துண்டா. த்தில்‌ 
தம்‌ த இதை ரொம்பச்‌ சுலபமாகச்‌ தில்‌ 
க ல்‌ ம்மனுக்கு, இதனால்‌ கள்ளுக்கடை ஒழியா, க 
தீதில்‌ திரும்பவும்‌ வரும்‌ என்று தோன்றியது ட இ 


ர்த்தைகளைக்‌ கேட்கக்கேட்க அந்த 


ஈபல்லபுரத்து மக்கள & 117 
அதோடு, அதில்‌ மதிப்புள்ள பொருள்கள்‌ எதுவும்‌ கிடையாது; 
முழங்கால்‌ உயரமுள்ள மண்‌ சுவரில்‌ அமைக்கப்பட்டுள்ள பனை 
ஓலைக்‌ கூரை மட்டுமே. ராத்திரியில்‌ அங்கே ஒன்றும்‌ இருக்காது; 
ஆள்கூடப்‌ படுத்திருப்பானா என்பது சந்தேகமே. குடிக்கவேண்டும்‌ 
என்கற மனவேட்கையை மக்களிடமிருந்து ஒழிப்பது எப்படி; 
இதுதான்‌ கேள்வி. 

எவ்வளவு, எப்படி எடுத்துச்சொன்னாலும்‌ குடிகாரமட்டைகள்‌ 
கேட்கப்‌ போவதில்லை, நிச்சயம்‌. அதோடு குடிப்பதனால்‌ ஏற்படும்‌ 
கேடுகளெல்லாம்‌, உபதேசிப்பவர்களைவிட அதிகம்‌ அறிந்தவர்கள்‌ 
அவர்களே! 

அந்த வாலிபர்கள்‌ கொஞ்சநாள்‌ இதைப்பற்றி பேசினார்கள்‌. 
யோசித்தார்கள்‌, விவாதித்தார்கள்‌. கரை மரத்தடிகளிலும்‌ ஊர்‌ 
மட்டத்திலும்‌ பொது இடங்களிலும்‌ நாலுபேர்‌ கூடுமிடமெல்லாம்‌ 
இதே பேச்சாக இருந்தது. 

கஸ்தூரி சொன்னான்‌: மக்களுக்குப்‌ போதைப்‌ பழக்கத்தைப்‌ 
பரப்பிவிட்டால்‌ அரசாங்கத்துக்கு வருமானம்‌ மட்டுமில்லை; 
எதிர்த்துப்‌ போராடவும்‌ மாட்டார்கள்‌. கஷ்டம்‌ ஏற்படும்‌ போதெல்‌ 
லாம்‌ ஜனங்களுக்குக்‌ கோபம்‌ ஏற்படுவதற்குப்‌ பதில்‌ போதையை 
ஏற்படுத்தி விடுவது ஒரு தந்திரமான உபாயம்‌. வெள்ளைக்காரன்‌ 
மட்டுமில்லை உலகத்திலுள்ள அனைத்து ஆட்சியாளர்களும்‌ 
செய்கிற ராஜதந்திரங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 

சனாவில்‌ அபின்‌ பழக்கத்தை அந்தக்‌ காலத்தில்‌ ஏற்படுத்தி 
மக்களை விழுத்தட்டினார்கள்‌ என்று கஸ்தூரி விளக்கிச்‌ சொன்னான்‌. 
சுதந்திரப்போராட்டத்தின்‌ முதல்ப்‌ படி நமது மக்களைப்‌ போதையி 
லிருந்து விடுவித்தாக வேண்டும்‌ என்று சொன்னான்‌. ஊருக்குள்‌ பல 
இடங்களிலும்‌ கருத்து மோதல்கள்‌ ஏற்பட்டது. . பலர்‌, பல அபிப்பி 
ராயங்களைச்‌ சொன்னார்கள்‌; “கள்ளு ஒடம்புக்கு நல்லதில்லா அது 
கடவுளே பாத்து மனுசனுக்குக்‌ கொடுத்தாச்சே, அதெ நீக்கணும்ங்‌ 
இறது நடக்கிற சங்கதியில்லெ' ' 

“கள்ளுக்களுதெ நல்லதில்லெ; யாருசொன்னா நல்லதுன்னுட்டு? 
பனம்பாலு குடிக்கலாம்‌. ரொம்ப நல்லது ஒடம்புக்கு. பனையி 
லிருந்து £க்கிரமே எறக்கி அது புளிக்கிறதுக்கு முன்னாடி அந்தத்‌ 
துவப்பும்‌ லேசான இனிப்பும்‌ கலந்த ருசியோட குடிக்கணும்‌. 
நாப்பது நாளு சாப்பிட்டுப்‌ பாரு. அப்பிடியே ஆள்‌ மளமளன்னு 
உண்டாகி மேலெல்லாம்‌ மினுமினுன்னு ஆயிரும்‌'' 

“எவண்டா சொன்னான்‌ கள்ளு சாப்பிடப்‌ படாதுன்னுட்டு; ஆறாத 
சூட்டையெல்லாம்‌ ஆத்தும்டா அது” 


கி.ராஜநாராயணன்‌ & 


“கள்ளு, மேலு வலியெல்லாங்‌ சேக்கும்‌ 
- ம்‌ கக்கும்‌. நம்‌. ம்‌ 
ப ிண்கத்வைல எத்தனெ பனை ஏறி க்கு ர இ 
'தாளிலுக்கு அது இல்லேண்ணா முடியுமா?" அதக 
ஊர்மட்டத்திலும்‌ இது பற்றிப்‌ பேச்சு வந்தது 
க்க; மூணுபொழுது ஏறி இறங்கணும்‌; ஒரு தோப்‌। 
முந்தா அவம்‌ ஒரு நாளைக்கு எத்தனை '௨ 


போடுவாம்‌ சொல்‌, 3 
ட லு!" சுப்‌ 
செய்தி சொன்னார்‌ காத்‌ ஆஃ கணக்குப்‌ போடுவதுபோல்‌ 


௮. 


மடத்தின்‌ இன்னொரு மூை ம்‌ ரண்‌ ர 
பற்றிப்‌ ெசிகல்ன்்த்ததா்கக்‌ கரு ப்‌ 
'பதினி இருக்கிறப்பொ கள்ளு என்ன மயித்துக்கு?” 
௮, பதனி! அது அமிர்தமில்லா!'' 
'சவம்‌ கொளுத்துப்போயி அலையுதுங்ஙெ"' 


ப்ர ்‌] 1 தது ட ம்‌ தடமும்‌, 
அர்கம்‌ கள்ளு; பொம்பளைக்குப்‌ பதனி!"' 

அதைக்‌ கேட்ட எல்லாரும்‌ சிரித்தார்கள்‌. 

முள்வாங்கியால்‌ காலில்‌ 


வேலுக்கோனார்‌ அங்கேயிருந்தவ முள்ளெடுத்துக்கொண்டிருந்த: 


6 / ர்களுக்கு ஒரு தகவல்‌ சொன்னார்‌. 
ர பகடைக, பிறந்த ஒடனெ பிள்ளெகளுக்கு சேை க 
த்‌ அன்ன ன வைக்கிறதே. 
கேட்டவர்களில்‌ ந்தர்‌ 
ட ஒருத்தர்‌ *்சரியத்‌ 
வார்த்தை வசவினால்‌ Pe வி்‌ 
இத்தனை நாளாகியும்‌ ஒமக்‌ 
பார்த்தார்‌ வேலுக்கோனார்‌. 


5 ம த்தல்‌. வடட 

en பல்லு அந்த வழியாகப்‌ போன ராக்குப்‌ 

கற்க இ சா கூப்பிட்டார்கள்‌ அவனிடம்‌ இதி 
ள்‌ > த்‌ தெரிந்து கொள்ள. ள்‌ தள்‌ ்‌ 

க எம்சலாண்னம்‌ னு அவன்‌ தள்ளாடிக்கொண்டே 

ஃ 


கு இது தெரியாதா என்று அவரைப்‌ 


னி 
சுவாரஸ்யமாய்‌ விவரித்தான்‌. 


11 


வேலுக்கோனார்‌ சொன்ன விஷயத்தை வாஸ்தவம்தானா என்று 


ராக்குப்‌ பகடையிடம்‌ கேட்டபோது, நெசந்தான்‌ என்று ஒப்புக்‌ 
கொண்டதோடு கள்ளைப்பற்‌ 
ஆரம்பித்தான்‌. 


றிப்‌ பல விஷயங்கள்‌ சொல்ல 


அவன்‌ சொன்ன சுவாரஸ்யமான விஷயம்‌, கூடுதலாகக்‌ கள்ளைச்‌ 


சாப்பிடச்‌ சாப்பிட சத்தியம்‌ வெளிப்படும்‌; ஓர வஞ்சகம்‌ இருக்காது 
என்பது! 


அவர்களுக்குள்‌ தீராத விவகாரம்‌ என்று வந்துவிட்டால்‌ எப்படி 
வர்கள்‌ இர்த்துக்கொள்கிறார்கள்‌ என்பதை ராக்குப்‌ பகடை 


மற்றவர்களைப்போல்‌ பகடைகள்‌ ஊருக்குள்‌ - ஒரு வீட்டுக்குள்‌ 
வைத்து பஞ்சாயத்து பேசுவதில்லை. காட்டுக்குப்‌ போய்விடு 
வார்கள்‌. எட்டாக்‌ கைத்‌ தொலைக்காடாக இருக்கும்‌ அது. ஒரு 
நல்‌...ல வேம்படி நிழலில்க்‌ கூடுவார்கள்‌. 
வேலுக்கோனார்‌ கேட்டார்‌. “ஏண்டா; ஊருக்குள்ளாரப்‌ பேசினா 
என்ன? '* 
“சாமீ அதுலெ பல குத்தம்‌ வந்து சேந்துரும்‌. பாகம்‌ பகரும்போது 
ஊர்க்குடிகள வாய்தவறிப்‌ பேசிப்போடுவோம்‌!'* 
அவன்‌ சொன்னதுக்கு மன்னார்‌ நாயக்கர்‌ விளக்கம்‌ தந்தார்‌: 
“நாமெல்லாம்‌ நிலத்தைப்‌ பகுந்துக்கிறொம்‌; அவங்க நம்மளைப்‌ 
பகுந்துக்கறொங்க!'* 
இது வேடிக்கையாகப்‌ பட்டாலும்‌ அதை ரசித்தார்கள்‌. "ஒரு 
வீட்டுக்காரன்‌ ''களத்துப்‌ பிச்சை''யைப்‌ பகடைக்கு ஒளுங்காக்‌ 
கொடுத்துருவான்‌; எனக்குத்‌ தொணைக்குப்‌ போன கோட்டிக்‌ 
காரங்கள்‌ அவம்‌ வயித்துல மண்ணடிப்பான்‌. அப்பிடிபட்டவனெ 
ஒரு பங்குல போட்டுப்‌ பகுந்தா பங்காளி ஏத்துக்கிடுவானா? அந்த 
பிசிநாறிப்‌ பய எனக்கு வேணாம்‌ பொண்ணு சொல்ரப்பொ அவம்‌ 
பேரைச்‌ சொல்லித்தான்‌ ஆகணும்‌! அப்பொ அது யாரு காதுலயும்‌ 
பட்டா இவங்‌ கதி என்ன ஆகும்‌?" என்று கேட்டார்‌ மன்னார்‌ 


நாயக்கர்‌. 


கி. ராஜநாராயணன்‌ & 

அது வாஸ்தவம்‌ என்பது போல்‌ ராக்குப்‌ ம்‌ 
பல்லைக்‌ காட்டினான்‌. ட்ட அத்த 
''ஏலெ; தாயோ... இளிக்கதைப்‌ பாரென்‌!'' 


கோவத்துடன்‌ ஏசினார்‌ வேலுக்கோனார்‌. என்ற த 


விவகாரிகள்‌ குடிக்கும்‌ இந்தச்‌ 
கும்‌ இந்தச்‌ செல. ்‌ 
சமமாக ஏற்றுக்கொள்வார்கள்‌. கவி த்த 


ன்‌ ன்‌ சொல்லி முடிப்பதுக்கும்‌ மடாக்கள்‌ காலியாவதற் 
க்‌ தம்தர இப்போது அந்த நீதிபதிகளான விவகாரிக 
ருப்பார்கள்‌. அந்தப்‌ போதை, அவர்க 
> ட ்‌ . 
டு என்னப்‌. பட்டதோ அதைச்‌ சொல்ல வைக்கும்‌; டக க 
ரகவோ மறைத்துப்‌ பேசவோ முடியாது அவர்களால்‌. ட்‌ 


அவர்கள்‌ சொல்லுகிற இர்ப்‌ த்‌ ற்றுக்‌ 
க rn ற தீர்ப்பை ஒரு சத்தியமாக ஏற்றுக்கொள்வ 


த டல அவர்கள்‌ ரத்தத்தோடு கலந்திருந்தது. கள்ளைப்‌ புனிதமாக 
சக்கு பூஜையில்‌ வைத்து அவர்கள்‌ வணங்கினார்கள்‌ 

s அவர்கள்‌ குழந்தை பிறந்தவுடே தக்‌ 
குழந்தைக்குத்‌ தாய்ப்பால்‌ ௦. i ம்‌ ref ர 
சேனையாக வைத்தார்கள்‌. த்க்‌ 


கள்‌ இல்லாத வாழ்க்‌ ர ல்‌ துப்‌ 
வம்‌ 'ழக்கையை அவர்களால்‌ நினைத்துப்‌ பார்க்கவே 
கள்ளுக்கடைவேண்டாம்‌ என்கி ம்‌ எல்‌ 
6 கடை ற சொல்‌ எல்லோ, ்‌ 
அவர்களைத்தான்‌ அதிகம்‌ திடுக்கிட வைத்தது. ப்பம்‌ 
த வேண்டாம்‌ என்று சொல்லுபவர்கள்‌ பெரிய 
டுப்‌ பிள்ளைகள்‌; படித்தவர்கள்‌, கிராமத்தில்‌ பெருஞ்‌ செல்வாக்‌ 


கொபல்லபுரத்து மக்கள்‌ & 121 


குடையவர்கள்‌. இது, குடிப்பவர்களுக்கு ஒரு சங்கடமாக 
அமைந்தது. 

ராக்குப்‌ பகடைக்கு நிஜமாகவே ஒன்றும்‌ விளங்கவில்லை. 
தலைமுறைத்‌ தத்துவமாக நடந்துவருகிற ஒரு காரியத்தை எப்படி 
நிறுத்த முடியும்‌? அந்தக்‌ கிராமத்தில்‌ அவர்களில்‌ ஆணும்‌ பெண்ணும்‌ 
அடங்கக்‌ கள்‌ அருந்தினார்கள்‌ அப்போது. கள்‌ அவர்களை 
ஆனந்தத்தில்‌ ஆழ்த்தியது. உலகத்தின்‌ சறுமைகளையெல்லாம்‌ 
மறந்து ஆனந்தக்‌ கூத்தாட முடிந்தது. மனம்விட்டுப்‌ பேச முடிந்தது. 
மனம்விட்டு அழ முடிந்தது. அதேபோல்‌ மனம்விட்டு சண்டை 
போடவும்‌ முடிந்தது. ராக்குப்‌ பகடை நினைத்தான்‌. 

“என்ன சந்தோசமிருக்கு இந்த ஒலகத்துல. பாவிக இதையும்‌ 
பறிக்கணும்ண்ணு நெனைச்சிட்டாங்களெ' 


+ 


கள்ளுக்‌ கடையை நடக்கவிடாமல்‌ “மறியல்‌” செய்யப்‌ போகிறார்‌ 
களாம்‌ என்று கேள்விப்பட்டதுமே கள்ளுக்கடை ஏலம்‌ எடுத்திருந்த 
கவுலூர்‌ நாயக்கருக்குக்‌ கோவம்‌ அண்டகடாரம்‌ முட்டியது. 

அவர்‌ இனந்தவறாமல்‌ காலை மாலை 'பனம்பால்‌' சாப்பிடாமல்‌ 
இருக்க முடியாது. தனது ஆரோக்யத்துக்கு அதுவே காரணம்‌ என்று 
நினைப்பவர்‌. ஒரு மரத்தின்‌ 'பாலை'யே ஒருத்தன்‌ ஒரு மண்டலம்‌ 
சாப்பிட்டு வந்தால்‌ எப்பேர்ப்பட்ட நோயும்‌ எடுபட்டுப்‌ போயிரும்‌ 
என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்‌. இப்போது உடலாரோக்யம்‌, 
பண ஆரோக்யம்‌ ரண்டும்‌ கெட்டுப்‌ போக சம்மதிப்பாரா? 

கிராமத்தில்‌ நுன்னகொண்ட நாயக்கருக்குக்‌ கள்ளுக்‌ கடையினால்‌ 
கணிசமான அளவு தரை வாடகை இடைத்துக்கொண்டிருந்தது. 
கடை அவர்‌ நிலத்தில்தான்‌ இருந்தது. இப்போது இந்தப்‌ பயல்கள்‌ 
அதை ஒக்கிட்டு விடுவார்களோ என்கிற பயம்‌ வந்துவிட்டது. பேரன்‌ 
கஸ்தூரியைக்‌ கூப்பிட்டனுப்பினார்‌. 

“என்ன தாத்தா?” 

“என்னடா பயலே, என்னமோ சொல்லிக்கிடுராங்களே நெசமா?! 
என்று கேட்டார்‌. 

“ஆமாந்‌ தாத்தா" 

“ஏண்டா அவ அவம்‌ பணத்தில அவ அவங்‌ குடிக்கிறான்‌; 
மத்தவங்களுக்கு என்ன போச்சடொ?'' 


கி.ராஜநாராயணன்‌ ௩ 122 
பெரியவருக்கு எப்படி விளக்கிச்‌ சொல்றது; மதுவிலக்கின்‌ 
தத்துவம்‌ முதலியன அனைத்தையும்‌ விளக்கிச்‌ சொன்னாலும்‌ அவர்‌ 
ஏற்றுக்கொள்ளப்‌ போறதில்லை என்று பட்டது. எவனெவன்‌ 
எப்படிப்‌ போனால்‌ நமக்கென்ன, நாம வேணுமானால்‌ பரிசுத்தமாக 


இருந்துகொள்ளலாம்‌. அதுக்காக, வருகிற வருமானத்தைக்‌ 
கெடுத்துக்கொள்ளலாமோ, அடுத்தவனுடைய சங்கடம்‌ கஷ்டம்‌ 
இதெல்லாம்‌ பாக்க ஆரம்பித்தால்‌ ஒலகத்துல யாரும்‌ சம்பாரிக்க 
முடியுமா. விருதாக்‌ கோட்டிக்காரங்களா, பொளைக்கத்‌ தெரியாத 
பயல்களா இருக்காங்களே என்று நினைத்தார்‌ அவர்‌. 


“ஏண்டா, கள்ளுக்கடைய இளுத்து மூடீட்டா காந்திகையில 
சுயராஜ்யத்தெ கொடுத்துவானாமா வெள்ளைக்காரன்‌? போங்கடா 
பொசகெட்டபயல்களா”'' அந்த ஊரில்‌ நுன்னகொண்ட நாயக்‌ 
கருக்கும்‌ சிலருக்கும்‌ மட்டும்‌ வெள்ளைக்கார ஆட்சியின்‌ பேரில்‌ 
ரொம்பப்‌ பிரியம்‌. ரொம்ப ரொம்பப்‌ பிரியம்‌. 

“அவம்‌ வந்தம்‌ பெறகுதான்‌ நாடே உருப்பட்டது'' என்பார்கள்‌. 

எங்கன கண்டாலும்‌ தீவட்டிக்‌ கொள்ளைகளும்‌ வழிப்பறிகளும்‌ 
நண்டழிஞ்ச காடா இருந்த நாட்டை அவம்‌ வந்து ஒடிக்கி அடக்கி 
ஒழுங்குபடுத்தியிருக்கான்‌. அவம்‌ வந்த பெறகுதானே ரயிலு வந்தது, 
காரு வந்தது, தபாலு, தந்தி இதெல்லாம்‌ வந்தது. நாட்டுக்கு அவம்‌ 
என்னமெல்லாஞ்‌ செஞ்சிருக்கான்‌. அவம்‌ மாத்திரம்‌ இல்லெண்‌: 
ணாத்‌ தெரியும்‌ கதே இவங்க கையில சுயராஜ்யத்தைக்‌ 
கொடுத்துட்டா அம்புட்டுத்தான்‌; வேற வெனை வேண்டாம்‌, 
இரும்பவும்‌ நாடு நண்டழிஞ்ச காடா ஆயிரும்‌. 


களுதப்‌ பயல்களைப்‌ போகச்‌ சொல்லு, களுதைப்பயல்களை. 


3 
- 


12 


ஊர்ப்‌ பெரியவர்கள்‌ கூடி அந்த வருசம்‌ ஊர்சாத்திரை நடத்தத்‌ 
திட்டமிட்டார்கள்‌. 

ஊர்‌ சாட்டப்பட்டது. வீட்டுக்கொரு ஆள்‌ என்று ஊர்மடத்தில்‌ 
வந்து கூடினார்கள்‌. பிள்ளைகள்‌ குழந்தைகள்‌ என்று கூட்டம்‌ 
நெரிபட்டது. எல்லோர்‌ முகத்திலும்‌ ஒரு ஆனந்தம்‌: நிறைவு 


மகோபல்லபுரத்து மக்கள்‌ ட. 123 
தெரிந்தது. மூன்று ஆண்டுகளுக்கு ன ட்ட கப பணி டப 
ஸ்‌ i இராமத்தில்‌ ஊாசா, 
ஆண்டுகளுக்கு ஒருமுறை கா ( 
ச்‌ மதிற்‌! இந்த நடைபெறுதலுக்கும்‌ ஏதாவது ite 
நடங்கலும்‌ வந்து சேரும்‌. விழா நடத்தக்‌ ன்னர்‌ 
நீர்மானிக்கலாம்‌ என்று இருக்கும்போது 8ழத்தெரு: ப்பர்‌ 
வீட்டில்‌ அம்மை விளையாண்டிருக்கு என்கிற தகவல்‌ வந்து” த்‌ ம்‌ 
றது பெரியம்மையாக இருந்தாலும்‌ சிச்சிலுப்பையாக இருந்தாலு 
சரி, அந்த ஆண்டு ஊர்‌ சாத்திரை இருக்காது. 
அம்மை நோய்க்குக்‌ கொட்டுச்‌ கனா ஆகாது. அரை 
* பந்த சேர்வை, வாய்ப்‌ பூட்டு, நேமகம்‌ என்று ்‌ 
தா எர்காலம்‌ நிப்பாட்டச்‌ சொல்லி அப்படியே இருப்பி 
அனுப்பிவிடுவார்கள்‌. சம 
ஊருக்குள்‌ பெரியவர்களுக்குள்‌ ஏதாவது sr கக்‌ 
ம ம்‌ 5 த நடைபெறாது. 
ஈன்று வந்துவிட்டாலும்‌ ஊர்சாத்திரை டப்‌ 2 ர ்‌ 
, வில்‌ போனாலும்‌ பன்னிரெண்டு வருசத்துக்கு ஒருக்க க 
த்தின்‌ செய்தே ஆகணும்‌. இல்லையென்றால்‌ ரகம ்‌ 
ந்‌ i ப்‌ ர்கள்‌ ஊர்க்கூட்டத்தில, 
பெரிய பீடை வந்துசேரும்‌ என்பார்கள்‌. உறல்‌ » ்‌ , 
க ல்லோரும்‌ வந்தாச்சா? '' என்று கேட்டார்கள்‌. ieee 
சுற்றிலும்‌ முகத்தை அரை வட்டமாகத்‌ திரும்பிப்‌ தட்‌ ஸ்ர்லா 
றர 2 ன்‌ ன 
தெரிவித்தார்‌. ஊர்சாத்திரை நடத்திற வேண்டியதுதா வர்ர 
கூட்டத்தைப்‌ பார்த்துக்கேட்டார்‌. ஏற்கெனவே தீர்மா பரப்‌ i 
ருந்தாலும்‌ சம்பிரதாயமாக இப்படிக்‌ காம்‌ மக்‌ 
ப்‌ ப “க வேண்டும்‌. எல 
இழ்ச்சியோடு ஒப்புதல்‌ கேட்க வே 2 1 : 
ரோடு ஒப்புதல்‌ சொன்னார்கள்‌. அவ்வளவதான்‌ அக எ ஊர்‌ 
மளகாரனை வரவழைக்கிறது போன்ற பேச்சுக்கள்‌ தொடரும்‌: 
ஊர்சாத்திரையில்‌ முக்கிய அம்சம்‌ மதுக்குடம்‌ எடுப்பது. தத்‌ 
எதிர்த்து மதுவிலக்குப்‌ பிரச்சாரம்‌ செய்த வாலிபர்‌ களாம்‌ 
ட ட ற்‌ என்றால்‌ எதா 
க்கட்டான நிலை! மதுவை மட்டிலும்‌ என்றா ர்க. . 
ல சாமி சம்பந்தப்பட்டிருக்கிறதே. பெரியவர்களுக்கு? மதுப்‌ 
பிரியர்களுக்கும்‌ ரொம்ப சந்தோஷம்‌, கொண்டாட்டம்‌. 


- 


. ஆ ஞ்‌ 
செவ்வாய்கிழமை ராத்திரி ஏகரலி ஊர்சாட்டினா 

ந i க்கோலம்‌ பூண 
மறுநாள்‌ காலையிலிருந்து கிராமம்‌ விழாக்‌ ன்‌ பூ 


ஆரம்பித்தது. 


கி.ராஜநாராயணன்‌ % 124 


சுத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள்‌. பெண்டுகள்‌ குடங்குடமாக கம்ம 
லிருந்து தண்ணீர்‌ மொண்டு சுமந்துகொண்டு வந்து தரையில்‌ 
தெளித்தார்கள்‌. தரையில்‌ தண்ணீர்‌ பட்டதுமே மண்வாசம்‌ 
கமகமத்தது. 


வேளாரிடம்‌ சொல்லி மதுக்‌ குடங்கள்‌ செய்துகொண்டு வரச்‌ 


சொன்னார்கள்‌. அதில்‌ கோவிலுக்கு என்று மட்டும்‌ மிகப்பெரிய 
மதுக்குடம்‌. 


} புதுக்குடங்கள்‌ வந்து சேர்ந்ததும்‌ சோளத்தை இடித்து அதோடு 
கம்பு பச்சரிசி முதலிய அரிசிகளையும்‌ இடித்து மாவாக்கி 
குடங்களில்‌ இட்டு காடித்‌ தண்ணீர்‌ ஊற்றி முக்கால்‌ பானைக்கு 
இருக்கும்படியாகச்‌ செய்தார்கள்‌. 


வேளார்‌ கொண்டுவந்த புதிய மண்தொட்டிகளில்‌ மண்ணையும்‌ 
செமித்த குப்பையையும்‌ நிரப்பி அதில்‌ நெருக்கமாக பருப்புவகை 
வித்துக்களைப்‌ போட்டு தண்ணீர்‌ விட்டு சூரிய ஒளி படாமல்‌ அரங்கு 
வீட்டுக்குள்‌ வைத்து முளைப்பாரி தயார்செய்தார்கள்‌. 


ஊர்சாத்திரை நாள்‌ நெருங்க நெருங்க மதுக்குடங்களிலிருந்‌ 
௪. ரி . » ட குந்து ஜி 
மேல்‌ நோக்கிப்‌ பொங்கிவந்து கொண்டிருந்தது. மக்கள்‌ அதை 
தனமும்‌ கவனித்துக்கொண்டே வந்தார்கள்‌. இன்னார்‌ வீட்டில்‌ 
இதைவிட உயரமாகப்‌ பொங்கி வந்துவிட்டது என்று சொல்லு 
வார்கள்‌. 


விழாத்‌ தொடக்கத்து அன்று மதியம்‌ குடங்களிலுள்ள மதுபொங்கி 
நுரைகட்டி குடத்தின்‌ வா விளிம்பு வரை வந்துவிட்டது. 


வெளியூரிலிருந்து உறவுக்காரர்கள்‌ சொந்தக்காரர்கள்‌ என்று வீடு 
கொள்ளாமல்‌ ஒவ்வொரு வீட்டிலும்‌ நெருக்கம்‌ அதிகமாகியது. 
மேளகாரர்கள்‌ வந்துவிட்டார்கள்‌. 


மேளம்‌ தட்டியதும்‌ விழா களை கட்டியது. 

கோவில்‌ மதுக்குடத்தை வழக்கமாகத்‌ தூக்கிக்கொண்டு வரும்‌ 
அச்சயநாயக்கர்‌ மேல்த்துண்டை இடுப்பில்‌ கட்டிக்கொண்டு பய 
பக்தியாய்‌ மதுக்குடத்தின்‌ கிட்டெ இருந்தார்‌. மதுக்குடம்‌ 
தூக்குகிறவர்கள்‌ விரதம்‌ இருந்து மடியாகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


பகொபல்லபுரத்து மக்கள்‌ & 125 
அதனால்‌ அவர்‌ உடம்பு சோர்வாகத்‌ தெரிந்தாலும்‌ முகம்‌ பிரகாசமாக 
இருந்தது. 

மேளகாரர்கள்‌ கோயில்‌ மதுக்‌ குடத்தை சுற்றிச்‌ சுற்றி வந்து 
பமளமடித்தார்கள்‌. பூசாரி வந்து மதுக்குடத்துக்கும்‌ அச்சய 
நாயக்கருக்கும்‌ அம்மன்‌ காப்பு வைத்தார்‌. 

மதுக்குடத்தின்‌ நுனிவாயில்‌ வயிரக்‌ கற்களால்‌ கும்பம்‌ வைத்தது 
போல்‌ மதுபொங்கி நுரைத்து நின்றது. அந்தப்‌ பொங்கு நுரையின்‌ 
பமல்‌ சூரிய ஒளிபட்டு பலநிறங்களில்‌ மின்னாப்பு தெரிந்தது. 

மக்களின்‌ கவனமெல்லாம்‌ இப்போது மதுவின்‌ நுரை பொங்கி 
வழியப்‌ போவதையே எதிர்பார்த்துக்கொண்டிருந்தது. 

எந்த ஊர்சாத்திரை நாளிலும்‌ மது பொங்கி வழிய இவ்வளவு 
தாமதமான ஞாபகம்‌ இல்லை பெரியவர்களுக்கு. 

இராமத்தில்‌ இப்போதெல்லாம்‌ ''தெய்வ குத்தம்‌” நிறைய்யவே 
நடக்க ஆரம்பித்துவிட்டது என்று பெரியவர்கள்‌ நினைத்தார்கள்‌. 
முக்கியமாக மதுவையே எதிர்த்து ஒரு சிலர்‌ பேசுவது அவர்களுக்கு 
ஞாபகம்‌ வந்தது. 

கட்டிப்‌ பொங்கி மேல்‌ எழுந்து நின்ற நுரை வழிவதாக இல்லை; 
அப்படியே நின்றது. பலர்‌ மனம்‌ கலங்கினார்கள்‌. 

சிலர்‌ எந்தப்பக்கம்‌ - எந்தத்திசையில்‌ - வழியும்‌ என்று யூகம்‌ 
சொன்னார்கள்‌. எந்தத்‌ இசையில்‌ வழிந்தாலும்‌ அந்த அந்தத்‌ இசைக்கு 
என்று பலன்கள்‌ இருக்கிறது. முக்கியமாக வடக்குத்திசை பார்த்து 
மது பொங்கி வழிவதுதான்‌ கிராமத்துக்கும்‌ மக்களுக்கும்‌ க்ஷேமம்‌. 
நேரம்‌ நகர்ந்துகொண்டிருந்தது. மது எந்தத்‌ இசையிலும்‌ பொங்கி 
வழிவதாக இல்லை. மக்கள்‌ மிகவும்‌ மனசு பாதிக்கப்பட்டார்கள்‌. 
உணர்ச்சி வசப்பட்டார்கள்‌. அந்தப்‌ பெருங்கூட்டத்தினுள்ளிருந்து 
பெண்‌ குரல்‌ ஒன்று மிகவும்‌ உணர்ச்சிவயப்பட்டு ஒரு அழும்‌ குரலில்‌ 
“தாயே அம்மா...” என்று கேவியது. அது மக்களை மேலும்‌ 
பாதித்தது. 

அம்மன்‌ மனசில்‌ இருப்பது யாருக்குத்‌ தெரியும்‌. அவள்‌ 
மதுப்பிரியைதான்‌. இருந்தாலும்‌ அவள்‌ தன்‌ மக்களிடம்‌ இன்னும்‌ 
எதை எதிர்பார்க்கிறாள்‌ என்று தெரியவில்லையே. 

“அம்மா, நாங்க என்ன குத்தம்‌ செஞ்சிருந்தாலும்‌ நீதான்‌ 
பொறுத்துக்‌ கொள்ளணும்‌ தாயே'' என்று அனைவரும்‌ மண்ணின்‌ 
மேல்‌ நெடுஞ்சாண்‌ கிடையாக விழுந்து வணங்கினார்கள்‌. 


வேலுக்கோனாருக்கு ''அம்மன்‌ அருளாகி'' விட்டாள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ ஐ 1 


ஊர்வலமாக மதுக்குடம்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டது, மேள 
தாளத்துடன்‌, வீடுகளில்‌ வைக்கப்பட்டிருந்த மதுக்குடங்களும்‌ 
ஊர்வலத்தில்‌ கலந்துகொண்டன. ஊர்‌ சுற்றிவர ராத்திரி நெருங்கி 


விட்டது. பூசை முடிந்து மக்களுக்கு மது விநியோகிக்கப்பட்டது. 
* 


13 


கம்மாக்கரை மரநிழலில்‌ உட்கார்ந்து நரசிம்மனும்‌ கஸ்தூரியும்‌ 
இளவட்டங்களோடு பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. மதுக்குடம்‌ 
பொங்கியது அம்மனின்‌ அருளால்த்தான்‌ என்று ஜனங்கள்‌ பேசிச்‌ 
கொள்வதைப்பற்றி கஸ்தூரி அவர்களுக்கு விவரம்‌ சொன்னான்‌. 
அரிசி மாவோடு புளித்த காடிக்‌ கலவை சேர்ந்தால்‌ அது பொங்கியே 
தீரும்‌; அது இயற்கை நியதி என்றான்‌. 


கடவுளுக்கே மது பிரீதியானது, அதை மனிதனுக்கு அவர்‌ தந்தார்‌ 
என்பதெல்லாம்‌ மக்களின்‌ கட்டுக்கதைகள்‌ என்றான்‌ நரசிம்மன்‌. 
மனிதனுக்கு எதெல்லாம்‌ பிரீதியானதோ அவைகளையெல்லாம்‌ 
மனிதன்‌ கடவுளுக்குக்‌ காட்டிவிட்டு இவன்‌ அவைகளை அனுபவிக்‌ 
கிறான்‌ என்பதுதான்‌ நெசம்‌ என்றான்‌. பால்ப்பாயசம்‌, சக்கரைப்‌ 
பொங்கல்‌, தோசை, லட்டு, கள்‌, சாராயம்‌, மாமிசம்‌ எல்லாம்‌ 
இப்படித்தான்‌ என்றான்‌. 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ & 127 
எத்தனையோ தலைமுறைகளாக மனித வாழ்வோடும்‌ தெய்வத்‌ 


கொடும்‌ சம்மந்தப்படுத்தப்பட்ட இந்த மதுவை ஒழிப்பது எப்படி 
என்று அந்த வாலிபர்கள்‌ யோசித்தார்கள்‌. விவாதித்தார்கள்‌. 
இவர்களுக்கு எதிர்‌ அணியில்‌ எதிரிகளாக அணிவகுத்து நிற்பவர்கள்‌ 
பனை சொந்தக்காரர்கள்‌, கள்ளுக்‌ கடை ஏலக்‌ குத்தகைதாரர்கள்‌. 


மடாக்குடியர்கள்‌, ரெளடிகள்‌, இவர்களோடு சம்பிரதாயங்களை 
மீறமுடியாத அப்பாவிகளும்‌ இருந்தார்கள்‌. இவர்களுக்குப்‌ பெரும்‌ 


அதரவாக அரசாங்கமும்‌ போலீஸும்‌ இருந்தது. 


அந்த வாலிபர்களுடையை பிரச்சாரமும்‌ பணிவான வேண்டு 


தலும்‌ மறியலும்‌ குடிகாரமட்டைகளிடம்‌ எடுபடவே இல்லை. 


ரொம்பவும்தான்‌ இவர்களை அவர்கள்‌ சிரித்துக்‌ கேலிபேசி 
இகழ்ந்தார்கள்‌. ன்‌ 

கஸ்தூரி சொன்னான்‌. நாம்‌ இனியும்‌ போய்‌ அவர்கள்‌ குடிக்கிற 
இடமான கள்ளுக்கடைக்குப்‌ போவதில்‌ அர்த்தமில்லை. 
அவர்களுடைய குடிசைகளுக்கு அவர்களால்‌ துன்பப்படும்‌ அவர்‌ 
களுடைய குடும்பத்தாரிடமும்‌ போவோம்‌. நம்மோடு அவர்களும்‌ 
சேர்ந்துகொள்ளக்கூடும்‌. நமக்கு அது பலமும்கூட. 

இந்த யோசனை அவர்களுக்குச்‌ சரி என்று பட்டது. ஆகவே 
சாயங்காலம்‌ அன்று கள்ளுக்கடைக்குப்‌ போவதற்குப்‌ பதில்‌ 
பகடைகள்‌ குடியிருப்புக்குப்‌ போனார்கள்‌. 

இவர்கள்‌ நினைத்ததையும்விட நல்ல வரவேற்பு, ஆதரவு 
இருந்தது. கொத்தனார்‌ சாமிநாயக்கர்‌ நினைத்தார்‌: பரவா 
மில்லையே என்று. இவர்கள்‌ கூட்டத்தில்‌ அவர்தான்‌ நடு 
வயசுக்காரர்‌. நல்ல பலாட்டியர்‌. 

இப்படி இவர்கள்‌ தினமும்‌ வந்து தங்களுக்கு எதிராக தங்கள்‌ 
குடும்பத்தாரையே 'கிளப்பி' விடுகிறார்கள்‌ என்று தெரிந்துகொண்ட 
குடிகாரர்களுக்குச்‌ சகிக்க முடியாத எரிச்சலாகவும்‌ கோபமாகவும்‌ 
இருந்தது. இவர்களை என்ன செய்வது என்றும்‌ தெரியவில்லை. 
இவர்கள்‌ கிராமத்தின்‌ பெரிய வீட்டுப்‌ பிள்ளைகள்‌. பயமறியாத 
இளங்கன்றுகள்‌. துடிப்பும்‌ இளரத்தமும்‌ உள்ள இவர்களை 
என்னதான்‌ செய்வதென்று தெரியாமல்‌, குடிக்கும்‌ இடமான கள்ளுக்‌ 
கடையில்‌, போதை ஏற ஏற, சவள திட்டித்‌ தீர்த்தார்கள்‌. 

பாலான்‌ பகடை குடித்துவிட்டு வந்து வீட்டில்‌ அவனுடைய 
பெண்டாட்டி பிள்ளைகளைப்‌ போட்டு கொடூரமாக அடித்துக்‌ 
கொண்டிருக்கிறான்‌ என்றும்‌, என்‌ சம்பாத்தியத்தில்‌ நாங்குடிக்கிறன்‌ 


கி. ராஜநாராயணன்‌ & 

ஊர்க்காரங்களுக்கு என்ன போச்சி; அவங்களோட நீங்களு 
சேந்துக்கிட்டீளெ என்று சொல்லி அடிக்கிறான்‌ என்று கேள்வி 
பட்டதும்‌ நரசிம்மனும்‌ கஸ்தூரியும்‌ இளவட்டங்களோடு ௮ 
இடத்துக்கு விரைந்தார்கள்‌. 

அங்கே சென்று பார்த்தபோது இவர்களுக்குப்‌ பயமாகவு! 
தயக்கமாகவும்‌ இருந்தது; பாலானுக்குப்‌ பின்னால்‌ குடிகாரர்களின்‌ 
கூட்டம்‌ தட்டுப்பட்டது. அவர்களுடைய வாய்களால்‌ ஊர்க்‌ 
காரர்களைத்‌ திட்டிக்கொண்டே தங்கள்‌ குடும்பத்தாரை அடித்து. 
கொண்டிருந்தார்கள்‌. 

நரசிம்மனும்‌ கஸ்தூரியும்‌ பாலான்பகடைக்குமுன்‌ போ 
மறித்ததுபோல்‌ நின்றார்கள்‌. அப்போதுதான்‌ அவர்களுக்கு; 
தெரிந்தது அவனுடைய சுயத்‌ தோற்றம்‌! வழக்கமாக பணிவோடு, 
பவ்யத்தோடும்‌ நிற்கும்‌ அந்த உருவம்‌ இப்போது நிமிர்ந்து உயர்ந்து 
நின்று இவர்களைப்‌ பார்த்தது. போதையினால்‌ சிவந்த பெரிய்ய 
கண்கள்‌, புதர்‌ போன்ற மயிர்‌ அடர்ந்த முகத்திலிருந்து இவர்களைக்‌ 
கவனித்த கொள்ளிப்‌ பார்வை, புற்றிலிருந்து தலை நீட்டிய செந்நாகப்‌' 
பாம்புகளிரண்டு படமெடுத்துப்‌ பார்ப்பதுபோலிருந்தது. வாயெல்‌ 
லாம்‌ ரத்தமாகச்‌ சிவந்த ஈரமும்‌, கறுத்துக்‌ கனத்த தோள்களின்‌ 
பூரிப்புக்கட்டும்‌, மயிர்க்காடாய்‌ விம்மிய நிமிர்ந்த மார்பும்‌ 
அவர்களைத்‌ திகைக்கச்‌ செய்தது. 

இறந்த மாட்டை மற்றவர்‌ துணை நாடாமல்‌ தானே தனியாகப்‌ 
புலியைப்போல்‌ முதுகில்ப்‌ போட்டுக்கொண்டுபோய்விடுவான்‌ 
என்று கேள்விப்பட்டது நெசமாகவே இருக்கும்‌ என்று பட்டது. 


அவன்‌ கொஞ்சமும்‌ மறைவு ஒளிவு இல்லாமல்‌ கோபத்துடன்‌ 
இவர்களைப்‌ பார்த்துத்‌ தெலுங்கில்‌ கேட்டான்‌ ''எதுக்காக வந்தீக?!" 
என்று. துளிக்கூட மதிக்காமல்‌ மரியாதை காட்டாமல்‌ அப்படி அவன்‌ 
கேட்டதும்‌ கஸ்தூரிக்கும்‌ நரசிம்மனுக்கும்‌ கோபம்‌ மூட்டிக்கொண்டு 
வந்தது. நரசிம்மனின்‌ உடம்பு ஆட ஆரம்பித்ததைக்‌ கொத்தனார்‌ 
சாமிநாயக்கர்‌ கவனித்தார்‌. இப்பொ என்ன நடக்கும்‌ என்று அவர்‌ 
யூகித்தாரோ அதே வினாடியில்‌ அப்படியே அது நடந்தது. 
யானையை ஒரு கழுகு வானத்திலிருந்து மின்னல்‌ வேகத்தில்‌ பறந்து 
வந்து தாக்குவதுபோல்‌ நரசிம்மன்‌ பாலான்‌ பகடையைப்‌ பாய்ந்து 
தாக்கினான்‌. மாறி மாறித்‌ தாக்கினான்‌. இளவட்டங்களும்‌ 
நரசிம்மனோடு சேர்ந்துகொண்டார்கள்‌. அங்கே நின்ற குடிகாரர்‌ 
களின்‌ கூட்டம்‌ ஓட்டம்‌ பிடித்தது. 


பல்லபுரத்து மக்கள்‌ 9, 129 


அந்த பிரம்மாண்டமான உருவம்‌ கொஞ்சம்‌ நேரத்தில்‌ “சாமீ 
சமான்களே என்னெக்‌ காப்பாத்துங்க'' என்று சொல்லிக்‌ காலில்‌ 


மூணாம்‌ நாள்‌ அதே இடத்தில்‌ அதே நேரத்தில்‌ ''காட்சி'* வேறு 


விதமாக அமைந்தது! 


நரசிம்மனும்‌ மற்றவர்களும்‌ அதே சக்கிலியர்‌ குடியிருப்புக்குப்‌ 
போனபோது பாலான்பகடை அதேபோல்த்தான்‌ எதிரே வந்து 
நின்றான்‌. 

யாருமே எதிர்பார்க்கவில்லை; நெரசலிலிருந்து ஒரு சரியான 
கருவக்கம்பை உருவி எடுத்து ஓங்கிக்கொண்டே '"இண்ணைக்கி நாஞ்‌ 
சாகணும்‌, இல்லெ நீங்க சாகணும்‌ என்று சொல்லி ஆவேசமாக 
நின்றான்‌ ஒரு மலைபோல. கொத்தனார்‌ சாமி நாயக்கரும்‌ 
அதேபோல்‌ ஒரு கருவக்கம்பை உருவி எடுத்தார்‌. இதற்குள்‌ பாலான்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்களும்‌ மற்றவர்களும்‌ ஓடிவந்து பாலானைச்‌ 
சேர்த்துப்‌ பிடித்து இழுத்துக்கொண்டு போக முயன்றார்கள்‌. 
உடம்பின்மேல்‌ விழுந்து அப்பிய அவர்களை அவன்‌ ஒரு 
குலுக்கலில்‌ உதிர்ந்து விழச்‌ செய்தான்‌! என்றாலும்‌ மொலோரென்று 
அவன்பேரில்‌ ஆவேசமாக விழுந்து அவனைத்‌ தள்ளிக்கொண்டு 
போனார்கள்‌. யாருக்குமே கட்டுப்படுவதாக இல்லை அவன்‌. 
அவனுடைய வயோதிகத்‌ தாய்‌ வந்து ச்சுக்குரலில்‌ தன்மீது ஆணை 
வைத்து ஏதோ சொன்னதுபோல்‌ இருந்தது; அவன்‌ சொன்னது அந்த 
களேபரத்திலும்‌ கூச்சலிலும்‌ இவர்களுக்குச்‌ சரியாகக்‌ கேட்க 
வில்லை. அதன்‌ பிறகுதான்‌ கம்பை அவன்‌ தரையில்‌ விசிறி அடித்து 
விட்டு, கை கட்டிக்கொண்டு நின்றான்‌. 

மேல்குடியினரின்‌ காதுகளுக்கு இந்த விஷயங்கள்‌ வந்து 
சேர்ந்தபோது வேறு விதமாகிவிட்டது! அது பரவத்‌ தொடங்கிய 
போது அதிர்ச்சியும்‌ ஆங்காரமும்‌ ஒரு கொந்தளிப்பே ஏற்பட்டு 
விட்டது கிராமத்தினுள்‌. 

குடித்துக்‌ கெட்டுப்போக வேண்டாம்‌ என்று கேட்டுக்கொள்ளப்‌ 
போன கோட்டையார்‌ வீட்டு நரசிம்மனையும்‌ நுன்னகொண்ட 
கஸ்தூரியையும்‌ பாலான்‌ பகடை கம்பால்‌ சரியானபடிக்கு அடித்துப்‌ 


கி.ராஜநாராயணன்‌ &, 1 


போட்டுவிட்டதாகவும்‌, அந்தப்‌ பிள்ளைகள்‌ பாவம்‌, நிலை 
மோசமாகிக்‌ கிடக்கிறார்கள்‌ என்றும்‌, பிழைப்பார்களா என்ப: 
சந்தேகம்‌ என்கிறவரைக்கும்‌ போய்விட்டது! 


பி 


14 


இப்படி ஒரு செய்தியைக்‌ கேட்டதும்‌ ஊரே நிலை குலை 
போய்விட்டது. 


என்ன நடந்தது என்று வீட்டுப்‌ பெரியவர்கள்‌ கஸ்தூ; 
ரெங்கய்யனையும்‌ நரசிம்மனையும்‌ கூப்பிட்டுக்‌ கேட்டார்கள்‌ 
நடந்ததை அவர்கள்‌ சொன்னார்கள்‌. என்னதான்‌ இருந்தாலும்‌ 
தாழ்ந்த சாதிக்காரன்‌ மேல்சாதிக்காரப்‌ பிள்ளைகளை, அதிலும்‌ ஊரி; 
பெருந்தனக்காரங்களின்‌ செல்வப்‌ பிள்ளைகளை இப்படிக்‌ கம்‌ை 
எடுத்து ஓங்குவது என்றால்‌... ? 

இவர்களென்ன அவன்‌ வீட்டுக்குக்‌ கன்னம்‌ வைக்க 
போனார்களா. களவாங்கப்‌ போனார்களா. அடேய்‌, குடிச்சி, 
கெட்டுப்போகாதே என்றுதானே சொல்லப்‌ போயிருக்கிறார்கள்‌; 
இது தப்பா? 


அவர்களால்‌ இதைப்‌ பொறுத்துக்கொள்ள முடியலை. சக்கிலியர்‌ 
குடியிருப்பையே நொறுக்கிவிடுவது என்று ஊரே கோபத்தோடு. 
கிளம்பிவிட்டது. கம்பையும்‌ கத்தியையும்‌ எடுத்துக்கொண்டு! 
ஆவேசமாகக்‌ கிளம்பியவர்களையெல்லாம்‌ பெரியாட்கள்‌ 
சமாதானப்படுத்தி நிறுத்திப்‌ பார்த்தார்கள்‌. இவர்களுடைய 
கொந்தளிப்பைக்‌ கட்டுப்படுத்த முடியவில்லை. 


இவர்களைத்‌ திசை இருப்ப அவர்களுக்குத்‌ தெரிந்த ஒரே வழி 
உடனே ஊர்க்‌ கூட்டத்தைக்‌ கூட்டுவதுதான்‌ என்று தீர்மானித்தார்கள்‌. 
ஊர்க்‌ கூட்டத்துக்கும்‌ அவர்கள்‌ கட்டுப்படவில்லை என்றால்‌ பிறகு 
என்ன செய்வது என்பதை யோசிப்போம்‌. அவர்களை வகையாகப்‌ 
பைசல்‌ செய்வோம்‌. நம்மை மீறிய ஆட்களா அவர்கள்‌, 
என்றெல்லாம்‌ இளவட்டங்களின்‌ கோபத்தை சாந்தப்படுத்தி 
ஊர்க்கூட்டத்தைக்‌ கூட்ட, சாட்டச்‌ சொன்னார்கள்‌. 


பகோபல்லபுரத்து மக்கள்‌ 


இல்லாதபடி ஊர்க்‌ 
அவன்‌ குடும்பத்தா 
வரும்‌ வந்து ஊர்க்‌ 
பாய்போல்‌ கூட்டத்‌ \ 0 
இப்போது இராமத்தின்‌ அடைக்கலம்‌. 


& 131 


ரசமரத்தடி நிழலில்‌ ஊர்‌ கூடியது, என்றுமே 


அண தது. பாலான்‌ பகடையும்‌ 


“டம்‌ பெருசாக இருந்‌ ( 
த தற்லியர்‌ குடியிருப்பைச்‌ சேர்ந்த அனை 
கூட்டத்தின்‌ முன்னால்‌ தரையில்‌ விரிக்கப்பட்ட 
தின்‌ காலில்‌ விழுந்து கடந்தார்கள்‌. அவர்கள்‌ 


வர்களின்‌ சரணாகதி, - அவர்கள்‌ அப்படித்‌ அண்ட்‌ பண்‌ 
மல்‌ குப்புறப்‌ படுத்து கைகள்‌ ரண்டையும்‌ நீட்டிக்‌ ன்‌ அஸ்ல்‌ 
வெகு நேரமாகக்‌ திடப்பது ம்‌ கல்‌ த்‌ 
ரொம்பப்‌ பாதித்தது; என்ன என்று இரக்கத்து 
து கிடந்த அவர்களின்‌ மத்தியி 
சாமி, எசமான்களே 
என்று கேட்டுக்‌ 


ந்சான்‌ விழுந்‌ 
நெடுஞ்சாண்கிடையாக 1 
லிருந்து ஊர்ப்பகடையின்‌ தீனமான குரல்‌, ப 
எங்களைக்‌ காப்பாத்துங்க காப்பாத்துங்க 
கொண்டேயிருந்தது. 
ர்க்கூட்டத்தின்‌ ஒரு பகுதியாக ய வரன்‌ எடை 
ள்‌ ன்‌ ர்‌ க்கர்‌ வேலுக்கே 
க்குப்‌ பின்புறமாக மன்னா நாய; ்‌ வ்‌ 
தைக்‌ எதி கொஞ்சப்பேர்‌ உட்கார்ந்துகொண்டு தாழ்ந்த 
வர்க சப்பே! 
குரலில்‌ பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. 
கடக்‌ கந்தாயத்தில 
1" என்றார்‌ 


இவஞ்‌ செஞ்ச காரியத்த. 


க்‌ யூ ப்‌ + ட 
ஸ்கர்‌ ப எடுத்து ஓங்கட்டானெ நம்மள அடிக்க 


பயபுள்ளெ கம்‌ை 
வலுக்‌ கோனார்‌. வ 
ணு நெனைச்சீரு. ஏதோ ஒரு சத்தியத்துக்‌ 
ட்ட அடங்கிக்‌ இடக்காங்க. அவங்‌ களப்‌ 
ல்‌ ன்‌ த்‌ 

்‌ ்‌ பாத்துக்கிடும்‌! யானைக்குத 

i வங்களுக்கே தெரியாது ந்‌ ல்‌ 
திம தெரியாதும்‌ பாங்க. திருமால்‌ ரணி அன்பு? 
இருஷ்ணதேவராய ராஜாவும்‌ இங்க்‌. வ அந்தண்‌ 
பட்டாளமாக பயிற்சிகொடுத்து பங்களிக்க கள்‌! 
ணக உகர வண்ணார ்‌ 

ர க்தாங்களாக்கும்‌.'' என்றார்‌ மன்ன 
அத்தி இவங்கள்ட்டெ கண்டாங்க அநத 


“அவங்கள யாருண்‌! 
இல்லெ அவங்க நம்மகி 


“அப்படிக்கு என்ன விசேசத்தை 
ராஜாக்கள்‌?" ்‌ rye 

“அதென்ன அப்படிச்‌ சொல்லீட்டீரு. ணை பக்கி 
இ 3p பலம்‌ ஆடு இங்கிறவங்கிட்டெ இருக்குமா? 

[ய] 


கேட்டார்‌ மன்னார்‌ நாயக்கா. 


த்‌ கி.ராஜநாராயணன்‌ &, 1 
“அப்பொ இவங்களெ ஜெயிக்கணும்ன்னா நாம யா 
இங்கணும்ன்னு சொல்றீரு!'' என்று கூட்டத்தில்‌ ஒரு ஏளனக்‌ கு; 
கேட்டது. 
அந்த வேடிக்கைப்‌ பேச்சு வந்த திசைக்கு அவர்‌ தலையை, 
திருப்பாமலே இவர்களிடம்‌ சொன்னார்‌, ''அடங்காத, சேட்டை 
பண்ணுகிற துலுக்க ராஜாக்களை அடக்கவும்‌ அரமனை, 


மதுரை வீரன்‌'* என்றார்‌. 
“அப்பிடியா!'' என்று அதிசயப்பட்டார்‌ வேலுக்கோனார்‌. 


ஊர்ப்‌ பெரியாட்கள்‌ தனியாகக்‌ கூடி யோசித்தார்கள்‌. அபரா; 
போடலாமா அல்லது அவனைமமட்டும்‌ ஊரைவிட்டு போ 
சொல்லிவிடலாமா என்று. 


அப்படிப்‌ போகச்‌ சொல்லும்போது எல்லாருமே கிளம்பிப்‌ பே! 
விட்டால்‌ அப்புறம்‌ கமலையின்‌ கூனைவாலைத்‌ தைக்கவும்‌ கள, 
வேலைகளைச்‌ செய்யவும்‌ காலுக்குச்‌ செருப்புதைக்கவும்‌ என்‌ 
செய்கிறது. 

சொல்லப்‌ போனால்‌ இந்தப்‌ பாலான்‌ பகடை ரொம்பவும்‌ 
நல்லவன்‌, யோக்கியனுங்கூட. மிக நல்ல 'தொள்ளாளி', அழகழகா 
செய்‌ நேர்த்தியுடன்‌ செருப்பு வகைகளைத்‌ தைத்துக்கொடுப்பான்‌. 
அவன்‌ தைத்துக்‌ கொடுக்கும்‌ கிறுச்சு மிதியடிகள்‌ இந்த சுத்துப்‌ 
பட்டிகளிலெல்லாம்‌ பேர்போனது. இந்த நிறுக்சு மிதியடிக்காக 
சுத்துப்பட்டி தொரைமார்களெல்லாம்‌ தன்னைத்‌ தேடிவருவதாக 
அவனே பெருமைப்பட்டுக்கொள்வான்‌. 


அவனுடைய சமூகத்திலேயே அவனுக்கு ''ஓஸ்தி''யான பேர்‌. 
எவ்வளவு சம்பாதித்து என்ன செய்ய; அவ்வளத்தையுமே 
கள்ளுத்தண்ணியில்‌ கரைத்து விடுவான்‌. 


குரலெடுத்து இனிமையாகப்‌ பாடுவான்‌ பாலான்‌ பகடை, மற்ற 
நேரங்களில்‌ பாடச்‌ சொன்னாலும்‌ பாடமாட்டான்‌; நல்ல குடி 
போதையில்‌ மெய்மறந்து அவர்கள்‌ குலதெய்வமான ''அந்த 
மாயவுதாரன்‌ ஸ்ரீ கோவிந்தன்‌'' பேரில்ப்‌ பாடுவான்‌. அவ்வளவும்‌ 
அவன்‌ இட்டுக்கட்டிப்‌ பாடுவதே'" 


இப்பேர்ப்பட்ட பாலான்‌ பகடை இப்படி ஒரு காரியம்‌ செய்து 
விட்டானே என்று நினைத்தார்கள்‌. 


. நிமிச்சரலா -கம்பெ எடுத்து ஓங்கிட்டானோ, 
வச்சிப்‌ பாக்கப்படாது' ' எனறு ன 

்‌ * டார்கள்‌. தரையில்‌ விழுந்து 1 தியி 
ட கவின்‌ தனமான அபயக்குரல்‌ கேட்டுக்‌ 
கொண்டேயிருந்தது. 


"வெய்யண்டரா ்‌ க ட்‌ - 
ல்கள்‌). ஆனால்‌ யாருமே எழுந்திருக்கவில்லை. குழந்தை 


A த்து மக்கள்‌ ஓ, 133 
ஈபல்லபுரத்து ந. கி ட 
அவனெ இங்க இனி 
பெரும்பாலானவர்கள்‌ அபிப்ராயப்‌ 
இடந்தவர்களின்‌ மத்தியி 


“அவம்‌ நல்லவனோ கெட்டவனோ' எ 


ர்‌ ய்‌ ல்‌ இப்‌ ச்‌ சொன்னார்‌ 
ர்ப்‌ ரியாள்‌ த்தர்‌ உரத்த குரலில்‌ இப்படிச்‌ 
அண்ணி பவளா பிட்லால (எந்திரிங்கடா பய 


குட்டிகள்‌ பெண்டுகள்‌ உட்பட அனைவரும்‌ அதே நிலையில்‌ 
கடந்தார்கள்‌, 


கும்பிட்ட நீண்ட கைகளுடன்‌. 
ஊர்மணியத்தின்‌ குரல்‌ அதட்டலாக ஒலித்தது: 
“ஏந்திருங்கடா பயபிள்ளைகளா' ல 
சொல்லி வச்சதுபோல எல்லாரும்‌ எழுந்து Aen 
ரண்டுகைகளும்‌ தலைக்குமேல்‌ கும்பிட்டயடியே இருந்தன: 
ண்களின்‌ மேல்வேட்டி இடுப்பில்‌ கட்டியபடி இருந்த 3 
படைதான்‌ சொன்னான்‌: “எசமாங்களே, நீங்க பாத்து i 
நாங்கள எங்க போவம்‌ சாமீ. நாயி செஞ்சது வமர கண! வர்‌ 
ப்பு. வெறியிலெ செஞ்ச காரியம்‌. ஊரு என்ன 957 
தல்‌ தாத்த க்கத்‌. “ஊர்ப்‌ பகடை இப்படிச்‌ oe 
றி மீண்டும்‌ அனைவரும்‌ இராமத்தின்‌ காலில்‌ விழுந்து 
கும்பிட்டார்கள்‌. 2 சர 
“சர்தான்‌ எந்திரிங்கடா பயபிள்ளைகளா' ' என்று சத்தம்‌ பா்‌ 
மணியம்‌. அவர்கள்‌ எழுந்து நின்றதும்‌, கிராமத்தின்‌ சார்பாக ம ன 
இர்ப்பைச்‌ சொன்னார்‌.  '*சக்கிலியக்‌ குடியிலிருந்து த்தி 
அபராதமாகச்‌ செலுத்திர வேண்டியது. பாலான்‌ பகடை 
விட்டே ஓடிப்போயிற வேண்டியது” 
தீர்ப்பைக்‌ கேட்டதும்‌ மண்ணின்மேல்‌ அனைவரும்‌ ணை 
போலவே விழுந்தார்கள்‌. "தாங்காது சாமீ தாங்காது சாமீ என்றா i 
ஊர்ப்பகடை. அவர்கள்‌ அதேபடி தரையில்க்‌ இடக்க, திரும்பவு 
ஊர்ப்பெரியாட்கள்‌ கூடி யோசித்தார்கள்‌. 
i த்துக்‌ ர்‌ ாலான்‌ 
த்‌ தொகையைக்‌ குறைத்துக்கொண்டு, ட்‌ ்‌ 
நத விட்டுப்‌ போகச்‌ சொல்வதில்‌ மட்டும்‌ கவனமாய்‌ 


இருந்தார்கள்‌. 


கி. ராஜநாராயணன்‌ ௩ 


கடைசியில்‌ அதுபடிதான்‌ ஆயிற்‌ ல்‌ 
hc ர ற்று. பாலான்‌ ஊளை 12 
அன்றே - ஓடும்படி ஆகிவிட்டது. ர விட்‌ 


பல்லபுரத்து மக்கள்‌ ஒூ 135 

லதுதானே சாமி சொன்னீக என்றானாம்‌. அவன்‌ இப்பொ ஒரு 
யாணம்‌ பண்ணியிருக்கானாம்‌, புதுசாக, என்றார்‌ சாமிநாயக்கர்‌ 
ரித்து. 


அன்று ராத்திரி - யார்‌ செய்த காரியமோ - கள்ளுக்‌ கடைக்குத்‌. 
“போடு சக்கெ'' என்றார்‌ வேலுக்கோனார்‌ குஷியாக. 


வைக்கப்பட்டது. 
- 


அந்தக்‌ கள்ளுக்கடை எரிந்தபிறகு வேறொரு இடத்தில்‌ 
ரும்பவும்‌ ஒரு கள்ளுக்குடிசை போட்டார்கள்‌. சில நாள்‌ கழித்து 
அதிலும்‌ த வைக்கப்பட்டது. திரும்பவும்‌ சிலநாள்‌ கழித்து 
இன்னொரு இடத்தில்‌ கடை போட்டார்கள்‌. அதையும்‌ தீ வைத்துக்‌ 
விட்டது. ந்தக்‌ த்தைச்‌ ப ்‌ i கொளுத்தினார்கள்‌. சரி; இனி, இந்த ஊரில்‌ கள்ளுக்கடை செல்லாது 
“டது. இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்தவனும்‌ பாலான்‌ பகடையா: ஒர்மானித்த கவுலூர்‌ நாயக்கர்‌ பக்கத்து ஊரில்‌ கொண்டு 
பொய்ப்‌ போட்டார்‌. 
அதுக்குப்‌ பிறகு அந்தக்‌ கிராமத்தில்‌ கள்ளுக்கடை தோன்றவே 


இவ்வளவு தைரியமாய்‌ இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்திருக்க முடிய ற இல்லை. நுன்னகொண்ட நாயக்கரே முதலில்‌ கள்ளுக்கடைக்கு 
என்று. அவருக்கு ஒரு விஷயம்‌ புலப்பட்டுவிட்டது ்‌ இடம்‌ கொடுக்க மறுத்துவிட்டார்‌. ஊர்ப்‌ பெரியாட்களும்‌, “அது 
இந்தக்‌ கிராமத்தில்‌ தம்முடைய யாவாரம்‌ ஒழுங்காக ந 1 சரிதான்‌; இனி அந்தச்‌ ண்ரம்‌ வேணாம்‌ நமக்கு'' என்று சொல்லி 
தக்‌ இந்த வருசத்தை மட்டும்‌ எப்படியாவது ஒப்பேத்‌ - விட்‌! டார்கள்‌. 
ண ம்‌ ரீ ந 3 ஓ. 5 ல ்‌ 
டும்‌ என்று மட்டும்‌ உறுதி பூண்டார்‌. அதை வெளிப்படை ஆனால்‌, பழக்கத்துக்கும்‌ அதன்‌ மயக்கத்துக்கும்‌ ஆட்பட்ட 


மனசும்‌ உடம்பும்‌ அடங்கி சும்மா இருக்குமா? 

“கம்புக்காரர்‌'' களில்‌ ஒருவரான லகுவணத்தேவரிடம்‌ ஒரு 
பழக்கம்‌ இருந்தது. அவர்‌ எப்பவுமே கள்‌ குடிப்பதில்லை. 
அவருடைய பாட்டுக்கு வீட்டிலேயே சாராயம்‌ வடித்து வைத்துக்‌ 
கொள்வார்‌. மற்ற குடிகாரர்களைப்போல குடித்திருக்கும்‌ சமயத்தில்‌ 
அவர்‌ அடாதுடியாகப்‌ பேசமாட்டார்‌. லம்புறது தள்ளாடுகிறது 
என்றெ தெல்லாம்‌ அவரிடம்‌ கிடையாது. இன்னும்‌ சொல்லப்‌ 
போனால்‌ சாராயம்‌ சாப்பிட்டதும்‌ சாந்தமாகிவிடுவார்‌! ஒரு 
ஆனந்தமான புன்னகை அவர்‌ முகத்தில்‌ நிறந்தரிக்கும்‌ அப்போது. 
ஸ்ருதியில்‌ லயித்தது போலாகிவிடும்‌ அவர்‌ நிலை. அப்படி அவர்‌ 
லயித்‌ இருக்கும்‌ சமயத்தில்‌ என்ன கேட்டாலும்‌ தூக்கிக்‌ கொடுத்து 
விடுவார்‌. அப்படித்‌ தூக்கிக்‌ கொடுத்துவிட அவரிடம்‌ விசேஷமாக 
ஒன்றும்‌ கிடையாது! ்‌ 

லகுவணத்தேவருக்கு குழந்தை குட்டி என்கிற பிக்கல்‌ பிடுங்கல்‌ 
ஒண்ணு கிடையாது. வீட்டில்‌ அவரும்‌ அவரது செல்ல மனைவி 


ஊருக்கு வர முடியாத பாலான்‌ பகடை பக்கத்து ஊர்‌. ர 
வ வடி க்ிக்ஜொண்மே ல்‌ 
ர்கள்‌ த்தா பிறகு, கொஞ்ச நாட்களுக்கெல்லாம்‌ 
ப்‌ த்தல்‌ ஒரு தோல்‌ ஷாப்பில்‌ சேர்ந்து மிதியடிகள்‌ 

'சய்து கொடுத்துக்கொண்டிருக்கிறான்‌ என்று சொன்னார்கள்‌. 
கொத்தனார்‌ சாமிநாயக்கர்‌ ாள்‌ ஊர்க்‌ த்தங்‌ 
அரசமரத்தடி நிழலில்‌ சரத்‌ பதாக ட 
பகடையைக்‌ கோவில்பட்டியில்‌ வைத்துப்‌ பார்த்ததாகச்‌ சொன்னார்‌. 
நல்ல தொழில்‌ முன்னேற்றம்‌ என்றார்‌. அழகழகான குரோனி 
அடிச்செருப்புகள்‌ தைத்துக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருக்கிறான்‌ என்றார்‌. 
பக்கத்தில்‌ போய்‌ நின்றதும்‌, சாமீ வாங்க என்று கும்பிட்டான்‌. 


யார்‌ பேரிலேயும்‌ வருத்தமில்லை எனக்கு; நீங்கள்ளாம்‌ 


கி.ராஜநாராயணன்‌ & 1 
கருப்பாயிந்தான்‌. பேர்தான்‌ கருப்பாயி; ஆள்‌ நல்‌...ல செவ்‌ 
என்றிருப்பாள்‌. பிராயத்தில்‌ அவளை அவர்‌ தூக்கிக்கொண்। 
வந்துதான்‌ கலியாணங்‌ கட்டினார்‌. அவரிடம்‌ இருக்கும்‌ மற்‌ 
அய்வேசுகள்‌; ஒரு பாலாக்‌ கம்பு, வெட்டுக்கத்தி, இதோடு பழக்கி 
காடைக்‌ கூண்டு ஒன்று ஆகியவை மட்டுந்தான்‌. பாலாக்கம்‌ 
கையில்‌ கொண்டுபோக. வெட்டுக்கத்தி வேலம்‌ பட்டையைச்‌ 
காடைக்கூண்டு சாப்பாட்டுக்கு. 


சாராயம்‌ காய்ச்சும்‌ தொழில்ப்பாகம்‌ அப்போது அந்த ஊரி 
அவருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. 


மருந்துபோல்‌ அதை அவர்‌ மற்றவருக்குத்‌ தருவார்‌; முக்கியம! 
பெண்டுகள்‌ பிரசவம்‌ ஆனவுடன்‌. 


பிரசவ தயாரிப்புகளில்‌ பேறுகால மருந்து இடித்து முடி 
வைத்துவிட்டு லகுவணத்தேவரிடம்‌ போய்‌ கொஞ்சம்‌ சாராயமு 
வாங்கி வைத்துக்கொள்வது என்பது பழக்கத்தில்‌ இருந்தது. 

தேள்க்‌ கடித்தவர்களும்‌ அவர்‌ வீடுதேடிப்‌ போவார்கள்‌. 

தேள்க்கடிக்கும்‌ மந்திரிப்பார்‌. மந்திரிச்சி முடித்து, லோட்டாவில்‌ 
கொஞ்சம்‌ சாராயத்தை விட்டு "இந்தா; இந்த மருந்தைக்‌ குடிச்சிட்டு 
பேசாமல்ப்‌ போய்‌ படு'' என்று அங்கேயே குடிக்கச்‌ சொல்‌: 
அனுப்பி வைத்துவிடுவார்‌. 


''லகுவணத்தேவரு கொடுக்கிற மருந்து தேள்க்கடிக்கு ரொம்ப 
சொன்னாங்கம்‌'* என்கிற பாராட்டைப்‌ பெற்றது! 


கிராமத்தில்‌ கள்ளுத்‌ தண்ணியின்‌ கதை முடிந்ததும்‌ லகுவணத்‌ 
தேவரின்‌ ''தண்ணி”'க்கு ரொம்பவும்‌ பிரியக்கால்‌ ஏற்பட்டுவிட்டது. 
இனோமும்‌ எப்படிக்‌ கேட்டு தொந்தரவு பண்றது என்று நினைத்து, 
அந்த மாயத்தை எங்களுக்குந்தான்‌ கொஞ்சம்‌ சொல்லித்தர்றதுஈ 
என்று கேட்பார்கள்‌. 


இதுல என்னத்தெ மாயம்‌ இருக்கு; ஒரு புண்ணாக்குமில்லெ; 
என்று சொல்லிவிட்டு ஒரு சொலவடையையும்‌ சொல்லிக்‌ 
காட்டுவார்‌; 


'வேலம்பட்டையும்‌ கருப்பட்டியும்‌ வேர்த்துவடிஞ்சா சாராயம்‌!" 
அவ்வளவுதான்‌ என்பார்‌. 


லகுவணத்‌ தேவர்‌ வேலைக்குப்‌ போய்‌ யாரும்‌ பார்த்ததில்லை, 
அவசரமான சம்சாரி வேலைகளுக்குக்கூட கூப்பிட்டாலும்‌ வர 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓஒ 137 
மாட்டார்‌. ஒரு 'இட்டடி முட்டடி'க்குக்கூட உதவ முன்வர கு 
அவர்‌ உண்டும்‌ அவரோட காரியம்‌ உண்டும்‌ என்று வல்‌ 
சமயத்தில்‌ சுயநலவாதி என்றும்‌ சொல்லிவிட க்‌ ப ரம 
சாராயத்துக்கு யாரிடமிருந்தும்‌ பைசா வாங்கிக்‌ காள்‌ ர 
விடுவார்‌. அதோடு அந்தக்காலம்‌, எதையும்‌ ப்லாக்‌ 
வழக்கம்‌ என்று வரவில்லை. ஒரு பொருளை ஒருவ த ட 
வாங்கவேண்டியது ஏற்பட்டு விட்டதா, சரி; இதுக்குப்‌ ல்‌ ற 
ஆளிடம்‌ என்ன இல்லையோ அப்படி ஒரு பொருளைக்‌ கொளி 
போய்க்‌ கொடுப்பதில்‌ ஒரு சந்தோஷம்‌ இருந்தது அவர்களுக்கு. 
அப்படிக்‌ கொடுக்கும்போதும்‌ இதைப்‌ பதிலுக்குக்‌ றக்க 
தருகிறான்‌ என்கிறது தெரியாதபடிக்கு இருக்கும்படியாகப்‌ த்து 
கொள்வார்கள்‌! 


காடை வேட்டைக்குப்‌ போவார்‌. தன்னிடமிருக்கும்‌ கூட்டுக்‌ 
காடையைக்‌ கொண்டு போவார்‌. காட்டுக்குள்‌ லட்டுத்‌ அனா 
கூவுவதுபோலவே குரல்‌ ப கொடுத்துக்கொண்டே oy 
தூரத்திலுள்ள காடைகள்‌ பதிலுக்குக்‌ குரல்‌ கொடுக்கும்‌. க்க 
குரல்களைக்‌ கேட்ட பிறகுதான்‌ கூட்டுக்‌ காடை குரல்‌ 
வாயைத்‌ தொறக்கும்‌! 

ப்‌ கூட்டக்காடை தொடர்ந்து அந்தக்‌ காட்டுக்‌ 

இனிதாக வரச்‌ சொல்லி புக்‌ சின 
யிருக்கும்‌. கூண்டை ஒரு இடத்தில்‌ வைத்து, குத்தப்‌ ப்ரா 
கூண்டின்‌ கதவைமூடும்‌ சூத்திரக்‌ கயிறை த: ரமாக பி ட்ட அதன்‌ 
நுனியைப்‌ பிடித்துக்கொண்டு மறைந்துகொள்வார்‌. கூட்டுக்‌ 
கூப்பிட்டுக்கொண்டே இருக்கும்‌. 

கொஞ்ச நேரத்தில்‌ கூட்டுக்‌ காடையைத்‌ தேடி காட்டுக்‌ காடைகள்‌ 
வரும்‌. கூட்டுக்காடை கூட்டைவிட்டு வெளியே வராது. வத்த 
காடைகளை அது கூட்டுக்குள்ளேயே கூப்பிடும்‌. முதலில்‌ 
கொஞ்சம்‌ தயங்கினாலும்‌ இது ரொம்ப வசதியாக இருக்‌ 7 
என்பதுபோல்‌ உள்ளுக்கு வந்துவிடும்‌! இப்போது கூண்டு ன்‌ 
காடைகளின்‌ கலவைக்குரல்‌ கேட்பது லவர்க்கு வச 
லகுவணத்தேவருக்குத்‌ தெரிந்தவுடன்‌ சூத்திரக்‌ கயிற்றை இழுப்பார்‌ ்‌ 
கூட்டின்‌ கதவு மூடிக்‌ கொண்டுவிடும்‌. ஒருகணம்‌ அவைகள்‌ ன்‌ 
காடைகள்‌ - இகைக்கும்‌. கூட்டுக்‌ காடையின்‌ அழகுக்கு ஆை 
பட்டு வந்ததின்‌ வினை இது என்பது போலிருக்கும்‌ அது! 


76 


காடைக்‌ கறிக்கு மிஞ்சின கறி ஒலகத்திலேயே கிடையா 
தாக்கும்‌!'' என்கிற பெருமை லகுவணத்தேவருக்கு. 
"முழு உடும்பு 
முக்காக்‌ காடை 
அரை ஆடு 
கால்க்‌ கோழி" 


என்று சொல்லப்படும்‌ சொலவடையில்‌ அவருக்கு நம்பிக்கை 
இல்லை. அதை “முழுக்காடை முக்கால்‌ உடும்பு'' என்று மாற்றிச்‌ 
சொல்லுவார்‌. தாட்சண்யமுள்ளவர்கள்‌ மறுக்கமாட்டார்கள்‌; சிலர்‌ 
'மனங்கொண்டது மாளிகை: என்று பதிலுக்கு ஒரு சொல 
வடையைச்‌ சொல்லிவிட்டுப்‌ போய்விடுவார்கள்‌! 


காட்டுக்குத்‌ தேவர்‌ கூட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு 
விட்டார்‌ என்றால்‌ கருப்பாயி, மசால்‌ அரைத்துவிடுவாள்‌; அப்படி 
ஒரு நிச்சயிப்பு கறிக்குக்‌ காடை வந்துவிடும்‌ என்பதில்‌. 


கூட்டைக்‌ கொண்டுவந்ததும்‌ அவளைத்‌ தொட விடமாட்டார்‌. 
கூட்டைத்‌ திறக்கும்போது புதுசாக வந்திருக்கும்‌ பறவை தப்பிப்‌ 
பறந்துவிடாமல்‌ சாமர்த்தியமாக அவரால்தான்‌ பிடிக்க முடியும்‌. 
அதோடு கூட்டுக்‌ காடைக்கும்‌ வந்த காடைக்கும்‌ வித்தியாசம்‌ தெரிய 
வேண்டும்‌. 

“இது கூப்டுறத நம்பி இந்தக்‌ கோட்டிக்‌ களுதெக எப்பிடி இந்தக்‌ 
கூட்டுக்குள்ளெ வந்திருது?9** என்று கேட்டு அதிசயப்படுவாள்‌ 
கருப்பாயி ஒரு பொங்குதலான சிரிப்புடன்‌. 


“கூட்டுக்‌ காடெய வச்சிக்‌ காட்டுக்‌ காடெயப்‌ பிடி'ண்ணு 
சும்மாவா சொல்லியிருக்கு!” என்று சொல்லிக்கொண்டே அவளைச்‌ 
செல்லமாக ஒருநுள்ளு நுள்ளுவார்‌. 

“ப்சு, பேரம்‌ பேத்தி எடுக்கிற வயசாச்சு என்று விலகிக்‌ 
கொள்வதுபோல இடிப்பாள்‌ அவரை. 

“ஆம்பளைக்கேதடீ வயசு: 


“சர்தாம்‌; பிள்ளையில்லாத வீட்ல இளவன்‌ துள்ளி 


விளையாண்டானாரம்‌'* என்று வர்மத்தில்‌ ஒரு சொல்லடி தருவாள்‌. 


ரபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 139 ன்‌ 

“பிள்ளெ இல்லைண்ணா என்ன இன்னொரு கலியாணம்‌ முடிச்சிக்‌ 
றது'* என்று அவரும்‌ பதிலுக்கு ஒன்று கொடுப்பார்‌. நடுவயசைத்‌ 

தாண்டினாலும்‌ அவர்கள்‌ இளசுகள்போலத்தான்‌. 

கருப்பாயி - 'சொல்ச்சத்தி'யிலும்‌ வசதியிலும்‌ தோற்றத்திலுங்கூட 
அவள்தான்‌ அந்தத்‌ தெருவுக்கே ராணி. 

அவளிடமுள்ள கோழிகள்‌ வீதம்‌ அங்கே யாருக்குமே கிடையாது. 
கொழிக்கு அவள்‌ ராசியானவள்‌ என்று பேரெடுத்திருந்தாள்‌. 


மேகாட்டிலுள்ள அவளுடைய ஊரிலிருந்து வன கொண்டு 
வந்தது கோழி மட்டுந்தான்‌. முட்டைக்கும்‌ கறிக்கும்‌ அவள்‌ வீட்டில்‌ 
பஞ்சம்‌ வந்ததேயில்லை. 


இனந்தவறினாலும்‌ சாப்பாட்டில்‌ கோழிமுட்டை தவறாது. 
அதேபோலத்தான்‌ கோழிக்கறியும்‌. 


தேவரைப்போல கருப்பாயிக்குப்‌ பருக்கைச்‌ சோறுகள்‌ ப 
மென்று கிடையாது. அவளுக்கு இஷ்டமானது கேப்பைக்களியும்‌ 
பகொழிக்கறியுந்தான்‌. 

க்குக்‌ கட்‌ ற்‌ “மேப்பானைச்‌ சோறு" 
லகுவணத்‌ தேவருக்குக்‌ கட்டாயம்‌ ப ய்ய 
இருந்தே தீரணும்‌. இந்த விஷயத்தில்‌ அவர்‌ ட்கள்‌ கு தத்த 
ன்‌ ்சுக்‌ மில்லை. அப்போது 
போவது என்கிற பேச்சுக்கே இட . போ " 
விலிருந்து மூடை அரிசி கப்பல்‌ கப்பலாக வந்து இறங்கிக்‌ கொண்டி 
ருந்தது. கடைகளில்‌ எங்கே பார்த்தாலும்‌ அரிசி வதி கழிந்தது. 
அரைக்கால்‌ ரூபா (18 £ பைசா) கொடுத்தால்‌ கடைக்காரன்‌ தனர்‌ 
பக்காவுக்கு ரண்டுபடி நொய்‌ அரிசி தருவான்‌. தக ல்‌ i 
கால்படி அரிசி ''மேல்ப்‌ பானைச்‌ சோறு வடித்து வைத்து டுவாள்‌ 
கருப்பாயி. ரண்டு படி அரிசி அவருக்கு எட்டுநாள்ப்‌ பொழுது 
கழிந்துவிடும்‌. புருசன்‌ பெண்டாட்டி ரண்டு பேருக்கும்‌ கறிதான்‌ 
முக்கியம்‌ சாப்பாட்டில்‌. 

யாரு கண்ணு பட்டுதோ' கோழிகள்‌ சக்கு வந்து மளமள என்று 

சாக ஆரம்பித்தது. இந்த நோய்‌ ர ரல்‌ ர்கள்‌ 
ட்‌ பி ப்‌ நாய்‌!” 
ரக வந்த இந்த நோயை காக்கு ர 4 
க்ளக்‌ இந்த நோயைக்கொண்டு வந்து பரப்பி 
விட்டான்‌ என்றார்கள்‌. கள்ளிச்செடியை அழிக்க ணத 
வெள்ளைக்காரன்‌ வெள்ளைப்‌ பூச்சி என்று ஒரு இருமியைக்‌ pte 
வந்து விட்டதாகவும்‌ அது கோழிகளையும்‌ பாதித்து விட்டது 


கி.ராஜநாராயணன்‌ &, 140 
என்றார்கள்‌ பாட்டிமார்கள்‌. இன்ற இரை செமிக்காமல்‌ கோழிக்‌ 
வெள்ளை நிறத்தில்‌ கழியும்‌. ஒரு மூலையில்‌ போய்‌ கொக்கைட 
போல்‌ கூன்‌ முதுகு விழ நின்றுகொண்டிருக்கும்‌. மறுந 
செத்துப்போகும்‌. இந்த நோய்‌ ஒரு ஊரில்‌ வந்துவிட்டால்‌ ஒரு கே! 


கூடத்‌ தப்பாது. ''பாவிப்‌ பய வெள்ளைக்காரன்‌ இந்த நாட்டுக்கு ப்‌ 
பீடையாக வந்திருக்கான்‌: என்று ஏசுவார்கள்‌ கோழியைப்‌ பறி 


கொடுத்த பெண்டுகள்‌. கருப்பாயியின்‌ துக்கத்துக்கு அளி 
இல்லை. 


சம்முக நாடாருக்குத்‌ துணை பனை; அவருண்டு பனை உண்டு. 


அவருடைய உண்டி உணவு உடுக்கை இருக்கையெல்லாம்‌ பனையும்‌ 


பனை மரத்தடியுமே. குடும்பம்‌ பக்கத்து ஊரில்‌ இருக்கிறது. 
'நெனப்பு' வந்துவிட்டால்‌ ''நாலே எட்டில்‌" போய்வந்து விடுவார்‌. 
ஒரு சின்ன குச்சில்‌ போட்டு அதில்தான்‌ குடியிருக்கார்‌. சாப்பாடு. 
என்பது பதினி, பனம்பால்‌, நொங்கு, பனம்பழம்‌, கூப்பதினி; 
நொங்கு இல்லாத காலங்களில்‌ தகணு, பனங்கிழங்கு இப்படி, நாள்‌ 
ஒன்றுக்கு ஒரு பொழுதுதான்‌ பருக்கை. 


ஊருக்குஃ அவர்‌ விற்பதற்குப்‌ பதினி கொண்டு வருவது அபூர்பம்‌. 
எல்லாம்‌ பனையடியிலேயே விற்றுத்‌ தீர்ந்துவிடும்‌. குச்சில்‌ இரும்ப 
உச்சிப்‌ பொழுதாகிவிடும்‌. வருகிறபோதே கடையில்‌ கால்ரூபா 
கொடுத்து, ஒருபடி அரிசி அதுக்கான ராமேஸ்வரம்‌ பால்‌ நெத்திலி 
(கருவாடு), பச்சமிளகாய்‌. உள்ளி, தேங்காய்‌ முதலிய பலசரக்குகள்‌ 
அன்றைய அந்த ஒரு வேளைப்பொழுதுக்கு மட்டும்‌ வேண்டிய 
சாமான்களோடு வருவார்‌. வந்ததும்‌ முதல்க்காரியம்‌ நெத்திலிக்‌ 
கருவாட்டுக்குழம்பு வைப்பார்‌. பிறகு ஒரு படி அரிசியையும்‌ 
வடிப்பார்‌. பச்சோலையைப்‌ பெரிய்ய பட்டை பிடிப்பார்‌. அதில்‌ 
பானைச்‌ சோற்றைத்‌ தட்டுவார்‌. அதில்‌ சட்டிக்கறி பூராத்தையும்‌ 
ஊற்றுவார்‌. கறியும்‌ சோறும்‌ நெரக்க அகப்பைக்‌ காம்பால்‌ 
கிண்டுவார்‌. பட்டையை உருட்டி அதன்‌ வாயைப்‌ பொருத்தி 
சிப்பமாக்கி, விரிந்து விடாமல்‌ ஒரு ஒலை இதழை இழுத்து சுருக்கா 
முடிச்சிப்போட்டு, சிப்பத்தின்‌ வால்‌ ஓலையை பாளையருவாளால்‌ 
தட்டிச்‌ சவிட்டு, செல்லமாக ஒரு உருட்டு தரையில்‌ உருட்டிவிட்டு 
விடுவார்‌. 


பகொபல்லபுரத்து மக்கள்‌ ஓ 141 


சமையல்‌ வேலை முடிந்தது. படலையை இழுத்துக்‌ கட்டி விட்டு 


இறங்குகிணற்றில்க்‌ குளிக்கப்‌ போவார்‌. 


ஈரத்துண்டைக்‌ கட்டிக்‌ கொண்டு வேட்டியை விரித்துத்‌ தூக்கிப்‌ 


பிடித்து அசைத்துக்கொண்டே வருவார்‌. 


குச்சில்‌ வந்து சேரவும்‌ வேட்டி காயவும்‌ சரியாக இருக்கும்‌ 


வட்டியைக்‌ கட்டிக்கொண்டு துண்டை படலையின்மேல்‌ காயப்‌ 
பொட்டு விட்டு சாப்பிட உட்காருவார்‌. 


கொய்யாப்பழ அளவு உருண்டை எடுப்பார்‌. அதனுள்ளே பச்சை 


மிளகாய்‌ முழுசான வெங்காயம்‌, நெத்தலி இதெல்லாம்‌ கலந்த அந்த 
சோற்றுண்டையை ஆவலோடு வாயில்ப்‌ போட்டு மென்று விழுங்கு 
வதைப்‌ பார்க்கிறவர்களுக்கு வாயில்‌ எச்சில்‌ ஊற்றெடுக்கும்‌. 


ர ப யோ கழிவு 
வெங்காயச்‌ சருகோ கறிவேப்பிலை இலை ட 
ர்க்‌. இப்படியாக பக்காவுக்கு ஒரு படி அரிசிச்‌ சோற்றை ஒரே 
நேரத்தில்‌ சாப்பிட்டுவிடுவார்‌. 
நாள்த்‌ தவறினாலும்‌ இந்த நியதி தவறாது அவரிடம்‌. 
ட்‌ A ன்‌ மறு யும்‌ ஆக 
ளம்பச்சோலையும்‌ சூடான சாதமும்‌ கருவாட்டுக்‌ குழம்‌ க 
௬. மூன்றும்‌ சேரும்போது அதிலிருந்து ஒரு ரசிப்பான மணமும்‌ 
ருசியும்‌ கடைக்கும்‌ என்று சொல்லுவார்‌ சம்முக நாடார்‌. 
்‌ ட்டுக்‌ ழ்‌ ன்று கேட்கிறவர்களுக்கு 
னோமும்‌ கருவாட்டுக்குழம்பா என்று ண்கள்‌ 
க்கள்‌ நாத்தமில்லாத சோறு என்ன சோறு?! என்பார்‌ ஒரு 
அனுபவிப்புடன்‌. i 
ஊருக்குள்‌ எந்த வீட்டில்‌ ஆடு அறுக்க வேண்டியதிருந்தாலும்‌ 
சம்முகநாடார்‌ இல்லாமல்‌ அது நிறைவேறாது. உன 
அறுப்புக்‌ கூலியாக அவருக்கு தலையும்‌ குடலும்‌ ல 
ஆட்டின்‌ ஈரலுக்குப்‌ பக்கத்திலுள்ள “சுவரொட்டி யை வெட்டி 
எடுத்து சுவரின்‌ மேல்‌ வீசுவார்‌. சப்பென்று அது சுவரில்‌ ஒட்டிக்‌ 
கொள்ளும்‌. குழந்தைகளுக்கும்‌ க என்பதினால்‌ 
க்கும்‌ அது ஒரு வேடிக்கை. தை அவர்‌ ஒரு க - 
்தைார்னில்‌ சந்தோஷத்தில்‌ செய்வார்‌. அப்படிச்‌ செய்துவிட்டு 
ஒரு குழந்தையைப்போல்‌ எல்லோரையும்‌ பார்ப்பார்‌! வீட்டுக்‌ 
காரர்கள்‌ சிலர்‌ அந்த 'வித்தை' செய்து காட்டியதுக்கு அதை 
அவருக்கே தானமாகக்‌ கொடுத்துவிடுவார்கள்‌. ன்‌ 
i ந்தால்‌ ய்‌ வெட்டும்போது 
ளம்‌ கறியாக இருந்தால்‌, தொடைக்கறியை - 7 
வ என்னாமா இருக்கு!'" என்று சொல்லி ஒரு சிறு துண்டு நறுக்கி 
வாயில்ப்போட்டு சுவைத்து மெல்லுவார்‌. 


கி.ராஜநாராயணன்‌ இ 1 

முழு ஆட்டையும்‌ ஒரு வீட்டார்‌ இங்க முடியாதாகைய: 
நெருங்கிய சொந்தக்காரர்கள்‌, வேண்டியவர்கள்‌ இவர்களு 
கெல்லாம்‌ கொடுத்தனுப்பியது போக மீதிக்‌ கறியை வெட்டி உப்‌ 


முற்றத்தில்‌ இப்படிக்‌ கோர்க்கப்பட்ட கறித்துண்டுகளி। 
தோரணத்தைப்‌ பார்க்கக்‌ கூடியதாக இருந்தது. 
ஓரளவு காய்ந்தபிறகு அவைகளை நூல்ச்சரட்டிலிருந்து உரு 
எடுத்து அதைப்‌ பாக்கு அளவு வில்லையாக நறுக்கி திரும்பவு 
வற்றலாகக்‌ காய வைத்து எடுத்து வைத்துக்கொள்வார்கள்‌. 


தாய்‌ வீட்டுக்கு வரும்‌ மகளுக்கு ஊர்‌ திரும்பும்போது இந்‌, 
உப்புக்கண்டத்தை தாய்மார்கள்‌ பிரியமாகக்‌ கொடுத்தனுப்புவார்‌. 


காய்கறிகள்‌ இடைக்காத மழைக்‌ காலங்களிலும்‌ வராத அபூ 


விருந்தாடிகள்‌ வந்த நேரத்திலும்‌ சமையலில்‌ உப்புக்‌ கண்டம்‌ கை 


கொடுத்து உதவும்‌. 
- 


17 


சம்சாரி வீட்டுப்‌ பிள்ளைகள்‌ கள்ளுக்‌ குடிப்பதில்லை. பனைச்‌ 
சொந்தக்காரர்களில்‌ சில பேருக்கு மட்டும்‌ பனம்பால்‌ உடம்புக்கு 
நல்லது, சூட்டை ஆத்தும்‌ என்று விரும்பிக்‌ குடிக்கும்‌ வழக்கம்‌ 
இருந்தது. பனம்பால்‌ துவர்ப்புடன்‌ கூடிய சற்றே இனிப்பு ருசியும்‌ 
கொண்டிருக்கும்‌. ௬௫௪ கவனம்‌ உள்ளவர்களுக்குப்‌ பனைக்குப்‌ பனை 
ருசி மாறுபடும்‌. அபூர்வமாக சில பனைகளின்‌ பால்‌ மிகுந்த ருசியாக 
இருக்கும்‌ அதை கேட்டு விரும்பிச்‌ சாப்பிடுவார்கள்‌. பனையி 
லிருந்து இறக்கிய உடனே குடிக்க வேண்டும்‌; இல்லையென்றால்‌ 
அது கள்ளாக மாறிவிடும்‌ என்பார்‌ சம்முகநாடார்‌. கள்ளின்‌ 
புளிப்பிலும்‌ பல ஸ்தாயைகள்‌ உண்டு. ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒருவகை புளிப்பு ஸ்தாயை பிடிக்கும்‌. 

போதைகளின்‌ வகைகளை ருசிபார்த்து, ரசித்து அனுபவிப்பதில்‌ 
ராஜா நாயக்கருக்குப்‌ பிந்திதான்‌ மற்றவர்கள்‌. 


பகொபல்லபுரத்து மக்கள்‌ ஓ 143 


பர்மா நாயக்கரின்‌ மகன்‌ என்ற பட்டப்‌ பெயரோடு அந்த ஊருக்கு 
வந்த காலத்திலிருந்தே இப்படியான பழக்க வழக்கங்களோடுதான்‌ 
வந்தார்‌. பர்மா நாயக்கர்‌ அங்கு வந்ததும்‌ முதல்க்‌ காரியமாக ஒரு 


காரைவீடு கட்டினார்‌. வீடுகட்டி முடிந்ததும்‌ குடும்பத்தில்‌ யாராவது 


ஒருத்தர்‌ சாகணும்‌ என்கிற உலக எதிர்பார்ப்பின்படி அவரே போய்ச்‌ 
செர்ந்தார்‌. அவ்வளவு செலவழித்து வீடுகட்டியும்‌ கூட ''அடி 
மண்டி''யாகத்‌ திரண்ட சொத்தும்‌ ரொக்கமும்‌ இருந்தது. ராஜா 
நாயக்கர்‌ அவருக்கு ஒரே பையன்‌. சின்ன வயசு. தட்டிக்கேட்க 
குடும்பத்தில்‌ யாருமில்லை. மனம்‌ போனபடி சினேகங்களும்‌ பெண்‌ 
சேர்க்கைகளும்‌ ஏற்பட்டன. எப்போது பார்த்தாலும்‌ பத்துப்பேர்‌ ' 
அவருக்குப்‌ பின்னால்‌ திரிந்தார்கள்‌. பக்கத்து ஊர்களிலும்‌ சுத்துப்‌ 
பட்டிகளிலும்‌ அவரைக்‌ ''கோபல்ல மைனர்‌'' என்றுதான்‌ 
அழைப்பார்கள்‌. சொந்தப்‌ பெயர்‌ மறைந்து அந்தப்‌ பட்டப்‌ பெயரே 
உள்ளூரிலும்‌ நிலைத்துவிட்டது. 

கள்ளுக்கடை அந்த ஊரில்‌ அழிந்ததுக்குப்‌ பிறகு அவரும்‌ 
சேக்காளிகளும்‌ பக்கத்து ஊர்‌ எல்லைக்குப்‌ போவதை வழக்கமாகக்‌ 
கொண்டார்கள்‌. அங்கேயும்‌ இந்தக்‌ கவுலூர்நாயக்கர்தான்‌ கடைக்‌ 
குத்தகைதாரராக இருந்தார்‌. அதனால்‌ அவர்‌ ஒரு தந்திரம்‌ செய்தார்‌. 
கோபல்ல கிராமத்தின்‌ எல்லையும்‌ கொத்தூர்‌ கிராமத்தின்‌ 
எல்லையும்‌ சந்திக்கும்‌ இடத்தில்‌, கொத்தூர்‌ ரொமத்தின்‌ எல்லை 
யிலேயே கடையை ஸ்தாபிதம்‌ செய்துகொண்டார்‌! 

வருமானமுள்ள வாடிக்கையாளரான இவரைக்‌ கவுலூர்‌ நாயக்கர்‌ 
அட்டகாசமாக வரவேற்றார்‌. மற்றவர்களும்‌ இவர்களுக்கு ஒதுங்கி 
இடம்‌ அளித்தார்கள்‌. அங்கே அந்நேரத்தில்‌ ஒரு நரிக்குறத்தியும்‌ 
நரிக்குறவனும்‌ கள்‌ குடிக்க வந்திருந்தார்கள்‌. 

இப்படி வரவேற்பும்‌ உபசரிப்பும்‌ நடக்கிற இந்தத்‌ ''துரை'' யாரோ 
என்று திகைப்படைந்து, ஒரு பெரிய கும்புடுபோட்டு அந்த 
நரிக்குறவ தம்பதி மழலைத்‌ தமிழில்‌ மைனரைப்‌ போற்றிப்‌ 
புகழ்ந்தார்கள்‌. 

தன்னோடு வந்தவர்களையும்‌, கடையில்‌ தான்‌ வந்ததும்‌ ஒதுங்கி 
மரியாதை செய்தவர்களையும்‌ இந்த நரிக்‌ குறவர்களையும்‌ 
தன்னோடு சேர்ந்து பட்டை பிடிக்கும்படி கேட்டுக்‌ கொண்டார்‌ 
மைனர்‌. 


கள்‌ எல்லோருக்கும்‌ ஒரு சுற்று வந்தது. அடுத்த சுற்றுக்கு 
கடையின்‌ உள்ளே இருந்த மடாவைக்‌ கொண்டுவரச்‌ சொல்லி 


க்கல்‌ கி.ராஜநாராயணன்‌ ௬ 1 

அடக்க விண்‌ போது, அந்த நரிக்குறத்தி மைன 

ம்க்‌, ந்து, தன்‌ கையினால்‌ துரைக்குப்‌ பச்சை குத்தவே 
டுக்கொண்டாள்‌. அவளின்‌ அந்த முன்வரத்‌ 

ஒரு சின்ன சந்தோஷக்‌ கலகலப்பை பத்தலை முல்‌ 


“மைனர்‌ மொதலாளிக்குப்‌ பச்‌ த்‌ 
டம்‌ ட குப்‌ பச்செ ரங்‌ 
என்றார்‌ ஒருத்தர்‌ அங்கிருந்தவர்களிடம்‌. த்தி அன்கிதின்‌ 


சல்‌ ந்‌ 3 ்‌ 
'வ்வாஸ--*! என்ன பச்செ குத்திவிடப்‌ போறாளாம்‌?" 


“என்ன பச்செ வேணாலுங்‌ குத்‌ ன்‌ ப 
க்‌ த ட்‌ றங்‌ குத்துறன்‌. இப்பொப்‌ 
பச்சே வந்துருக்கு. காந்திப்பச்செ, கதர்க்‌ கொடிப்‌ பதி 


கலர்ப்பச்செ... ஒன்க்கு என்னா பச்செ ஒணும்‌ தொரெ, சொல்லு 


தொரெ?!* 
“என்னது; காந்திப்‌ பச்சையா? 


“எல்லா எடத்லேயும்‌ இப்‌ ர்‌ குத்‌, 1 
த யும்‌ இப்பொ அதான்‌ குத்துராங்கோ; மவாத்மா 


மைனர்‌ எப்பவும்‌ பேசுறது கொஞ்சம்தால்‌ 

்‌ ப 'ஞ்சம்தான்‌. அவரைச்‌ சுற்‌ ர்‌ 
piven அப அதிகம்‌ பேசும்‌. அதைக்‌ கேட்டு த்தால்‌ 
பல ற னன்‌ எப்பவாவது அவர்‌ வாயைத்‌ ஆனி 
ச எழக பக்கத்தில்‌ இருப்பவர்கள்‌ கப்சிப்‌ ஆனது 
- ஊடாலெ யார்‌ பேசினாலும்‌ அவருக்குப்‌ பிடிக்காது. 

பர்மாவிலுள்ள பச்சை த்தும்‌ 
ய்‌ . குத்தும்‌ கலையைப்பற்றி, ம்‌ 
நர்த்தியையும்‌ அழகையும்‌ பற்றிப்‌ பேச நன்‌ அவர்க 


பவத வனத்தில்‌ அவருக்குள்‌ இருந்த இளம்‌ போதை 
ஷ்‌ வரக த ட குத்துறாங்க இங்கெ; சாவஞ்‌ செத்த 
ரகக கட்‌ ரத்தைகளை அந்த நரிக்குறவர்கள்‌ பலமாக 
ப்‌ i போகும்‌ கட்டத்திலேயே, அப்போ, 
லன்‌ பப்‌ த்த தீயை உடனே அமத்துவது போல்‌ அங்கி or 
பார்வையாலேயே அதை நிறுத்தி விட்டனது 


'சதங்காட்டாம ? வர்‌ க த்துக்‌ 
ம்‌ இரு; வர்ற வரவைக்‌ கெடுத்துக்கிறாதெ' என்பது 


கடக்க அதல்‌ க அதன்‌ 
மு எக்‌ கண்டதும்‌ படித்துத்‌ தெரிந்துகொள்ளும்‌ சாமர்த்திய 


முள்ள நாடுகண்ட அந்‌ ரிக்‌ ர்கள்‌ 
தன ந்த நரிக்குறவர்கள்‌ உடனே அமைதியாகி 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ ஞூ 145 
பர்மாவுக்கு வந்து னாக்காரர்கள்‌ குத்தும்‌ கலர்பச்சையைப்‌ பற்றி 
வர்‌ விவரித்தார்‌. அந்த மஞ்ச நிறத்துக்கும்‌ அந்தப்‌ பச்சையின்‌ 


நிறத்துக்கும்‌ உள்ள எடுப்பைப்பற்றி வர்ணித்தார்‌. உடம்பு 
முழுவதும்‌ கலர்‌ கலராகக்‌ குத்திக்‌ கொள்ளும்‌ பச்சையைப்‌ பற்றிச்‌ 
சொன்னார்‌. யாவற்றுக்கும்‌ கரமாக பர்மாக்காரிகளின்‌ பளிங்குத்‌ 
தொடைகளில்‌ தான்‌ கண்ட பச்சைகளைப்‌ பற்றி அனுபவித்துப்‌ பேச 
ஆரம்பித்தார்‌. 
+ 


அவர்‌ பேசி முடியும்‌ வரை பொறுமையாகக்‌ காத்திருந்து, 


அவருக்கு அங்கிருந்தவர்கள்‌ “ராஜா மைனர்‌'' என்றெ பட்டத்தைச்‌ 


சூட்டி, அதையே அவருடைய வலதுகையில்‌ பச்சை குத்தும்படி 
சொன்னார்கள்‌ அந்த நரிக்குறத்திக்கு. 

அந்தப்‌ பெயர்மீது அவருக்கும்‌ பிரீதி இருந்ததால்‌ அவளிடம்‌ 
கையை நீட்டினார்‌. 

படங்களாகவும்‌ கோலங்களாகவும்‌ பச்சை குத்திய அவளுக்கு 
எழுத்து, பெயர்‌ விஷயம்‌ திகைப்பாக இருந்தது. அவள்‌ நீட்டிய மை 
டப்பியில்‌ வெற்றிலைக்காம்பினால்த்‌ தொட்டு அங்கிருந்தவர்‌ களில்‌ 
ஒருத்தர்‌ அவருடைய கொடங்கையில்‌ ''ராஜா மைனர்‌'' என்று 
எழுதினார்‌. எழுதி முடித்ததும்‌ அங்கே ஒரு சின்னக்‌ கோலாகலம்‌; 
ஆரவாரம்‌. 

அந்த எழுத்தின்‌ மேலே நரிக்‌ குறத்தி ஊசியினால்‌ நறுக்நறுக்‌ 
கென்று வேகமாகக்‌ குத்தினாள்‌. “இந்த வலியெல்லாம்‌ என்னை 
ஒண்ணும்‌ செஞ்சிராது' என்பதுபோல அவளுக்கு நீட்டிய கையுடன்‌ 
முகத்தைப்‌ பெருமிதமாக வைத்துக்கொண்டார்‌ ராஜாமைனர்‌. 

பச்சை குத்தி முடிந்ததும்‌ அதை விழாவாகக்‌ கொண்டாட 
ஊருக்குள்‌ ஆட்களை அனுப்பி வெத்திலைபாக்கு, இனிப்புப்‌ 
பலகாரங்களும்‌ வரவழைக்கப்பட்டது. இதைக்‌ கேள்விப்பட்ட 
பலர்‌ ஊருக்குள்ளிருந்து கள்ளுக்கடையைப்‌ பார்க்க வேகமாக 
வந்தார்கள்‌. வந்தவர்கள்‌, இருந்தவர்கள்‌ எல்லாருக்குமே ராஜா 
மைனர்‌ கணக்கில்‌ கள்‌ சப்ளை நடந்தது. கள்ளுக்கு "உபகாரமாக: 
காரங்கள்‌ இட்ட மொறுமொறுப்பான உப்புக்‌ கண்டமும்‌ நெத்திலிக்‌ 


கருவாடும்‌ தட்டுத்‌ தட்டாக வந்துகொண்டிருந்த. 


பச்சை குத்திய நரிக்குறத்திக்கு ராஜாமைனர்‌ ரூபாய்‌ நோட்டு 
ஒன்றைத்‌ தந்தார்‌ பரிசாக. கூட்டம்‌ பூராவும்‌ அந்த நோட்டை 


கி.ராஜநாராயணன்‌ 6, 146 
அவளிடமிருந்து வாங்கி அதிசயமாகப்‌ பார்த்தது. அந்த ஊரில்‌ 
அவரிடம்‌ மட்டும்தான்‌ ரூபாய்‌ நோட்டு இருக்கிறது என்று 
பேசிக்கொண்டார்கள்‌. அந்த ஊருக்கே முதல்‌ முதலில்‌ ரூபாய்‌ 
நோட்டுக்களைக்‌ கொண்டு வந்தவரே பர்மா நாயக்கர்தான்‌ என்று 
பேச்சு. 


பெரிய்ய பணக்காரர்கள்‌ வீட்டில்தான்‌ ரூபாய்நோட்டு இருக்கும்‌ 
என்று சொன்னார்கள்‌. 


4 
18 


நுன்னகொண்ட நாயக்கரிடம்‌, மறுநாளே ஒருத்தர்‌ போய்‌ 
“'இன்னமாதரி இப்படி ரூபாநோட்டுண்ணு புதுசா வந்திருக்காமே? 
மைனர்‌ நாயக்கர்‌ வீட்லெதாம்‌ ரூபா நோட்டு இருக்கு, வேற யாரு 
வீட்லெயும்‌ இந்த ஊர்லெயே கெடயாதுண்ணு பேசிக்‌ 
இிடுராங்களே'' என்று கேட்டுவிட்டார்‌. கேட்டதுக்குப்‌ பிறகுதான்‌. 
நிம்மதியாச்சி அவருக்கு! 


வாயில்‌ வைத்துக்‌ கொண்டிருந்த சுருட்டை கையில்‌ எடுத்துக்‌ 
கொண்டு நுன்னகொண்ட நாயக்கர்‌ சிரித்தார்‌. 'ம்‌: பிறகு' என்பது 
போலிருந்தது அந்தச்‌ சிரிப்பு. ''நீரூபா நோட்டெப்‌ பாத்திருக்கயா?'' 
என்று கேட்டார்‌. ''நாம்‌ பார்த்ததேயில்லே'' அவருக்கும்‌ காட்ட 
வேண்டும்‌ என்று தோன்றியது போலிருக்கு. தன்னிடமிருந்த அஞ்சி, 
பத்து, நூறு ரூபா நோட்டுக்களைக்‌ காண்பித்தார்‌. 

இதைப்பற்றிய பேச்சு கள்ளுக்கடையில்‌ ஒருநாள்‌ வந்தது. இந்த 
ஊருலயே, அல்லது இந்த வட்டகையிலேயே யாரிட்டெ நிறைய்யப்‌ 
பணம்‌ இருக்கு என்பது பற்றி அடிக்கடி பேச்சுவரும்‌. 

அப்போது கவுலூர்‌ நாயக்கர்‌ சொன்னார்‌: 


''என்னெண்ணு நீ நெனைச்செ நுன்னகொண்ட நாயக்கரே; 
கோட்டையார்‌ வீட்டுக்குச்‌ சமதையா துட்டுள்ள ஆளுடா அவரு! 
என்று சொல்லிவிட்டு இடீரென்று குரலைத்‌ தாழ்த்தி, ''திருப்பிச்‌ 
சொன்னா அவங்களையும்‌ பாக்க அதிகம்ண்ணு சொல்லுவேன்‌!!! 
என்று உதட்டை நமட்டித்‌ தலையை மேலும்‌ 8ழும்‌ ஒந்தியைப்‌ போல்‌ 
ஆட்டினார்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 147 
“ஆங்‌! வட்டித்துட்டு வருதில்லெ!!'' என்று சொன்னான்‌ வரதன்‌. 


“வட்டி மட்டுமா. ஆடுக'' என்றார்‌ பக்கத்திலிருந்தவர்‌. 
கவுலூர்நாயக்கர்‌ முகத்தை எரிச்சல்ப்படுவது போல டக்‌ 
வைத்துக்கொண்டு உடம்பை முன்கவிந்து i அடே...ய்‌... என்று 
'தாளக்கமாய்‌ நீட்டி “ஆடு ஒண்ணு எட்டுக்குட்டி போட்டாலும்‌ டர்கி 
எட்டுக்குட்டி ஒவ்வொண்ணும்‌ எட்டுக்குட்டி பதவில 
வட்டிதுட்டுக்கு ஈடாகுமோ...ண்ணேன்‌' 'என்று சா 
நிமிர்ந்தார்‌. 

“ஹும்‌! என்று ஒரு குரல்‌; 'நீர்‌ ஒண்ணு” என்பதுபோல்‌ கேட்டது. 
புதூர்‌ நாயக்கர்தான்‌ எழுந்திருந்து, கொப்பளிக்கும்‌ tn 
வாய்க்குள்‌ இருந்த போயிலை எச்சிலைத்‌ துப்பிவிட்டு வந்து, ரல்‌ 
அறிந்து வைத்திருந்த ஒரு “உம்மை''யை அந்தக்‌ கூட்டத்‌ 
அவிழ்த்தார்‌. 

க்கெல்லாம்‌ தெரிந்த கதைதான்‌ என்றாலும்‌ அதை 

அரண சொல்லிப்‌ பார்ப்பதில்‌ ஒருவித குரூர வியப்பு! லக்கு 
வருசம்‌ வாழ்ந்ததுமில்லை, முப்பது வருசம்‌ கெட்டது. ல்‌ 
என்பது கிராமத்தில்‌ சொல்லப்படும்‌ ஒரு. சொலவம்‌. 14 
மனிதனுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஏழ்மையானாலுஞ்‌ ர 
சர்மையானாலுஞ்சரி முப்பது வருசங்களுக்குத்தான்‌. சுழலும்‌ சக்கரம்‌ 
பால 8ழேயுள்ளது மேலேயும்‌ மேலே உள்ளது கழேயும்‌; ப 
மாறி மாறி வரும்‌ என்கிறது. ஆனால்‌ கோட்டையார்‌ டா 
"ஏளுதலைமுறை' யாக “அண்ணு கண்டது. அப்படியே அலுங்‌ 
காமல்‌ தெரிவது எப்படி? ஜனங்களுக்கு இது அரமக 
இராமத்தில்‌ இப்போது புதுசு புதுசாக குடியேறியவர்க தட்‌ 
கோட்டையாரையும்‌ மிஞ்சும்‌ அளவுக்குத்‌ துட்டு இருக்கு மா 
என்றெல்லாம்‌ நினைக்க வைத்தது. என்றாலும்‌ கோட்டையார்‌ 
வீட்டைப்‌ பார்க்கும்போது ஏற்படுகிற மலைப்பு மரியாதை இணக்க 
பெரில்‌ வருவதில்லை. இந்த அடிப்படைக்கு ஒருகதைஜனங்‌ டம்‌ 
புழங்கி வந்தது. போயிலைச்‌ சக்கையைத்‌ துப்பிவிட்டு வந்து 
புதார்நாயக்கர்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 


தேவி வந்து ஒரு குடும்பத்துக்குள்த்‌ தங்கிவிட்டால்‌ கேட்க 
பவண்டாம்‌ சவுகரிய சுகபோகங்களுக்கு. அப்படிக்‌ கொண்டு 
வருகிற தேவியை நாம்‌ எம்புட்டுத்தான்‌ கவனம்‌ பார்த்து, 
கொண்டாலும்‌ நாள்‌ ஆக ஆக அவளுக்கு அங்‌ க இருக்க 
பிடிக்காதாம்‌! அப்படியொரு கொணம்‌. ஒரு செல்லக்‌ குழந்தையின்‌ 


கி. ராஜநாராயணன்‌ & 1 


சிணுக்கட்டத்‌ படாம ்‌ 
துடன்‌ ரம்‌ ே பத ன 
மொணங்கிக்கொண் ட A நாம்‌ போறேன்‌” என்‌ 


வசதியாக ஒரு 0 கக அச 
கேட்டார்கள்‌. நாயாளியாகப்‌ படுத்திருக்க 


ரெகுராம நாயக்கரைப்பற்றிப்‌ 


புதூர்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்த 
நீட்டிய 'பட்டை'யை வாங்கித்‌ 


பகொபல்லபுரத்து மக்கள்‌ ஐ, 149 


கட்டிலைப்‌ போட்டு படுக்கிறது வழக்கம்‌. 
நினைச்சது, வெளியே இருந்துதான்‌ யாரோ உள்ளே வர வழி விலகிச்‌ 


ரெகுராமநாயக்கருக்கு, சிலது நாட்களாகவே அந்தக்‌ குரல்‌ 


கட்டுக்‌ கொண்டிருந்தது! கொஞ்‌... சம்‌ கண்‌ அசருவது போ...ல 
இருக்கும்‌ போது, ஒரு பெண்பிள்ளையின்‌ குரல்‌: 


“தள்ளிக்கொ; வழியை விடு. நாம்‌ போகணும்‌; நரம்‌ போகணும்‌'' 
என்னடா இது. இந்தச்‌ சத்தம்‌ எங்கெயிருந்து வருது? 


ராத்திரிகளில்‌ அவர்‌ காத்தோட்டத்துக்காக வாசலுக்கு நேராய்‌ 
அவர்‌ முதலில்‌ 


சொல்லுகிறார்கள்‌ போலிருக்கு என்று. அதனால்‌ அவர்‌ வெளிப்‌ 
பக்கமே பார்ப்பார்‌ அந்தச்‌ சத்தம்‌ கேட்டதும்‌! 

இரும்பவும்‌ அந்தச்‌ சத்தம்‌ கேட்டது “தள்ளிக்கொ வழிவிடு. நாம்‌ 
போகணும்‌. நாம்‌ போகணும்‌” தற்செயலா ரெகுராம நாயக்கர்‌ 
வீட்டினுள்ளே பார்த்தார்‌. “பார்த்தா... [!ஜெகஜோதியா, அந்த 
இருட்டுக்‌ கெசத்துலயும்‌ தத்ரூபமா வந்து நிக்காளாம்‌ அம்மை 
தேவி!” 

திரும்பவும்‌ அவள்‌ வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. 
பார்த்தார்‌. 'ஆஹ; நம்ம வீட்லெ குடியிருந்த சதேவியில்லா 
புறப்பட்ரிச்சி போல. விடப்படாதெ இதெ' அப்பிடீண்ணு ரோசனை 
செஞ்சாராம்‌. பளிச்சிண்ணு அவருக்கு மனசுல பட்டதெச்‌ 
செஞ்சிட்டாரு. 

“அம்மா ஒனக்கு என்ன கொறை இங்கெ; ஏம்‌ போணும்ன்னு 
சொல்லுதெ?'' ''இல்லெ; நாம்‌ போகணும்‌. தள்ளிக்கொ; வழிவிடு:” 
பச்சைப்பிள்ளைகெணக்க அதே சொல்லீட்டிருக்காளாம்‌! சரீ; இனி 
இவளெத்‌ தாமரிக்க ஏலாதுண்ணு நெனைப்பு வந்துவிட்டது. 

ரெகுராமநாயக்கர்‌ எழுந்திருந்தார்‌. கட்டிலை நகர்த்தவில்லை. 
அம்மா, கொஞ்சம்‌ பொறு; நா வந்ததும்‌ நீ போகலாம்‌ என்றார்‌. அவள்‌ 
சரி என்று ஒப்புக்கொண்டாள்‌. தேவதைகள்‌ வார்த்தை பிசகாது என்று 
தெரியும்‌ அவருக்கு. 

“நிக்கெயே அம்மா, நிக்கப்படாது நீ, உக்காரு 'ண்ணாரு 
கதையைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஆச்சரியம்‌; ரெகுராம 
நாயக்கர்‌ அப்படி அவளை அதிகாரம்‌ பண்ணியிருக்காரே என்று. 

பட்டையிலிருந்து மெதுவாக ஒரு இழுப்பு இழுத்துச்‌ சப்பினார்‌ 
புதூர்‌. பிறகு தொட ர்ந்தார்‌. அவர்‌ பட்டையைச்‌ சப்புவதற்கு 


கி.ராஜநாராயணன்‌ &, 150 


எடுத்துக்கொண்ட அந்த இடைவெளி நேரத்தில்‌ கவுலூர்‌ சொன்ன 
''லெச்சுமி ஒண்ணு உக்காந்துதாம்‌ இருக்கணும்‌; நிக்கப்படாது. 
நிண்ணுட்டா; கிளம்பீட்டாண்ணுதான்‌ அருத்தம்‌. அதனாலெதா 
'உட்காரு"ண்ணு சொன்னது '' 


கவுலூர்‌ சொல்லி நிறுத்தியதும்‌, புதூர்‌ தொடர்ந்தார்‌ ஒரு ஓங்கி 
அழுத்தத்துடன்‌; ''உக்காந்துட்டா;'' என்று நேரில்‌ பார்த்தது போல்‌ 
சொல்லி மகழ்ந்தார்‌. 


"'விறு விறுண்ணு போயி பக்கத்துல இருக்க கிணத்துல கு, 
கதெய முடிச்சிக்கிட்டாரு ரெகுராமநாயக்கரு!!'' 


கதையை, அங்கே இருந்தவர்களில்‌ புதுசாகக்‌ கேட்டவர்‌ ௧ 
கடேசியில்‌ வேகமாகப்‌ புதூர்‌ சொன்னதை விளங்கிக்கெ 
முடியவில்லை. தெரிந்த, பக்கத்திலிருந்தவர்கள்‌ விளக்கிச்‌ செ! 
பிறகுதான்‌ தெரிந்தது; எப்படி ஒரு தந்திரம்‌ பண்ணி - உயி 
கொடுத்து - தேவியை அந்த வீட்டில்‌ அவர்‌ நிலை நிறுத்தி 
என்று. 

- 
19 


சொக்கய்யர்‌ கள்ளுக்கடைக்கு ஒரு வாடிக்கையாக 
சேர்ந்ததே தனிக்கதை. அவர்‌ சூட்டு நோய்‌ தாங்க 
துன்பப்பட்டார்‌. பாக்காத வைத்தியமில்லை. கடேசியில்‌ ந 
வைத்தியர்கள்‌ அவருக்குச்‌ சொன்ன அறிவுரை ஒரு மண்‌ 
பனம்பால்‌ சாப்பிடவேண்டும்‌ என்பது. கொஞ்சம்‌ குணம்‌ தெ 
போல்‌ இருந்தது. கவுலூர்தான்‌ சொன்னார்‌ பனம்பாலை விடக்‌ 
தான்‌ இதுக்கு சொன்னாங்கம்‌ என்று. 'சரி; அதோட புளி 
யுந்தான்‌ பாத்துருவமே' என்று வந்துவிட்டார்‌ கடைக்கு. 

சாப்பிடுகிறவரை ஒன்றும்‌ இல்லை. நிறுத்தி விம்‌ 
திரும்பவும்‌ சூடு பிடித்து பிராணனை வாங்குகிறது. 

வைத்தியத்துக்கு என்று ஆரம்பித்து, நிரந்தரமாகிவிட்‌ 

தடுமன்‌ பிடித்திருக்கும்போது மூக்கடைப்புக்குப்‌ பொடிப்‌ 
ஆரம்பித்து பிறகு அதே 'ராப்தா' ஆகிவிடுவதுபோல. 

சொக்கய்யர்‌ கள்ளுக்கடைக்கு வருகிற நேரமும்‌ தோரை 
ஒரு அலாதி; அவர்‌ கடைக்கு வந்துவிட்டார்‌ என்றாலே கள்‌; 
களைகட்டிவிடும்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 151 


சாயங்காலமானால்‌ கூட்டம்‌ நெரிபரியாக இருக்கும்‌. அதைத்‌ 
தவிர்க்க அவர்‌ நிழல்‌ சரிய ஆரம்பித்த உடனேயே வந்துவிடுகிறது. 


தூரத்தில்‌ அவர்‌ வரும்போதே கடையிலுள்ளவர்கள்‌. ''ஏ... அந்நா 
பார்ரா, அய்யர்‌ வார வரத்தெ'' என்பான்‌ ஒருத்தன்‌. 


''ஏ பாவி மட்டெ; மனுசன்‌ தூசிக்கோட்டையா வாறாரே!'' 
என்பான்‌ மற்றொருவன்‌. கள்‌ அப்படி அவரை இங்கே இழுத்துக்‌ 
கொண்டு வருகிறது என்கிற அர்த்தத்தில்‌. 

அவர்‌, பிள்ளையார்‌ கோவில்‌ பூசையை முடித்துவிட்டு வருகிற 
நேரம்‌ அது. ஊருக்கு மேற்கே வெயில்‌ உகந்த விநாயகர்‌ கோவில்‌ 
இருக்கிறது. வெயில்‌ மட்டுமில்லை மழை பனி காற்று எல்லாமே 
அந்த விநாயகருக்கு உகந்ததுதான்‌; என்றாலும்‌ இவைகளிலெல்லாம்‌ 
அதிகம்‌ கிடைப்பது இந்தக்‌ கரிசல்க்‌ காட்டு வேனா வெயில்தான்‌. 


சாமி வாங்க!” ''சாமி வாங்க'' என்று உபசரிப்பு பலம்‌. 
ஒவ்வொரு 'சாமி வாங்க:வுக்கும்‌ கழுத்து சுளுக்கிக்கொள்ளாமல்‌ 
சுமாரான ஒரு தலை அசைப்பு. ''சாமி கும்புடுதென்‌'' என்பவர்‌ 
ஈஞுக்கு இடதுகையை மட்டும்‌ கொஞ்சம்‌ வெட்டியிழுப்பதுபோல 


ஈ பதிலுக்கு உயர்த்தினால்‌ பாவம்‌ இவர்கள்‌ சாம்பலாகப்‌ போய்‌ 
மிவார்கள்‌ என்றுதான்‌ அப்படி இடதுகையால்‌ அசைக்கிறது ' என்று 
னர்‌ நாயக்கர்‌ கேட்டதுக்குப்‌ பதில்‌ சொல்லியிருக்கிறார்‌ அய்யர்‌. 


பட்டத்‌ தார்பாய்ச்சிக்‌ கட்டிய வேட்டி, மேலே சிகப்புப்‌ பட்டு 
ங்கவஸ்திரம்‌, சொட்டை விழுந்த ஏறுநெற்றி, குதரைலாடம்‌ 
ஈன்ற கரும்பிறைச்‌ சந்திர வடிவில்‌ பின்பக்கம்‌ மட்டும்‌ சிகை, 
டக்காய்‌ அளவு கொண்டை, நல்ல சேப்பு நிற நெற்றியில்‌ 
வசெவ என்று பிரகாசிக்கும்‌ குங்குமம்‌, வலது கையில்‌ 
ள்ளிக்காப்பும்‌ விரலில்‌ தாமிர மோதிரமும்‌. 


ஊருக்கு உள்ளேயும்‌ வெளியேயும்‌ அய்யருக்கு ரண்டு பெயர்கள்‌. 
ளையார்‌ கோயில்ச்‌ சாமி; கள்ளுக்கடை அய்யர்‌. தெரிந்தவர்‌ 
குத்தான்‌ தெரியும்‌ அவருடைய சொந்தப்‌ பெயர்‌. அய்யர்வாள்‌ 
டடகாசமாக வந்து அமர்ந்தார்‌ கள்ளுக்கடை மணலில்‌ - ''அடேய்‌ 
வாரா... என்றுதான்‌ கடைக்காரரைக்‌ கூப்பிடுவார்‌. அய்யர்‌ 
க்குக்‌ காது நன்றாகக்‌ கேட்கும்‌ என்றாலும்‌ சில காது கேளாத 


கி.ராஜநாராயணன்‌ & 152 


உட்கார்ந்ததும்‌ முதக்காரியமாக வெயிலை ஒருபாட்டம்‌ 
அர்ச்சனை செய்வார்‌. 

உற்சாகம்‌ பீறிடும்போதும்‌ கோபமாகப்‌ பேசும்போதும்‌ சபை 
நடுவில்‌ மற்றவர்கள்‌ சொல்லக்‌ கூசும்‌ கெட்ட வார்த்தைகளையும்‌ 
வசவுகளையும்‌ சரமாரியாக அவிழ்த்துவிடுவார்‌; தான்‌ மாத்திரம்‌ 
அப்படிப்‌ பேசலாம்‌ என்பதுபோல! அப்போது மைனர்நாயக்கர்‌ 
அங்கிருந்தால்‌ ஒரு பொய்‌ நடிப்புடன்‌ காதுகளைப்‌ பொத்திக்‌ 
கொண்டு ''சாமி சாமீ, காயத்திரி மந்திரம்‌ சொல்ற நாக்கு சாமீ?! 
என்பார்‌ அவரைப்பார்த்து. 

அய்யரின்‌ கழுத்தில்‌ தலைமட்டும்‌ அப்போது முன்னும்‌ பின்னும்‌ 
ஆட்டிக்காட்டும்‌! 

இந்த வித்தியாசமான தலை ஆட்டல்‌ அவருக்கே என்று உள்ள ஒரு. 
பிரத்யேகமான செய்கையாக இருந்தது. அவருடைய பேச்சின்‌. 
ஆரம்பமே பல சமயம்‌ கேள்வியாகவே தொடங்கும்‌. இல்லாத 
எதிராளியை எதிரில்‌ நிறுத்தி வைத்துக்கொண்டு கேள்வியால்‌. 
மடக்கியதுபோல்‌ ஆக்கிவிட்டுத்‌ தலையை அப்போது அப்படி 
ஆட்டுவார்‌! | 

முக்கியமாக மகாத்மா காந்திபேரில்‌ அவருக்கு ரொம்பக்‌ கடுப்பு. 
மது குடிக்கக்கூடாது என்று சொன்னதுக்காகக்கூட இல்லை 
கோவிலுக்குள்‌ அரிஜனங்களை அனுமதிக்கவேண்டும்‌ என்‌, 
சொன்னதுக்குத்தான்‌, ''நீ ஒரு கோயிலைக்‌ கட்டு, சொந்தத்துல; 
துட்டைப்‌ போட்டுக்‌ கட்டு. கூட்டீட்டுப்போ. ம்‌; கூட்டீட்டுப்பெ! 
பள்ளுப்‌ பாறை பதினெட்டு ஜாதியையும்‌; யாரு வேண்டாங்கா? 
என்று கேட்டு, கொஞ்சம்‌ இடைவெளியிட்டு தலையை அப்ப 
முன்னும்‌ பின்னும்‌ ஆட்டினார்‌. 

அந்தத்‌ தலையாட்டலை கவுலூர்‌ நாயக்கரும்‌ மற்றவர்களு. 
ரசித்துச்‌ சிரித்தார்கள்‌. 

“ஒனக்கு அதுக்கு வக்கில்லெ...; பூர்வீகமாகக்‌ கட்டி வச்சிருக்க; 
ஆச்சாரமான கோயிலுக்குள்ளெ பள்ளுப்பறையெ கூட்டுட்டு. 
போவேன்னா இங்க இருக்கப்பட்டவன்‌ என்ன சும்பக்கூ...ன்‌; 
நெனைச்சுண்டயோ?'” அதே தலையாட்டல்‌. 


அதே குரலிலிருந்து கொஞ்சம்‌ இறங்கி, ''ஒவ்வொருத்த 
கும்பிடறதுக்குன்னே சாமியுமிருக்கு; கோயிலுமிருக்கு. அதவுட்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 153 

டுட்டு, நா மீனாக்ஷியம்மன்‌ கோவிலுள்குள்ளதாம்‌ போவேன்னுட்டு 
சொல்றது எதுல சேர்த்தி? காலெ ஓடிச்சுப்போடுவம்‌ படவா! ! 
என்றார்‌. 

“சாமி சொல்றது நூத்துல ஒரு வார்த்தெ'" என்றார்‌ கவுலூர்‌. எங்கே 
கள்ளுக்கடைகள்‌ எடுபட்டுப்‌ போய்விடுமோ என்கிற பயம்‌ 
அவருக்கும்‌ இருந்தது. 

“கள்ளுக்‌ கடைகளெ மறியல்‌ செஞ்சி, கள்ளெ ஒழிக்கணும்ண்ணு 
காந்தி சொன்னது சாமிக்குக்‌ கொஞ்சம்‌ வருத்தந்தான்‌' என்றான்‌ 
வரதன்‌. 

“போடா போட. இதை இவனில்லெ இவம்‌ பாட்டன்‌ வந்தாலும்‌ 
நடக்காதுரா'' என்றார்‌ குரலை உசத்தி. 

புதூர்‌ கேட்டார்‌, ''நாங்கதாம்‌ கள்ளெக்‌ குடிக்கிறோம்‌; ஒங்க 
கூட்டாளி இதக்‌ குடிக்கலாமா சாமி?" 

“டே புதூர்‌, அந்தக்‌ கோட்டிக்காரப்‌ பயல்‌ பேசற மாதரியே நீயும்‌ 
பேசாத. நீ விஷயம்‌ புரிஞ்சவன்‌; நோக்கு சொன்னா வெளங்கும்‌, 
கேட்டுக்கொ. தேவாதி தேவர்களெ மதுவ அருந்தியிருக்காள்‌. மது 
தேவ பானம்டா! அதனாலெதான்‌ மதுக்குடம்‌ எடுத்து ஸ்வாமிக்குத்‌ 
இருவிழாக்‌ கொண்டாடுறோம்‌. '* 

“ஒசந்த சிந்தனை, நல்ல மனசோடவும்‌ பக்தி சரத்தையா மதுவெ 
அருந்தினா அந்தக்‌ குணங்கள்‌ விருத்தியாகும்‌. 

இந்த மூடப்‌ பயல்‌ என்ன பண்றான்‌; மனசுல கெடுதல்‌ சித்தத்‌ 
தோடவும்‌ அக்ஞானத்தோடவும்‌ மதுவெ அருந்தினா அதுவே 
விருத்தியாகி, தப்புப்‌ பண்ணவும்‌ மோசமா நடக்குறதுமா ஆயிடறது. 
அது அவாள்‌ தப்பே தவிர மது என்ன பண்ணும்‌? 

சொக்கய்யர்‌ அப்படிச்‌ சொன்னாரே தவிர, அவருக்கும்‌ போதை 
ஏற ஏற வார்த்தைகள்‌ நிதானம்‌ தவறத்தான்‌ செய்தன்‌. 

மைனர்‌ நாயக்கரோ, புதூரோ அதைச்‌ சுட்டிக்‌ காட்டிக்‌ கேட்டால்‌ 
அதுக்கும்‌ ஒரு பதில்‌ தயாராக வைத்திருந்து சொல்லுவார்‌; ''அடேய்‌, 
மனுசப்பயலே ஒரு நீசன்தான்டா. நாம தேவ அம்ஸத்துக்கு ஒசரணும்‌ 
ன்னு நெனைக்கிறோம்‌; எங்க முடியுது. (மார்பைத்‌ தொட்டுக்‌ 
காட்டி) இங்க இருக்கெ அழுக்கு கொஞ்சமா நஞ்சமா! உள்ளுக்கு 
எதெது உண்டோ, வியர்வைமாதரி அதெல்லாம்‌ வெளிவரத்தான்‌ 
செய்யும்‌''என்பார்‌. 


கி.ராஜநாராயணன்‌ ௬ 154 


அய்யரின்‌ பேச்சிலெ அடிக்கடி வருவது கலியுகம்‌ என்பது. கலி 
வந்துதான்‌ மனுஷாளைக்‌ கெடுத்தது என்பார்‌. புதூர்‌ கேட்டார்‌ ஒரு 
நாள்‌; ''சாமீ கலியுகத்துக்கு முந்தியுள்ள யுகங்கள்ளேயும்‌ அக்குருவம்‌ 
இருக்கத்தானே செஞ்சது. அப்படி இருக்கப்‌ போயிதானே பகவானே 
அவதாரம்‌ பண்ணவேண்டியது வந்தது? 


தலையைக்‌ கொஞ்சம்‌ சாய்த்து புதரை ஒருவிதமாகப்‌ பார்த்தார்‌ 
அய்யர்‌!, ''மத்த யுகத்துக்கும்‌ கலியுகத்துக்கும்‌ அடிப்படையிலேயே 
ஒரு வித்தியாசம்‌ உண்டு. அதுக்கு ஒரு கதையிருக்கு. சொல்றே 
கேட்டுக்கொ"'' என்று ஆரம்பித்தார்‌. 

நாளைக்குக்‌ கலியுகம்‌ பிறக்கப்‌ போறது. அதுக்கு முதல்‌ நாள்‌, 
ஒருத்தன்‌ தன்னோட புஞ்சையை இன்னொருவனுக்கு வித்தான்‌. 
வாங்கினவன்‌ அந்தப்‌ புஞ்சையில கலப்பையைக்‌ கட்டி முங்க 
உழுதான்‌. கொழுமுனை பட்டு ஒரு சொம்பு பூமிக்குள்ளெயிருந்து 
மேலெ வந்தது. எடுத்துப்‌ பாத்தா... அதுக்குள்ளெ அவ்வளவும்‌ தங்க 
நாணயங்கள்‌! அதெ நேர புஞ்சைய வித்தவங்கிட்டக்‌ கொண்டு 
போயிக்‌ கொடுத்து, 'இந்தாப்பா; இது ஒன்னோட புஞ்சைக்குக்‌ ஒழே 
இருந்தது; வச்சிக்கொ'ண்ணான்‌. 

அதுக்கு அவஞ்‌ சொல்லுவான்‌; அதெப்படி நா வாங்குறது? 
அந்தப்‌ புஞ்சைய ஒனக்கு நா வித்துட்டென்‌. அதுல கிடைக்கிறது 
என்ன உண்டுமோ அவ்வளவும்‌ ஒனக்குத்தான்‌ சொந்தம்‌ ன்னு 
வாங்கிக்க முடியாதுன்னுட்டான்‌. 


அதுக்கு இவஞ்‌ சொன்னான்‌; 'நா புஞ்சையத்தான்‌ வாங்கினனே 
தவிர புஞ்சைக்குக்‌ கழே பொதைஞ்சு கிடக்கிற பொதையல 
வாங்கலை. இது ஒன்னுதுதான்‌; பேசாம்‌ வாங்கிக்‌ கொ' ன்னு தங்கச்‌ 
சொம்பை நீட்டினான்‌ அவன்ட்டெ. 

“ஏ நீயென்ன என்னெ பேராசெ பிடிச்சவன்னு பாத்தயா. எப்ப 
ஒனக்கு அந்தப்‌ புஞ்செய்‌ வித்தனோ, அதுல கெடைக்கிற 
அத்தனையும்‌ ஒன்னெச்‌ சேந்தது தான்‌''ன்னு சொல்லி புதையல்ச்‌ 
சொம்பை வாங்க முடியாதுன்னுட்டான்‌!'' என்று சொல்லி நிறுத்தி, 
அய்யர்‌ தலையை ஆட்ட ஆரம்பித்தார்‌, எப்படி இருக்கு பாத்தியா 
என்பதுபோல்‌. 

“அங்‌, பெறவு?'' 


பெறகென்ன; வெவகாரம்‌ பஞ்சாயத்துக்குப்‌ போச்சு, 
பஞ்சாயத்துல சொன்னான்‌, நாளைக்‌ காலம்பெற பஞ்சாயத்து 
வச்சுக்குவோம்‌ சொம்பெக்‌ கொண்டு போங்கன்னான்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ &, 155 

சொம்பெக்‌ கொண்டு போக முடியாது; கொண்டு போற 
தாயிருந்தா யாரு கொண்டு போறதுங்குற பிரச்னெ வரும்‌. சொம்பு 
இங்கயே இருக்கட்டும்ன்னு சொல்லி, பஞ்சாயத்துக்காரனிடமே 
ஒப்படைச்சுட்டுப்‌ போனாங்க. 


விடிஞ்சது. 
ம்‌ 


20 


முதல்ல பஞ்சாயத்த தேடி வந்தது யாருன்னு நெனைச்செ; நிலத்த 
வித்தானே, அவந்தான்‌! 


அவஞ்சொன்னான்‌, இன்ன மாதரி, 'இவனுக்கு நா ஏம்‌ புஞ்சைய 
வித்தது வாஸ்தவந்தான்‌. புஞ்சையெத்தான்‌ வித்தனே தவிர 
புஞ்சைக்குக்‌ கழே பொதைச்சிருந்த பொதையல்‌ என்னெத்தான்‌ 
சேரணும்‌. அதுல இவனுக்கு எந்த விதத்திலயும்‌ பாத்யதை கெடை 
யாது. அதனாலெ புதையல்ச்‌ சொம்பு எங்கைக்கு வந்துரணும்‌' 


புஞ்சையை வாங்கினவன்‌ சொன்னது; 'எண்ணைக்குப்‌ புஞ்சையெ 
விலை கொடுத்து வாங்கிட்டனோ அண்ணைக்கிலிருந்தே புஞ்சை 
யும்‌ புஞ்சையிலுள்ளதுகளும்‌ எனக்குத்தான்‌ சொந்தம்‌. அதனாலெ 
சொம்பு என்‌ கைக்கு வந்துரணும்‌'. கதையைக்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டிருந்த புதூர்‌ உட்பட எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. ''பாத்தியளா! 
மொதநா அவங்க வந்து சொன்னதென்னெ; மறுநா அவங்க வந்து 
சொல்றதென்ன! பாத்தியளா. கலி பிறந்தண்ணைக்கே அப்பிடி 
இருந்தா...?'' என்றார்‌ புதூர்‌. 


“அப்புறம்‌ என்னாச்சி அந்தப்‌ பொதையல்‌ சொம்பு வெவகாரம்‌. '" 
என்று கேட்டார்‌ கவுலூர்‌. என்ன ஆகும்‌? என்று பதிலுக்குக்‌ 
கேட்டுவிட்டு அய்யர்‌ தரையைப்‌ பார்த்து ஒரு சின்னச்‌ சிரிப்புச்‌ 
சிரித்தார்‌. செருமி, தொண்டையைச்‌ சரிசெய்து கொண்டு, 
பஞ்சாயத்துக்காரன்‌ சொன்னான்‌, 'ஏலெ, நீ புஞ்சையை சும்மா 
விக்கலெ; அதுக்குண்டான பணத்தெ வாங்கிக்கிட்டுத்தான்‌ 


கி.ராஜநாராயணன்‌ %, 156 


கொடுத்தெ. ஒங்கணக்கு அத்தோட முடிஞ்சது; 'ஓடிப்பொ நீ' என்று 
சொல்லி அவனை வெறட்டீட்டு. புஞ்சைய வாங்கிவவனைப்‌ 
பார்த்து பஞ்சாயத்துக்காரன்‌ சொன்னான்‌, 'ஏலெ, நீ புஞ்செய 
என்னத்துக்கு வாங்குனெ; மாசூல்‌ பண்ணத்தானே? மாசூல்‌ 
வச்சுக்கொ, மாசூல்‌ எடுத்துக்கொ, மாசூல்‌ வெக்க மண்ணெ 
வெலக்கு வாங்குன வனுக்கு மண்ணும்‌ அந்த மாசூலுந்தான்‌ 
சொந்தம்‌. அதுக்குள்ளெ இருக்கிற பொதையலையெல்லாங்‌ 
கொண்டு போவேன்னா அது என்னடா ஞாயம்‌? புதையல்‌ ஓங்க 
ரெண்டு பேத்துக்குமே கெடையாது. அது பஞ்சாயத்துக்குச்‌ சேர்ந்தது. 
ஓடிப்‌ போங்கடா'ன்னுட்டான்‌ பஞ்சாயத்துக்காரன்‌! எல்லோ 
ருடைய சிரிப்போடும்‌ அய்யரும்‌ சேர்ந்து சிரித்தார்‌. 


“நரயி. பொதையல்‌ கெடைச்சா பேசாம அரவமில்லாம வச்சிக்‌ 
கிடுவானா; அதக்கொண்டு போயி, கொடுக்கப்போயி உள்ளதும்‌ 
போச்சி சாவஞ்செத்த நாயிக்கி!'' என்றார்‌ கவுலூர்‌. 


“சரி. கொண்டு போனதுதாம்‌ பொயிட்டெ; மூதி, ஆளுக்குப்‌ 
பேர்பாதியா எடுத்துக்கிடறது'' என்றார்‌ புதூர்‌. 


“பேசாம அந்த ரண்டுபேரும்‌, பஞ்சாயத்துக்காரனுமா சேந்து 
மூணு பங்காப்‌ பிரிச்சியாவது வச்சிருந்திருக்கலாம்‌; சல்க்காருக்குத்‌ 
தெரிஞ்சதனா வம்பா யாருக்கும்‌ கெடைக்காம அவனே கொண்டு 
போயிருவான்‌!'' என்றான்‌ வரதன்‌. 


அய்யர்‌ இதையெல்லாம்‌ காதில்‌ _வாங்கிக்கொண்டாலும்‌ 
பட்டையில்‌ உள்ளதை அனுபவித்து உறிஞ்சிக்கொண்டிருந்தார்‌. 
அதுக்கு உபகாரமாய்‌ அவரே தயாரித்துக்கொண்டு வந்திருந்த காரம்‌ 
இட்ட வாழைக்காய்‌ வத்தலை மடியிலிருந்து எடுத்து மென்று 
கொள்வார்‌. 


ஒரு நாள்‌ சொக்கய்யர்‌ இப்படி வாழைக்காய்‌ வத்தலை கடித்துக்‌ 
கொண்டிருந்தபோது மைனர்‌ நாயக்கர்‌ வந்தார்‌. வழக்கம்போல்‌ 
அவருக்குப்‌ பின்னால்‌ 'பத்துப்பேர்‌' வந்தார்கள்‌. அந்தப்‌ பத்துப்‌ 
பேருக்கு மட்டுமில்லை, கடையில்‌ இருக்கிற அனைவருக்குமே தன்‌ 
கணக்கில்‌ கள்‌ விடச்‌ சொல்லுவார்‌. அதனால்‌ அய்யருக்கும்‌ 
கிடைக்கும்‌. 

இப்படி அவர்கள்‌ எல்லாரும்‌ சேர்ந்து குடித்துக்கொண்டிருந்த 
போது மைனர்‌ நாயக்கர்‌ அய்யரிடம்‌ ''அதில ஒண்ணெ இப்பிடித்‌ 


கோபல்லபுரத்துமக்கள்‌ & 157 


தள்ளுங்க!” என்று அந்த வாழைக்காய்‌ வத்தலில்‌ ரண்டை வாங்கிக்‌ 
கொறித்து ருசிபார்த்துவிட்டு. ''ம்ஹும்‌; இது சரிப்பட்டு வராது 
நமக்கு. இதுக்கெல்லாம்‌ சரியானபடி காரம்‌ போட்ட உப்புக்கண்டம்‌ 
தான்‌ சரி'' என்று சொல்லி, தன்னிடமிருந்த நாலு உப்புக்கண்டத்‌ 
துண்டுகளை அய்யருக்கு நீட்டினார்‌, புன்னகை கலந்த மரியாதை 
யுடன்‌. 

“அத நீயே வச்சிக்கொ'' அய்யர்‌ கராலாகச்‌ சொன்னார்‌. மைனர்‌, 
நீட்டிய கையை மடக்காமல்‌. 

“சாமீ, எதெதுக்கு எதெதைச்‌ சேத்துக்கிடணும்ன்னு ஒரு இது 
இருக்கில்ல, வெத்தலையோட சுண்ணாம்புதாஞ்‌ சேரும்‌; அதுல 
கொண்டு போயி தோசை மாவைத்‌ தடவுனா எப்பிடி? '' 

மைனர்‌ சொன்ன உதாரணத்தை மனசுக்குள்‌ அய்யர்‌ ரசித்தாலும்‌, 
வெளியில்‌ அவர்‌ சத்தம்‌ போட்டுச்‌ சொன்னது. 

“போடா போடா 

“சாமியவுகளைப்‌ போயி நம்ம மாதரி எலும்பைக்கடிச்சி உருஞ்சச்‌ 
சொன்னா, அதெப்படி?'' என்று கேட்டார்‌ கவுலூர்‌ மைனர்‌ 
நாயக்கரைப்‌ பார்த்து. 

''மாமிசத்தைக்‌ கடிச்சி உறிஞ்சி வெறி அடங்காத மனுசனே 
ஒலகத்துல இல்லெ பாத்துக்கிடும்‌ என்றார்‌. அதுக்கு மைனர்‌. 

*'அதென்னடா அப்படிச்‌ சொல்லிட்டாய்‌?'' என்று கேட்டார்‌ 
அய்யர்‌. 

“அப்படிச்‌ சொல்லிட்டாயா; எப்படிச்‌ சொல்லிட்டேன்‌. 
உள்ளதத்தான்‌ சொல்லுதேன்‌'' 

“எதுடா உள்ளது? '* 

மைனர்‌ தனது குரலைத்‌ தாழ்த்தி முன்பற்களைக்‌ கடித்துக்‌ 
கொண்டு சன்னமான குரலில்‌ ''பொம்பளையின்‌ உதட்டைக்‌ கடிச்சிச்‌ 
சுவைக்களே அது என்னவாம்‌? '* 

அங்கே ஒரு மெல்லிய கிளுகிளுப்பான சிரிப்பொலி பரவியது. 
“போடா போடா; ஒன்னோட பேச முடியாது” என்று சிரித்துக்‌ 


கொண்டே சொன்னார்‌ அய்யர்‌. 


+ 


| (! 
|| 


21 


தன்‌ வயசுக்கு மிஞ்சிய பெரியவர்களையும்‌ “அடேபுடே'' 
அய்யர்‌ ''டா'' போட்டுத்தான்‌ கூப்பிடுவார்‌. 


அப்படிக்‌ கூப்பிடாமல்‌ மரியாதையாக விளிக்கும்‌ நபர்களு 
கிராமத்தில்‌ உண்டு. நுன்னகொண்ட நாயக்கரை “முதலா 
என்றுதான்‌ அவர்‌ அழைக்கிறது. கோட்டையார்‌ வீட்டு திரவத்‌! 
நாயக்கர்‌, அப்பிநாயுண்டு போன்ற பிரமுகர்களையும்‌ அவர்‌, “எ 
முதலாளி'' என்றுதான்‌ கவுரவமாக அழைப்பார்‌. அதே சமயத்‌; 
அவர்கள்‌ வீட்டுப்‌ பிள்ளைகளை அவர்‌ “ஒரே; ஏமிரா'' என்று 


நரசிம்மனுக்கும்‌ கஸ்தூரிக்கும்‌ இது உவப்பாக இல்லை என்ப 
தோடு உள்மன எரிச்சலாகவும்‌ இருந்தது. தங்கள்‌ பெற்றோர்களைப்‌ 
போல அவர்கள்‌ அய்யரைக்‌ கண்டதும்‌ ''சாமி'' என்று சொல்லிக்‌ 
கும்பிடுவதும்‌ இல்லை. 'நம்ம கும்பிடும்‌ வேண்டாம்‌ ஒம்ம தலை 
யாட்டும்‌ வேண்டாம்‌' என்கிற 'சொலவ?த்தைப்‌ பின்பற்றினார்கள்‌; 
என்றாலும்‌, அவர்கள்‌ பேசாமல்க்‌ கடந்து போனாலும்‌ அய்யர்‌ 
விடமாட்டார்‌. ''ஏமிரா...'” என்று அவர்களைக்‌ கண்டதும்‌ தனக்கு 
சந்தோஷம்‌ ஏற்பட்டதுபோல அபிநயிப்பார்‌. அவர்களும்‌ ஒரு 
மரியாதைக்கு அதேபோல்‌ '*என்ன சாமீ'' என்பார்கள்‌. இந்த 
அய்யரை என்னத்துக்கு “'சாமீ'' என்று அழைக்கணும்‌ என்று 
ஒவ்வொரு 'சாமீ'க்கும்‌ அவர்கள்‌ உள்மனசு கண்டிக்கும்‌. 

அய்யருக்கு, 'இவர்கள்‌ ராஜாங்க துவேவிகள்‌' என்கிற 
நெனைப்பு. அதோடு, மரியாதை தெரியாத விளையரட்டுப்‌ 
பையன்கள்‌; இப்ப இப்படித்தான்‌ இருப்பார்கள்‌; பின்னால்‌ தானாக 
எல்லாம்‌ சரியாகி விடுவார்கள்‌ என்கிற நம்பிக்கை. 
- 


திரும்பவும்‌ அன்றைக்கு அந்தப்‌ பரபரப்பு நிலவியது. உயரமாக 
வளர்ந்தவர்களெல்லாம்‌ ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள்‌. குட்டையாக 
இருப்பவர்கள்‌ மட்டும்‌ திருப்தியாக அலைந்தார்கள்‌. | 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ ஐ 159 


குட்டையாக இருப்பவர்களும்‌ ஓடிஒளியும்‌ நேரம்‌ இருக்றெது! 
ர்‌ "'உருக்குத்தி*'க்காரன்‌ வந்திருக்கான்‌ என்று கேள்விப்படும்‌ பேரது. 
இப்பொ உருக்குத்திக்காரன்‌ வரவில்லை; பட்டாளத்துக்கு ஆள்ப்‌ 
பிடிப்பவன்‌ வரப்‌ போவதாகத்‌ தாக்கல்‌ கிடைத்‌ திருக்கிறது. 


ட்டையாக இருப்பவர்களுக்கு, ஊரில்‌ இது ஒரு வேடிக்கை. 
னை திடீர்‌ போர்‌ இப்படி ஒரு கப்பி கட்டி விட்டுவிடுவார்கள்‌. 
உயரமானவனோடு சண்டைவந்து அவனிடம்‌ அடி. வாங்கி, 
பதிலுக்கு அடிக்க முடியாதபோது இருடா, ஒன்னெ நாம்‌ பாத்துக்‌ 
இறென்‌; அடுத்த தபா பட்டாளத்துக்கு ஆளப்‌ பிடிக்க வருவாம்‌; 
அப்பொ நீ எங்கே ஓடி ஒளிவேன்னு பாக்கிறென்‌, இரு”: என்று 
முரோதத்தோடு கறுவுவான்‌. ஊர்ப்‌ பெரியவர்கள்‌ உடனே 
இருவரையும்‌ கூப்பிட்டு சமாதானப்படுத்தி விடுவார்கள்‌! 


சம்பந்தகாரர்களுக்குள்‌ உயரமாக வளர்ந்தவர்களைப்‌ பார்த்துக்‌ 
கலி செய்யும்போது, ''மாமோவ்‌, பட்டாளத்துக்கு ஆன்பிடிக்க 
வாரான்‌ ஓஒடீருங்க!'' என்று ஒல்லிக்‌ குரலில்‌ ரகசியம்போலக்‌ 
கூவுவார்கள்‌. நெசத்துக்குச்‌ சொல்றானா இவன்‌ கேலிக்குச்‌ 
சொல்றானா என்று தெரிந்துகொள்ள முடியாமல்‌ அவர்கள்‌ தயங்கித்‌ 
இகைக்கும்போது ரொம்பப்‌ பாவமாக இருக்கும்‌. 

மன்னார்‌ நாயக்கர்‌ கொஞ்சம்‌ வளர்ந்த ஆள்தான்‌. இளவட்டம்‌ 
என்று சொல்ல முடியாது. என்றாலும்‌, கெட்ட காலத்துக்கு 
பட்டாளத்துக்கு ஆள்‌ எடுப்பவனின்‌ கண்ணில்ப்‌ பட்டுத்‌ தொலைந்‌ 
தால்‌, பிடித்துக்கொண்டு போய்விட்டால்‌ என்ன செய்ய. தகவல்‌ 
கேள்விப்‌ பட்டதிலிருந்து அவருக்கும்‌ அவருடைய சம்சாரம்‌ 
அச்சம்மாவுக்கும்‌ நிம்மதியில்லை. அவர்களுக்குத்‌ திடீரென்று ஒரு 
யோசனை தோன்றியது. அவரைப்‌ பிடித்து இழுத்துக்கொண்டே 
போய்‌ மாட்டுக்கூளம்‌ போடும்‌ காடிக்குள்‌ தள்ளிப்‌ படுக்கச்‌ சொல்லி 
மேலே கூளத்தை அள்ளிப்போட்டு அவரை மூடி மறைத்து விட்டாள்‌! 
முதலில்‌ மாடுகள்‌ மருண்டு கலைந்தன. பழகிய ஆள்‌ என்பதால்‌ பிறகு 
சரியாகிவிட்டது. காடிக்குள்‌ அவர்‌ கிடந்த இடம்‌ மேடாகக்‌ கூளம்‌ 
தெரிந்ததால்‌ பார்த்தவர்‌ யாருக்கும்‌ ஒரு சந்தேகம்‌ தோன்றுமோ 


ப்‌ உருக்குத்திக்காரன்‌ - அம்மை குத்துகிறவன்‌. உருக்குத்திக்காரன்‌ 
வந்திருக்கிறான்‌ என்றதும்‌ குழந்தைகளை எடுத்துக்கொண்டு காடுகளுக்கு 
ஓடி விடுவார்கள்‌. (வீடுவீடாக நுழைந்து வலுவந்தமாக குழந்தைகளுக்கு 
அம்மை குத்தினார்கள்‌) குழந்தைகளுக்கு அம்மை குத்திக்கொள்ளா 
விட்டால்‌ தண்டனை உண்டு என்று பிற்பாடு சட்டம்‌ வந்தது. 


கி.ராஜநாராயணன்‌ & 1 
என்று அச்சம்மாவுக்குப்‌ பட்டது. இரும்பவும்‌ கதவை ௮ை 
தாட்பாள்‌ போட்டுவிட்டு வந்து, ''கொஞ்சம்‌ எந்திரிங்க சொல்‌ 


படுக்கச்‌ சொல்லி மேலே கூளத்தைப்‌ போட்டுத்‌ திருப்திய 
மூடினாள்‌. 


திகைத்த மாடுகள்‌ ரொம்ப நேரம்‌ கூளத்தைக்‌ கடிக்காம 
இருந்தது. பிறகு வேகமாகத்‌ திங்க ஆரம்பித்தது. கழே கட 
அவருக்கு முதலில்‌, நம்மால்‌ மாடுகள்‌ இப்பிடிக்‌ கூளம்‌ கடிக்காம 
நின்றுகொண்டு இருக்கிறதே என்று வருத்தமாக இருந்தது; பி) 
இப்படி வேகமாகத்‌ தின்றால்‌ நாம்‌ காடிக்குள்‌ கடப்பது பார்க்கிற 
களுக்குத்‌ தெரியுமே என்றும்‌ இருந்தது! 

அடிக்கடி அச்சம்மா வந்து எட்டிப்‌ பார்த்து மாடுகள்‌ கூளம்‌ இங்‌. 
இங்க அவர்மேல்‌ கூளத்தைப்‌ போட்டுக்கொண்டேயிருந்தாள்‌. 
பொழுது நகர்வது அவருக்கு ஒரு “'கெண்ணமாக'' இருந்தது. பயம்‌ 
நீங்கிய கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்‌ சுள்ளுச்‌ சுள்ளென்று : 
மேலெல்லாம்‌ அரிப்பது போலிருந்தது. எறும்புகள்‌ கடிப்பதுபோலு 
மிருந்தது. செய்‌, நல்ல வெள்ளைக்காரன்‌ வந்தாண்டா” என்று 
நினைத்து சங்கடப்பட்டார்‌. காங்கிரஸ்காரங்க சொல்றதெல்லாம்‌ 
சரிதான்‌; இந்தப்‌ பய நாட்டை விட்டு ஒழிஞ்சாத்தான்‌ பீடை கழியும்‌ 
என்று நினைத்துக்கொண்டார்‌. 

“அச்சம்‌ மோவ்‌...'” என்று சன்னமான குரலில்‌ மெதுவாக்‌ குரல்‌ 
கொடுத்தார்‌. 


''ஒண்ணுக்கு இருக்கணுமே ”* என்றார்‌. 


என்ன எளவோ இப்படிச்‌ சமயம்‌ பார்த்துத்தான்‌ அடிக்கடி 
ஒண்ணுக்கு வர்றது போலவும்‌ வெளிக்கி வர்றது போலவும்‌ 
தோணுது! 


"என்ன இது, பச்சப்‌ புள்ள கெணக்கா...'' என்று மதளையில்‌ 
அலுத்துக்கொள்வதுபோல முகத்தைச்‌ செல்லமாக வைத்துக்‌ 
கொண்டு வந்தாள்‌ அச்சம்மா. 

மிகச்‌ சில சமயங்களில்த்தான்‌ இப்படி செல்லமாகக்‌ கொஞ்சுவது 
போலப்‌ பேசுவது, அப்படியான சமயங்களில்‌ ரொம்பப்‌ பிரியமாக 
இருக்கும்‌ அவரைப்‌ பார்க்க. உடனே அவருக்கு 'நினைப்பு' வந்தது. 
“அய்யோ: எப்படியாப்பட்ட நேரம்‌ இது. 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ ஓ 161 ரி 
கூளத்தை விலக்கித்‌ தலையைத்‌ தூக்கி அவரும்‌ முகம்‌ சிணு 


அவளைப்‌ பார்த்தார்‌, தலைவாசக்‌ கதவு 'பிளாச்‌: சென்று திறந்து 
இருந்தது; மூடியிருந்தால்‌ சந்தேகம்‌ வரும்‌ தேடி வருகிறவர்களுக்கு 
என்று அச்சம்மா அப்படிச்‌ செய்திருந்தாள்‌. 


அவளே முனைப்புடன்‌ “விரும்பும்‌”? நாட்களில்‌ - அச்சம்மாவுக்கு 


ம Sr ்‌ றொரு 
. அன்று மட்டும்‌ வெற்றிலை போட்டுக்கொள்வது என்றொ। 
பழக்கம்‌. தல்‌: சாய்ந்திரம்‌ அவர்‌ வீட்டுக்குள்‌ ன்ப 
வீட்டு மாடாக்‌ குழியில்‌ சின்னப்‌ பிளாப்‌ பெட்டியில்‌ த ன்‌ 
பாக்கு இருந்தாலே தெரிந்துகொண்டு விடுவார்‌; காலை த்‌ 
அவள்‌ செல்லமாக மதளையில்‌ அவரிடம்‌ பேசியதும்‌ நினைவுக்கு 


வரும்‌! 


ந்துகொள்ள அவருக்கு நீண்டநாள்ப்‌ பிடித்தது! 

இக்‌ ட்டும்‌ அவள்‌ உடம்பு ப்‌, ல்‌ 
மிருதுத்தன்மை கொண்டதாக இருக்கும்‌. ஒரும மகூ த 
பெண்‌ உடம்பில்‌ அப்போது என்று திறம்‌ + 
கேட்டிருக்கிறார்‌. ஆனால்‌ அது இவருக்குப்‌ பிடிபடவில்லை. ராது 

மனுசப்‌ பயலுடைய மோப்ப சக்தி, ௬௪ எல்லாம்‌ மழுங்கிப்‌ 
போய்விட்டது என்பார்‌ அப்பிநாயுண்டு. 

பால்‌ சம்மந்தமான விஷயம்‌ பேச்சுக்களில்‌ அப்பி ன 
தேர்ச்சி யாருக்கும்‌ வராது. மூணு கல்யாணம்‌ ர்‌ அலைத்‌ 
ஆத்துமணலை எண்ண முடிந்தாலும்‌ அருச்சுனனு கு cr 
பெண்டுகளை எண்ணமுடியுமா என்கிற கதைதான்‌ அவரிதுவு 

வயது முதிர்ந்து, உடல்‌ தள்ளாடி வீடுநிறைய்ய த்க்‌ 
பேத்திகள்‌ எடுத்துவிட்ட அப்பி தக அல்‌ ds 
பற்றிப்‌ பேச ஆரம்பித்தால்‌ இளவட்டப்‌ ன்ட்‌. 
வாய்க்குள்‌ ஈ நுழைந்து வெளியே வருவதுகூடத்‌ தெரியாது 


4 


22 


ஊர்‌ மடத்துக்கு மன்னார்நாயக்கர்போய்ச்‌ சேர்ந்தபோது ராத்திரி 
ரொம்ப நேரமாகி விட்டிருந்தது. 


கி.ராஜநாராயணன்‌ ௩ 162 


இவ்வளவு நேரத்துக்குப்‌ பிறகு அங்கே போவதா வேண்டாமா. 


என்றும்‌ யோசனை வந்தது. என்றாலும்‌ அவரால்‌ அங்கே போகாமல்‌ 
இருக்கமுடியவில்லை. அந்த இடத்துக்கு அப்படி ஒரு கவர்ந்‌ 
திழுக்கும்‌ சக்தி இருந்தது. குடிக்கும்‌ இடத்துக்கு ஒரு குடிகாரனை. 
அவனறியாமல்‌ அவனைத்‌ தள்ளிக்கொண்டு போவதுபோல்‌ ஏதோ 
ஒன்று அவரையும்‌ அங்கே தள்ளிக்கொண்டு போனது. 


அச்சம்மாவும்‌ ஊரிலுள்ள மற்ற பெண்டுகளும்‌ சொல்ற மாதரி 
'சாப்பிட்டகை ஒணறுவதுக்குள்ள அங்கே போய்‌ நிக்கணும்‌! 
'சாப்பிட்டவாய்‌, கொப்பளித்துக்‌ துப்புறெதே அங்கனெ 
போய்த்தான்‌” 
"பொரு ஹிண்டிகி போய்ன காலு 
பொரணி மாட்டலாடின நோறு'' 


என்பாள்‌ அச்சம்மா. 
(“பிறன்மனை போன கால்கள்‌; பிறர்‌ பற்றியே பேசியவாய்‌' இவை 
அதையேதான்‌ செய்து கொண்டிருக்கும்‌ என்பது. ) 


எந்த அடைமழை பெய்தாலென்ன, எந்தப்‌ புயல்‌ வீசினாலென்ன, 
மடத்துக்குப்‌ போகலையென்றால்‌ மண்டை வெடித்துச்‌ சிதறிவிடும்‌ 
அவர்களுக்கு. 


மடத்துக்குக்‌ கதவுகள்‌ கிடையாது; ஒரே திறந்தாம்‌ பத்திதான்‌. 
யாராவது அங்கே ஒன்றிரண்டு பேராவது இருந்துகொண்டுதான்‌ 
இருப்பார்கள்‌. பெரியவர்‌ யாரும்‌ இல்லையென்றால்‌, கைக்குழந்தை 
களை வைத்துக்கொண்டு, அவர்கள்‌ அழாமலிருக்க விளையாட்டுக்‌ 
காட்டிக்கொண்டு, ரண்டு பெரிய பிள்ளைகளாவது அங்கிருப்‌ 
பார்கள்‌. 

'ஊர்மேல்ப்‌ பயணம்‌' போகிறவர்கள்‌, பரதேசிகள்‌, பிச்சைக்‌ 
காரர்கள்‌ இப்படியாவது வந்து கொஞ்சம்‌ தங்கி தகப்பாறிவிட்டுப்‌. 
போவார்கள்‌. 


இப்படி வந்தவர்களில்‌ ஒருத்தன்தான்‌ சாப்பாணி, யாரையும்‌ 
கேட்காமல்‌ அவனே மடத்தைத்‌ தூத்து, தெளித்தான்‌. வெள்ளிக்‌ 
கிழமை போன்ற நல்ல நாட்பொழுதுகளில்‌ மடத்தை ஒட்டடை 
அடித்துத்‌ தட்டிப்‌ பெருக்கினான்‌. நடைப்‌ பயணிகள்‌ ராப்பொழுது 
மடத்தில்‌ தங்க நேர்ந்தால்‌ அவன்‌ ஊருக்குள்‌ போய்‌ 'தருமச்சோறு' 
எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கும்‌ போட்டு தானும்‌ 


கோப்ல்லபுரத்து மக்கள்‌ ஓ 163 
சாப்பிட்டுக்கொள்வான்‌. மடத்தில்‌ ராத்திரி வந்து தங்குகிறவர்கள்‌ 
ராப்பட்டினி இருக்கக்கூடாது என்பது ஊர்க்கட்டு. 

எப்பவாவது சப்பாணி திடீரென்று காணாமல்ப்‌ போய்விடுவான்‌. 
பத்துநாள்‌, ஒருமாசம்‌ கழித்து, போனதுபோலவே திடீரென்று வந்து 
நிற்பான்‌. ''என்னடே சப்பாணி எங்கடே போனெ?'' என்று 
கேட்டால்‌ ''ராமேச்வரம்‌ போனேம்‌; கன்யாகுமரி போனேம்‌'”' என்று 
சொல்லுவான்‌. 


யாராவது, அவனுக்கு மனசுக்குப்‌ பிடித்த சாமியார்கள்‌ மடத்துக்கு 
வந்தால்‌ அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ போகும்போது அவனும்‌ அவர்க 
ளோடு கொஞ்சதூரம்‌ போய்‌ ஊர்கள்‌ சுற்றிவிட்டு வருவான்‌; 
அவர்களோடு சேர்ந்து சிலும்பி அடிப்பான்‌. 


சிலும்பியில்‌ கஞ்சாவைப்‌ போடுவதற்கு முன்‌, அந்தக்‌ கஞ்சாவை 
உள்ளங்கையில்‌ வைத்து அதில்‌ அய்ந்தாறு சொட்டுத்‌ தண்ணீர்‌ விட்டு, 
நசுக்கி நசுக்கி உருட்டி பெருவிரலால்‌ அமுத்தி நீரை வடித்துவிட்டு, 
பிறகும்‌ அதேபோல சொட்டுத்‌ தண்ணீர்விட்டு நசுக்கி நசுக்கி 
உருட்டி... இப்படியாக எத்தனை தடவைகள்‌ அதிகம்‌ செய்‌ 
கிறார்களோ அதுக்குத்‌ தக்கபடி 'தம்‌' ரொம்பச்‌ சொகமாக அமையும்‌ 
என்று சொல்லுவார்கள்‌. 

இதை ஒரு வேடிக்கையாகப்‌ பார்த்துக்கொண்டிருப்பவர்‌ 
களுக்குக்‌ கண்கண்ட சுவாரஸ்யம்‌. கஞ்சாவை உள்ளங்கையில்‌ 
வைத்து அதில்‌ தண்ணீர்‌ விட்டு, பெருவிரலால்‌ பிசைந்து உருட்டும்‌ 
போதும்‌ அதே பெருவிரலால்‌ அதை அமுக்கி தண்ணீரை வடிக்கும்‌ 
போதும்‌ அதைச்‌ செய்கிறவருடைய முகம்‌ போகிற போக்கு! சப்பாணி 
மிகவும்‌ ஒல்லி. உலகத்திலேயே ஒல்லி யார்‌ என்று கேட்டால்‌ 
சப்பாணி என்று பதில்‌ கடைக்கும்‌; உயரமும்‌ கம்மிதான்‌. 
அவனுடைய மண்டைவாகு, ரோமம்‌ நரைக்காததும்‌ பல்‌ உதிராததும்‌ 
வயசைக்‌ கண்டுபிடிப்பது சிரமம்‌. இந்த 'அழகில்‌', பத்து இருபது 
ரோமங்களே கொண்ட ஒரு ஏழைத்‌ தாடி அவனுக்கு. செல்வச்‌ 
செழிப்பு மிக்க அடர்ந்‌...த, நீண்ட...ட தாடிக்கு முன்னால்‌ 
சப்பாணியின்‌ தாடி ஒரு கொசு; அதிலும்‌ ஒரு 'குருட்டுக்கொசு' 

அவன்‌ உடம்பின்‌ முழுப்‌ பலத்தையும்‌ கொடுத்துக்‌ கஞ்சா கசக்கும்‌ 
போது அவனுடைய முகமும்‌ உடம்பும்‌ கோணுகிற 'அழகை' அந்தப்‌ 
பரதேசிகள்‌ பார்க்காமல்‌ வேற ஏதோ கவனமாக இருப்பார்கள்‌! 
அதைக்கண்டு அனுபவித்து, இதழ்பிரியாச்‌ சிரிப்போடு கண்களால்‌ 
ஒருவரை ஒருவர்‌ நோக்கிக்கொள்வது ஊர்க்காரர்கள்‌ மட்டும்தான்‌. 


ஒருவரையொருவர்‌ வெறித்தனமாக 
போலீஸ்காரர்கள்‌ 'எஞ்சிவனே' 
ள்‌. ஏன்‌ அப்படி என்று 


கலகம்‌ வந்து அவர்களுக்குள்‌ 


று பார்த்துக்கொண்டுதானிருப்பார்க 
ட்டால்‌, ''நாங்க இதுக்காக வரலை; இந்தக்‌ களுதை ஊருக்‌ 
ள்ளார போயி என்னத்தையும்‌ களவாண்டுட்டுப்‌ பொயிறப்‌ 
லை மடித்து, இரு கைகளு, டாதேங்கிறதுக்குத்தான்‌ சர்க்காரு எங்களெ அனுப்பிச்சிருக்கு' 
குனிவது ஒருவித நமஸ்க பார்கள்‌. 

சிலும்பிக்கு உயிர்‌ ரன்‌ போலீஸார்‌ கண்காணித்துக்கொண் ந்தாலும்‌ 
தமம்‌ “கு உயிர்‌' வரவழைப்பவன்‌ என்கி, ்‌ ள்ளிகள்‌ கக்கம்‌ * 
பாகனும்‌ மைக்கும்‌. பட்டம்‌ கரன்‌ ய குக்கு 


வரும்போது பவ்யம்‌ க i முடிந்து ௮. த்‌ 
பணிவோடு இல்ல்‌ விலகிக்கொள்வான்‌, வற்புறுத்தி த ஷி டிக்கொண்டு வந்துவிடுவார்கள்‌ என்று பேசிக்‌ 
ல்‌ யைத்‌ தொட்டுக்‌ கும்பிடுவதோடு சரி. கொண்டார்கள்‌. 
ராட்டிக்‌ த த 5 
துக்குப்‌ பக்கத்தில்‌ ype கூட்டம்‌ - “கேங்க்‌ - ஒரு மிராட்டிக்‌ கேங்க்‌ ஒரு ஊரில்‌ இருக்கும்‌ வரையும்‌ அந்த ஊரில்‌ 
ரண்டு வருஷத்துக்‌ 'து தங்கியது. வருஷத்துக்கு எந்தவிதக்‌ ''களவு தில்லரை''கள்‌ நடப்பதில்லை. அவர்கள்‌ 
ர்க்க ப்‌ ட ல நைடி ஊரைவிட்டுப்‌ போனபிறகுதான்‌ “அதக்‌ காணலெ இதக்‌ காணலெ'*" 


என்கிற பேச்சு வரும்‌. நெசமாகவே அது மிராட்டிக்காரங்க செய்ததா 
வற யாரும்‌ அவங்க பேரை வச்சிச்‌ செய்ததா என்று தெரியாது. 
nk கேங்க்காரர்கள்‌ வந்துவிட்டார்கள்‌ என்றால்‌ இராமத்துக்காரர்‌ 
அவரகள்‌ வந்து தங்கியிருக்கும்‌ நாட்களில்‌ களுக்குப்‌ பொழுது நல்லாப்‌ போகும்‌: வேடிக்கை பார்க்கிறது என்கிற 
ல்‌ ஒதுங்க நீதமி யு சாக்கில்‌. இதில்‌ சிறுவர்கள்‌ பார்க்கிற வேடிக்கை வேற: 
'தமிருக்காது. பாவாடை ளவட்டங்கள்‌ பார்க்கிற விசயங்கள்‌ வேற! 
ற ற்‌ 


நாடோடிக்‌ கூட்டம்‌. 


வந்தவர்களேதான்‌ இரும்‌ 
. ரும்பவும்‌ வருகிறார்கள்‌ என்றும்‌ 
முடியாது. புதுப்புதுக்‌ கூட்டமாகத்‌ (ரச எல்ஜி என்றும்‌ சொ; 


கொண்டு, “ராட்‌ ஒரு கண்டாங்கித்‌ துணி 

௨. ராட்சஸி: 5 துணிை ்‌ ணக க த ்‌ ்‌ கூத க ot 

குரல்ப்‌ பேச்சுக்களை ர்க்‌ போன்ற பெண்களின்‌, A : மிராட்டிச்சிகள்‌ ஓங்குதாங்காகவும்‌ முரட்டுத்தனமாகவும்‌ இருந்‌ 
ல்‌ a தாலும்‌ நல்‌...ல சிகப்பு நிறமாக இருந்தார்கள்‌. அந்த நிறமே இவர்‌ 


களை ஒரு அசத்து அசத்தும்‌; 'மாட்டுக்கு மயிலைநிறம்‌ பெண்டுக்கு 
சேப்புநிறம்‌' என்ற கூடுதலான ஒரு ஆதரிப்புடன்‌, அழுக்கும்‌, கடந்து 
செல்லும்போது வீசும்‌ காரநெடியும்‌ இளவட்டங்களை என்னவோ 
செய்யும்‌. அந்த சேப்புநிறத்துக்கு அழுக்கும்‌ ஊத்தையும்‌ ஏதோ ஒரு 
வகையில்‌ ஒத்துப்போவது போல்த்‌ தெரியும்‌! 

ஊராரும்‌ மிராட்டியர்களும்‌ பழகத்‌ தடையாக இருந்தது மொழி. 
அவர்கள்‌ இவர்களிடம்‌ என்ன கேட்கிறார்கள்‌ என்று இவர்களுக்குப்‌ 
புரியாது; இவர்கள்‌ சொல்லுவது விளங்காது. ஊர்க்‌ இணத்தடியில்‌ 
வந்து குடிக்கத்‌ தண்ணீர்‌ சேந்தித்‌ தரச்‌ சொல்லி வாங்கிக்கொண்டு 
போவார்கள்‌. மொழி தெரியாவிட்டாலும்‌ இப்படிச்‌ சமயங்களில்‌ 
கட்டாயம்‌ 'பேசி'த்‌ தானாக வேண்டும்‌: வேலைகள்‌ மிகுந்த ஆடைக்‌ 
காலத்தில்‌ கணத்தடியிலும்‌ பரபரப்பாகத்தானிருக்கும்‌. ஒரு வாளி 


இந்தக்‌ கேங்க்காரர்‌ 
வேட்ட பலனை ததா்கண்‌ ஷ்‌ 
'பாலீஸ்காரர்கள்‌ அவர்கள்‌ வு சக எப்போதும்‌ ரண்டு. 
ந்து ப்பார்கள்‌. 


எல்லைவரை கொண்டுபோய்‌ 


அவர்களோடேயே போய்‌ 
ப க்‌ ராய்‌, ஒப்ப ்‌] CS. 
வார்கள்‌. மிராட்டியர்களுக்தன்‌௦ டன்‌ விட்டுத்தான்‌ திரும்பு 


கி. ராஜநாராயணன்‌ & 
மட்டும்‌ என்றாலும்‌ சேந்தி ஊத்தி அனுப்பிவிடலாம்‌. 
முந்நூறு பேர்‌ கொண்ட ஒரு கூட்டத்துக்குத்‌ தண்ணீர்‌ சேந்த 
கொண்டிருக்க யாருக்கு சாவகாசம்‌ இருக்கும்‌. ஆனாலும்‌ 
ஆளுக்கு ஒரு வாளி என்று சேந்த ஊத்தத்தான்‌ செய்தார்கள்‌. 


வாய்மொழி தெரியாவிட்டாலும்‌ ஓசை மொழி என்று ஒன்‌, 
இருக்கிறதே. மிராட்டிச்சி அதைக்‌ கண்டுகொண்டாள்‌. அவ, 
ஒரு தைரியம்‌ பிறந்தது. 

சப்பாணியிடம்‌ அவள்‌ நெருக்கமாகச்‌ சென்று அவனுடை 
ஏழைத்‌ தாடியைத்‌ தொட்டு உருவி, உருவிய தனது விரல்களை 
மிட்டு, அவனை மன்றாடினாள்‌, காலியாக உள்ள ஏனத்தை நீட்டி. 
அப்படி அவள்‌ கெஞ்சுவது அங்கேயிருந்த ஊர்ப்‌ பெண்களி 
மனசைத்‌ தொட்டது. 


“ஏ சப்பாணி, நீதாம்‌ ஒரு வாளித்‌ தண்ணி அவளுக்கு எறைச்சி 


ஊத்துனா என்ன"' என்று கேட்டார்கள்‌. 

“முடியாது; நாம்‌ மாட்டெம்‌. நா என்ன இவளுக்கு வச்ச ஆளா" 
கோவத்தோடு வெடுக்கென்று கேட்டான்‌. தன்னிடம்‌ அவள்‌ 
நடந்துகொண்டது சரியில்லை; தன்னை அவள்‌ ரொம்பத்தான்‌ 


ஈபல்லபுரத்து மக்கள்‌ ட 167 


a ல ்‌ ன 
ஏளனம்‌ பண்ணுகிறாள்‌ என்று பட்டுவிட்டது. அவன்‌ கூசக்‌ கூச அ। 


அதஇிகமானாள்‌! 


அவள்‌ பேசுவது அங்கேயுள்ள அவளைச்‌ சேர்ந்த பெண்டுகளுக்கு 


பவடிக்கையாக இருந்திருக்கும்போல; அவர்கள்‌ கெக்கொலி 
கொட்டி நகைத்தார்கள்‌. 


இது சப்பாணிக்கு இன்னும்‌ கோவத்தை அதிகமாக்கியது. 


வனுடைய கோபநிலை எல்லோரையும்‌ சிரிக்க கறந்த 
A மிகச்‌ சிறிய ஒல்லியான உடம்பு அவனது பெருங்‌ 


கோபத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ கிடுகிடுவென்று ஆக்கல்‌ நல்‌ 

பொம்பளைக்கு முன்னால்‌ ஒரு ஆம்பளை இப்படி ஆடி நடு கு 

இளவட்டங்களுக்கு வேடிக்கையாக, ஆச்சரியமாகப்‌ பட்டது. 
இதே நிலையில்‌ அவனை விட்டுவைத்தால்‌ எ டது 

ந i ந்தச்‌ த்‌ தில்தான்‌ அந்த மிராட்டி 

விழுந்துவிடலாம்‌. அந்தச்‌ சமயத்து » ல 

த கியம்‌ செய்தாள்‌! பாத்திரத்தைக்‌ கீழே த்யான 

பொம்மையைத்‌ தூக்குவதுபோல்‌ அவனைத்‌ தூக்‌ 

ஓடினாள்‌. 


$ 


23 


முதலிலிருந்தே ஓரக்கண்ணால்‌ இதையெல்லாம்‌ கட்ட! 
கொண்டிருந்த ஆம்பிளை மிராட்டிகள்‌, இப்படி துள்ள"! 
தூக்கிக்கொண்டு ஓடுவதைப்‌ பார்த்து கைத்தட்டி வ 
சிரித்தார்கள்‌. 

கள்‌: சிரிப்புகள்‌ அவளுக்கு மேலும்‌ ப கொடுத்தது 
போல. இணற்றையும்‌ மடத்தையும்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்தாள்‌! 

முதலில்‌ அவள்‌ பிடியில்‌ கையைக்‌ காலை ஆட்டி உளத்திய 
சப்பாணி கப்சிப்‌ என்று அடங்கிவிட்டான்‌. 

கொஞ்சம்‌ கழித்து அவள்‌ சப்பாணியை ப்ர 
வந்து, பூப்போல, மடத்தில்‌ உட்கார்த்தி வைத்து விட்‌ 


விட்டாள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ & 

சப்பாணியைச்‌ சுற்றி ஒரே கூட்டம்‌! யார்‌ வந்து எது கேட்‌ 
அவன்‌ வாயே திறக்காமல்‌ அப்படியே 'பிரமத்தி: பிடித்தது 
உட்கார்ந்திருந்தான்‌. 


பல்லபுரத்து மக்கள்‌ 6 169 


பறித்துக்கொண்டு போய்விட்ட மேல்வேட்டியை பங்காருப்‌ 
॥ இருக்கும்‌ இடம்‌ போய்‌ நின்று மரியாதையாகத்தான்‌ கேட்டு 
ங்கவேண்டும்‌. பதிலே பேசாமல்‌ அவள்‌ இருப்பாள்‌. தலையைச்‌ 
மத்து அவள்‌ தோரணையான, ஒரு ஓய்யாரமான சிரிப்பும்‌ 
க்கலாம்‌. மூச்சுக்‌ காட்டாமல்‌ மேல்த்துண்டை எடுத்து வீசி, - 
11) எடத்தைக்‌ காலிபண்ணு” என்றும்‌ -எறியலாம்‌. எது செய்வாள்‌ 
ம! அவளைத்‌ தவிர யாருக்குத்‌ தெரியும்‌! 


இந்தமாதிரி ஒரு பெண்பிள்ளை வந்து கிராமத்தில்‌ 
ஆம்பிளையோடு தொட்டு விளையாடுவது என்பது "பங்க 
பட்சி: ஒருத்திக்குத்தான்‌ உண்டு. 


அங்கேரிக்கப்பட்ட ஒரு உரிமையாக அவள்‌ வந்து யா 
எந்தப்‌ பெரிய மனிதரோடும்‌ தொட்டு விளையாடுவாள்‌. அ 
யாரும்‌ ஒண்ணும்‌ சொல்ல முடியாது; சொல்லவும்‌ கூடாது. 
அவள்‌ இஷ்டம்‌. அவள்‌ யாருக்கும்‌ கட்டுப்பட்டவள்‌ அல்ல. 
ஒன்றுக்குத்தான்‌ கட்டுப்பட்டவள்‌. அந்தக்‌ கழை மரம்‌ 


மிராட்டிச்சிகளில்‌ இதுவரை யாரும்‌ இப்படி “வேடிக்கை! 
எியதில்லை. ஒரு புது மிராட்டிச்சி போலிருக்கு! காலம்‌ 
ஈம்பத்தான்‌ மாறிக்கொண்டு வருகிறது என்று பெரியாட்களும்‌, 
பண்டுகளும்‌ பேசிக்கொண்டார்கள்‌ ஊருக்குள்‌. “அந்தோ... அந்த 
ட்டிச்சிதாம்‌ அப்படிச்‌ செஞ்சது'' என்று மன்னார்‌ நாயக்கரிடம்‌ 
னார்கள்‌, மடத்தில்‌ சப்பாணியைச்‌ சுற்றி நின்றவர்கள்‌. 
முக்கு சந்தோஷம்‌ பொத்துக்கொண்டு வந்தது, கூடவே பயமும்‌ 
து. மிராட்டியர்கள்‌ பச்சை ரத்தம்‌ குடிப்பவர்கள்‌ என்று 
கூட்டத்திலும்‌ அப்படியே ஒரு ராணியான பங்காருபட்‌ விப்பட்டிருந்தார்கள்‌. அவர்களில்‌ யாரும்‌ இதுவரை நம்ம 
. ஸண்களிடம்‌ 'தப்‌.பிதமாக” நடந்து கொண்டதில்லை; அதுபோல 
அவர்களுடைய பெண்டிரும்‌ இங்கே நமது இளவட்டுகளிடம்‌ 
றாக நடந்துகொண்டதும்‌ கிடையாது. இது எப்படியோ ஒரு 
ஈகைப்‌ போல்‌ நடந்துவிட்டது. அதுவும்‌ இந்த சப்பாணியால்த்‌ 
: கிணத்தடிக்கு என்று சில ஒழுங்குமுறை இருக்கிறது. குடம்‌ 


உருவானால்‌ கூட்டம்‌ ரண்டாகப்‌ பிரிந்துவிடும்‌. அவளு 
கூட்டத்தில்‌ எந்த ஆணோடு வேண்டுமானாலும்‌ அவள்‌ 
கொண்டாடி குடும்பம்‌ நடத்தலாம்‌. 


இருந்தார்கள்‌. எங்கே வந்து நம்ம வேட்டியைப்‌ பறித்துக்கெ ரரி அனுப்ப வேண்டும்‌. இணத்தடியில்‌ வந்து தாகத்துக்குத்‌ 

ப ; ர கேட்பவர்களுக்கு 'வர்ணத்தை 'த்‌ தெரிந்துகொண்டு, வாளித்‌ 
ரை அவர்கள்‌ முன்வைப்பது, வாளியைத்‌ தருவது, வாளித்‌ 
(ரை கையில்‌ ஊற்றுவது என்றெல்லாம்‌ இருக்கிறது. 


*தாவிக்கட்டி யிருக்கிறது - தொம்மரிகள்‌ என்று அழைக்கப்பட்ட ்‌ 
கூத்தாடிகளின்‌ கூட்டத்துக்குத்‌ தலைவியான பங்காருப்பட்சி, 
கல்யாணம்‌ செய்து கொள்ள விருப்பம்‌ ஏற்படும்போது, 
தாலியை எடுத்து அவளே கழைமரத்தைத்‌ தொட்‌ 
கட்டிக்கொள்வாள்‌. 


1 கர்ப்பிணிகள்‌ தண்ணீர்‌ சேந்த வந்தால்‌ அவர்களை சேந்த 
ஒருமுக ஈமல்‌ - பகையாளி வீட்டுப்‌ பெண்ணாக அவள்‌ இருந்தாலும்‌ - 

ரன்‌ சேந்தி ஊற்றி அவர்கள்‌ குடத்தை ரெப்பி தூக்கிவிட்டு 
'ப்பவேண்டும்‌. கிணற்றில்‌ ஒன்றிரண்டு “ராட்டு''கள்‌ இருந்தால்‌ 

சுயிறு போட்டு இறைக்கும்‌ உரிமை கர்ப்பிணிகளுக்குத்தான்‌ 
டு. இப்படி வெளியார்கள்‌ வந்து குடிக்கும்‌ தண்ணீருக்காக 
தை ஏந்தினால்‌ முதல்காரியம்‌ அவர்களுக்குத்‌ தண்ணீர்‌ சேந்த 


கி.ராஜநாராயணன்‌ & 1 
ஊற்றிவிட்டுத்தான்‌ மறு காரியம்‌ பார்க்கவேண்டியதிருக்க இந்த 
கெட்ட சப்பாணி இப்படிச்‌ செய்திருக்கானே என்று நினை, 
கொண்டே மன்னார்‌ நாயக்கர்‌ அவனிடம்‌ போனார்‌. 


சப்பாணி யாரையும்‌ பார்க்காமல்‌ என்னத்தையோ ப; 
கொடுத்தவன்போல்‌ மருண்டுபோய்க்‌ இடந்தான்‌. “என்ன எள 
இவன்‌ இப்படி பொண்டாட்டியப்‌ பறி கொடுத்தவம்பே 
இருக்காம்‌ என்று நினைத்துக்கொண்டு, '“அடே சப்பாணி, ௮, 
மிராட்டிச்சி ஒன்ன என்ன செஞ்சாடா; முத்தம்‌ வச்சாளாமேடா...! 
என்றார்‌. சுற்றியிருந்தவர்கள்‌ சிரித்தார்கள்‌. 

“நாமளும்‌ இருக்கமெ என்னத்துக்கு; நமக்கிக்‌ கெடச்சதா இ 
யோகம்‌?” என்றார்‌ வேலுக்கோனார்‌ சலிப்புடன்‌! இவர்கள்‌ பே. 
ஒன்றும்‌ சப்பாணியின்‌ காதில்‌ விழுந்ததாகத்‌ தெரியலை. 


“ராத்திரிக்கு ஞா...பகமாப்‌ படுத்துக்கொ சப்பாணி; 
மடத்துலதாம்‌ படுத்துக்‌ கிடக்கிறதுங்கிறது அந்த மிராட்டிச்சிக்கு. 
நல்லாத்‌ தெரியும்‌. “வந்து அத்தாசமாத்‌ தூக்கீட்டு ஓடினாலும்‌ 
ஓடீருவா, வல்லரக்கியா இருப்பா போலிருக்கே சப்பாணீ...!! 
என்றார்‌ மன்னார்‌ நாயக்கர்‌. 

நாஞ்‌ சப்பாணி பக்கத்துலதாம்‌ படுக்கப்போறென்‌ இண்‌ 
ணைக்கி”* என்றார்‌ வேலுக்கோனார்‌. 

“அது செரி; அவம்ண்ணு நெனைச்சி ஒம்மத்‌ தூக்கீட்டு போனா 
நல்லதுண்ணு பாக்கருபோல”” என்றார்‌ சிருப்பாணிகளுக்கிடையே. 
- 


24 


அந்த அத்த ராத்திரியில்‌ மன்னார்‌ நாயக்கர்‌ மடத்துக்கு நுழைந்து 
பார்த்தபோது... 

எல்லாருமே அனேகமாக உறங்கியிருப்பார்களோ என்று 
நினைத்துக்கொண்டு போனவருக்கு, கங்குபோல்‌ அரிக்கன்‌ 
விள்க்கை சுருக்கி வைத்திருந்தாலும்‌ இன்னும்‌ யாரும்‌ படுக்காமல்‌ 
ஒரு மூளையில்‌ உட்கார்ந்து கசுபுசு கசுபுசு என்று சன்னமான குரலில்‌ 
பேசிக்கொண்டிருக்கிறார்கள்‌ என்பதைத்‌ தெரிந்துகொண்டார்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 171 


மழைக்காலங்களில்‌ மட்டும்‌ *ஒலுங்குக்‌ கடிக்குப்‌ க 
லைட்டை சக்கரமே அணைத்துவிடுவார்கள்‌. மற்ற நாட்க 4 
கொஞ்சம்‌ சுருக்கனாலும்‌ எரிந்துகொண்டுதான்‌ இருக்கும்‌, ஊ 
ஒடுங்கும்வரை. டல 

இருட்டில்‌ நடந்துவந்த அவருக்கு அந்த மிகச்‌ சிறிய டனர்‌ 
கவனிக்கப்‌ போதுமானதாக இருந்தது. அந்தக்‌ கூட்டத்தில்‌ சப்பா 
இருப்பதும்‌ தெரிந்தது. யோகக்காரந்தான்‌; எந்தப்‌ வன்க கணி 
அவனை வந்து யாரும்‌ பிடித்துக்கொண்டு போகமாட்டார்கள்‌ என்று 
நினைத்தார்‌. 

மன்னார்‌ நாயக்கரைக்‌ கண்டதும்‌ முதலில்‌ யாரோ என்று நினைத்து 
பிறகு தெரிந்துகொண்டார்கள்‌. 
“யோவ்‌ பயந்தாரி, எங்கனெ போயி இந்தோ ப 
ஒளிஞ்சட்டுக்‌ கடந்தரு? '' என்று வரவேற்புக்‌ கொடுத்தார்‌ வேலு ்‌ 
கோனார்‌. அவருக்குப்‌ பக்கத்தில்ப்‌ போய்‌ மன்னார்‌ நாயக்கர்‌ 
நெருக்கமாக உட்கார்ந்தார்‌. இன்னொரு அம்பை லட்டு 
வேலுக்கோனார்‌; குரலைச்‌ சுருக்கி இவருக்கு. மட்டும்‌ டட 
படியாக, ''யோவ்‌, என்னத்தெப்‌ பண்ணீட்டு < வந்தீரு ஒ 
கெட்டவார்த்தை வாடையடிக்கி? '' என்று கேட்டார்‌! 
்‌ ம்‌ கூட 'சரியாகக்‌ குறிபார்த்து” அடிப்பதில்‌ வேலுக்‌ 
க ப்ள ணி? என்று நினைத்து ஆச்சரியப்பட்டுப்‌ போனார்‌ 
மன்னார்‌ நாயக்கர்‌. 
கொஞ்சம்‌ நேரம்‌ பேசிக்கொண்டிருந்ததில்‌, அவ்வ்‌ ட ன்‌ 
அங்கிருந்த எல்லாருமே அங்கங்கே என்று பல திக்குகளில்ப்‌ ட ச 
ஒளிந்திருந்துவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான்‌ வந்திரு 
கிறார்கள்‌ என்று தெரிந்துகொண்டார்‌. 
“கேலிப்‌ பொளப்பாய்‌ போச்சி; தாயோ...து இந்த வெள்ளைக்‌ 
காரனாட்சியிலெ. பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா இருந்‌ 
தோம்ன்னு கெடையாது. பட்டாளத்துக்கு ஆள்ப்பிடிக்க ம்‌ 
னுட்டுக்‌ கேள்விப்பட்டதிலிருந்து ஒரு நிம்மதியில்ல pn டும்‌. 
மூலக்காட்டு வேப்பமரத்தடியிலெ போயி வெக்கு 0 வ 
கெடந்துவிட்டு, செத்த மின்னாடி தாம்‌ வந்து வயித்துப்‌ பாட்டுக்கு 
பாத்துவிட்டு வர்ரென்‌'' என்றார்‌. 


*ஒலுங்கு - கொசு 


கி.ராஜநாராயணன்‌ ஐ 1 


ஒவ்வொருத்தரும்‌ அவரவர்‌ ஒளிஞ்சிருந்த 'வயணத்தை' 
சொல்லிச்‌ சொல்லி மற்றவர்களைச்‌ சிரிக்கச்‌ செய்தார்கள்‌. 


“என்ன மயித்துக்கு இப்பிடி ஒளிஞ்சிட்டுக்‌ கெடக்கணும்ன்னு 
கேக்கென்‌; தாயோ...து ஆறிலும்‌ சாவு நூறிலும்‌ சாவு!” என்றார்‌. 
தைரியஸ்தர்‌ (!) மன்னார்‌ நாயக்கர்‌ சிரித்துக்கொண்டே. 


''பேசாமக்‌ கெடயும்‌; போயும்‌ போயும்‌ இந்த வெள்ளைக்‌ 
காரனுக்காகவோ நாம போயி சாகணும்‌. அவன்‌ கொளுத்துப்‌ போயி 
செர்மன்காரனோட சண்டை போட்டா அதுக்கு நாமா பழி? என்று 
கேட்டார்‌ வேலுக்கோனார்‌. 


பேச்சு அரசியலுக்குத்‌ திரும்பியது. 
4 


முதன்‌ முதலில்‌ அந்தக்‌ கிராமத்தில்‌ ஒரு அரசியல்ப்‌ பொதுக்‌ 
கூட்டம்‌ நடந்தது. பெரிய பெரிய காங்கிரஸ்‌ பேச்சாளர்கள்‌ 
வந்திருப்பதாகப்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. 
கூட்டம்‌ ஆரம்பிக்க முன்னால்‌ அவர்களில்‌ சிலர்‌ உணர்ச்சி ததும்பப்‌ 
பாடல்கள்‌ பாடினார்கள்‌. அதைப்போலப்‌ பாடல்கள்‌ கிராமத்துக்குப்‌ 
புதுசு. ஆவலோடு அவைகளைக்‌ காது கொடுத்துக்‌ கேட்டார்கள்‌. 
தாளக்கட்டோடும்‌ ராக அடக்கத்தோடும்‌ ஒருத்தர்‌ இப்படிப்‌ 
பாடினார்‌: 
"ஆட்டுத்‌ தோலுக்கிடங்கொடுத்த 
தாலே வந்த மோசம்‌ - அத 
னாலே வந்த மோசம்‌...” 


எப்படி வெள்ளைக்காரன்‌ நம்ம நாட்டுக்கு முதல்முதலில்‌ 
ஆட்டுத்தோல்‌ வாங்க என்று இங்கே ஒரு வியாபாரியாக வந்து 
நம்மை ஏமாற்றி, நம்மவர்களைப்‌ பிரித்து நமக்குள்‌ சண்டை மூட்டி 
விட்டு வஞ்சகமாக நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டுகொண்டிருக்‌ 
கிறான்‌ என்று அழகாக விவரித்தது பாடல்‌. 
ஒவ்வொரு பாட்டு முடிந்ததும்‌, பஜனையில்‌ "கோவிந்த நாம 
சங்‌8ர்த்தனம்‌...'' சொல்லுவதுபோல அவர்கள்‌ ''வந்தே மாதரம்‌” 
என்று சொல்லி, அதை ஜனங்கள்‌ எப்படி வாங்கித்‌ திரும்பச்‌ 
சொல்லணும்‌ என்று சொல்லித்‌ தந்தார்கள்‌. இதனால்‌ அந்த 
கோஷங்களைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்ல நேர்ந்தது. இது 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫, 173 


குழந்தைகளை ரொம்பத்தான்‌ உத்ஸாகப்படுத்தியது! அவர்கள்‌ 
ரொம்ப ஆர்வமாகக்‌ கலந்துகொண்டார்கள்‌ இதில்‌. “வந்தே... மா... 
தரம்‌!” என்று சொல்லி, தே என்பதைக்‌ கொஞ்சம்‌ நீட்டி, மா 
என்பதைக்‌ கூடக்‌ கொஞ்சம்‌ நீட்டி ஒரு நாமசங்8ர்த்தனம்போல - ஒரு 
சுருஇயோடு சேர்த்துச்‌ சொல்லுவதுபோல - சொல்ல வேண்டும்‌ 
என்று சொல்லிக்‌ காட்டினார்‌ அந்த சிந்துபூந்துறைக்காரர்‌. 
“வந்தே... மா...தரம்‌'' 
“அல்லா...ஹு... அக்குபர்‌'' 
“நமதே... ராஜ்யம்‌; அடைந்தே... தீருவோம்‌'' 
“போலோ; மஹான்‌ மகாத்மா காந்தீக்கி; ஜே'" 
பிரசங்கிகள்‌ ஒவ்வொருவராகப்‌ பேசினார்கள்‌. மக்களுக்குத்‌ 
தெரியவேண்டுமே என்று எளிய தமிழில்‌, பேச்சு நடையில்‌ கதை 
காரணங்களோடு ஜனரஞ்சிதமாகப்‌ பேசினார்கள்‌. 
குடியின்‌ கேட்டைப்பற்றி ஒருவர்‌ பேசினார்‌. “முந்தியெல்லாம்‌ 
இப்படிக்‌ கடையை ஏலத்துக்கு விட்டு ஊரு தவறாமல்‌ கள்ளுக்‌ 
கடையை நிலையாக இருக்கும்படி யாரும்‌ பண்ணியதில்லை. இது 
இந்த வெள்ளைக்காரன்‌ வந்த பிற்பாடுதான்‌. கள்ளை வியாபாரப்‌ 
போட்டிக்கு உட்படுத்தியதால்‌, போதை அதிகம்‌ இருக்கவேண்டும்‌ 
என்பதற்காக செயற்கையாக அதில்‌ உடம்புக்குக்‌ கேடு விளைவிக்கும்‌ 
பொருள்களை சேர்த்து விற்கும்படி ஆகிறது. இந்த அதிபோதையால்‌ 
அரசுக்கும்‌ அதை விற்பவர்களுக்கும்‌ நல்ல காசு என்பதோடு, 
போதையில்க்‌ கடக்கும்‌ மக்களின்‌ தொகை அதிகமாக, ஆக ஆக 
அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தும்‌ போராட்டங்கள்‌ திசை திருப்பப்‌ 
பட்டு பலவீனப்பட்டுப்‌ போகும்‌. மக்கள்‌ போதையில்‌ கிடப்பது 
கொள்ளைக்காரர்களான வெள்ளைக்காரர்களுக்கு நல்லது. 
அதனால்‌ நாம்‌ முதலில்‌ நமது மக்களைப்‌ போதையிலிருந்து மீட்க 
வேண்டும்‌. அதோடு நமது குடும்பப்‌ பொருளாதாரத்துக்கு இந்தக்‌ 
குடி உதவவே உதவாது. ஆகையால்த்‌ தான்‌ மகாத்மா காந்தி அவர்கள்‌ 
கள்ளுக்கடை மறியலையும்‌ தனது நிர்மாண திட்டத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டார்‌ என்று சொல்லிக்‌ கூட்டத்தில்‌ பெண்கள்‌ பகுதியைப்‌ 
பார்த்து, கையெடுத்துக்‌ கும்பிட்டுக்கொண்டே "தாய்மார்களே 
உங்கள்‌ வீட்டுக்காரர்களை, சகோதரர்களை குடிக்கவிடாமல்‌ 
எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள்‌'” என்று உருக்கமாகக்‌ கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 
அடுத்தபடியாகப்‌ பேசியவர்‌ ''பஞ்சாப்‌ படுகொலை சொக்க 
லிங்கம்பிள்ளை'' என்பவர்‌. இவர்‌ பெயரைக்‌ கேட்டதுமே 


கி.ராஜநாராயணன்‌ ஐ 17: பல்லபுரத்து மக்கள்‌ ௫, 175 


ஊர்க்காரர்கள்‌ முதலில்‌ நினைத்தது, பஞ்சாப்‌ படுகொலைகளி. 
இவரும்‌ சம்பந்தப்பட்ட ஆளாக இருப்பார்‌ போலிருக்கு(!) என்று. 


எல்லாம்‌ அதைப்பற்றித்‌ தலையங்கங்கள்‌ எழுதின. டெல்லி 
சபையில்‌ அதைப்பற்றிக்‌ கேள்விகள்‌ கேட்டார்கள்‌. 


"இந்தியா உஷ்ணமான நாடு. ஜெயிலில்‌ அடைக்கப்பட்டுள்ள 
ஈநிகளின்‌ உணவில்‌ ஒரு வேளைக்காவது 'ஒரு வாய்‌' மோர்‌ தர 
ண்டாமா?'' என்று கேட்டார்கள்‌. 


"ஒரு பொன்னான உயிரைப்‌ பலிகொடுத்து, பத்திரிகைகளும்‌ 
ட. டசபைக்குள்ளும்‌ கேள்விக்‌ கணைகள்‌ தொடுத்து, மக்களும்‌ 
ரந்தெழுந்த பிறகே இந்த பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌, ஜெயில்க்‌ 
இகளுக்குச்‌ சிறிது மோர்‌ தர ஒப்புக்கொண்டது. 

"அப்பேர்ப்பட்ட கொடுங்கோலான அரசாங்கம்‌ இது'' என்றார்‌ 
ங்கி. 


கூட்டத்தின்‌ கடைசியில்‌ பேசியது ஒரு சிறிய்ய பையன்‌! 
ங்கோ என்று பேர்‌ சொன்னார்கள்‌. பத்து வயசுக்குள்த்‌ தானி 
ம்‌. மேஜைமீது அவனைத்‌ தூக்கிவிட்டார்கள்‌. எல்லோருக்கும்‌ 
ரியமாகவும்‌ சந்தோஷமாகவும்‌ இருந்தது. 

கால்களையும்‌ கைகளையும்‌ ஆட்டி உடம்பை நிமிர்த்தி க்‌ 
மில்‌ அவன்‌ அமளப்பொரி பொரிந்தான்‌. பிரிட்டிஷ்‌ ஏகாதி 
யுத்தையே, 'என்னோட சண்டைக்கு வாராயா? * என்று கேட்டது 
ரலிருந்தது! கைதட்டி அவனை உத்ஸாகப்‌ படுத்தினார்கள்‌ 
இருந்த பிரசங்கிகள்‌; அதைப்‌ பார்த்த ஊர்க்காரர்களும்‌ கை 
னார்கள்‌. 


பேசியபிறகுதான்‌ தெரிந்தது அவருக்கு அந்தப்பேர்‌ வந்ததுக்க 
காரணம்‌. ஜாலியன்‌ வாலாபாக்கில்‌ நடந்த அந்தப்‌ படுகொை 
அந்தப்‌ பாஞ்சால நாட்டுமக்கள்‌ பட்ட இன்னலை, அப்படியே இ) 
மக்களின்‌ கண்ணெதிரே, நடந்தது நடந்ததுபோல்க்‌ கொண்டுவ 
காட்டினார்‌. 


கண்ணாடியை பல தடவை கழற்றினார்‌. அங்கிருந்த பெண்‌, 
யெல்லாம்‌ ஒரு நொடியில்‌ அழ வைத்துவிட்டார்‌. ஒரு அப்ப 
தோளில்‌ உட்கார்ந்துகொண்டிருந்த சிறுவன்‌ ''வீட்டுக்‌ 
போகலாம்‌ ப்பா”' என்று சொல்லும்போதும்‌ அவனுக்கு நாக்‌ 
குழறியது. 


ஒரு பாவமும்‌ அறியாத மக்களை, பெண்களை மண்டி பே 
நடக்கும்படியாக நிர்ப்பந்தித்து வெள்ளை அதிகாரி அவர்க 
சவுக்கால்‌ அடித்ததாக அவர்‌ சொன்னபோது இவர்கள்‌ நெஞ்சி! 
அந்த அடி விழுந்ததுபோலிருந்தது. 


வெள்ளையர்கள்‌ இவ்வளவு கொடூரமானவர்களா என்று தே 
ஆரம்பித்தது. இந்தக்‌ கொடுரம்‌ நாளைக்கு இங்கேயும்‌ தோன்ற 
என்று எப்படிச்‌ சொல்லமுடியும்‌? 


அவருக்குப்‌ பிறகு பேசிய பிரசங்கி, பம்பாயில்‌ நட 
அந்நியத்துணி பகிஷ்கரிப்பு (புறக்கணிப்பு) போராட்டத்தில்‌ 
சத்யாகிரகிமீது வேண்டுமென்றே லாரியை ஏற்றிக்‌ கொன்றை 
பற்றிச்‌ சொன்னார்‌. 


இனுள்ளும்‌ வந்து ஒலிக்கத்‌ தொடங்கியது. அந்த கிராமத்தின்‌ 
தைகள்‌, அந்த அரசியல்‌ பொதுக்கூட்டத்துக்கு ப்‌ பிறகு தங்கள்‌ 
யாட்டில்‌ ஒரு புது விளையாட்டைச்‌ சேர்த்துக்‌ கொண்டார்கள்‌. 
த்தட்டையின்‌ நுனியில்‌ சிறிய துண்டுத்‌ துணிகளைக்‌ கட்டிக்‌ 
டு ஊர்வலம்‌ வந்தார்கள்‌. “நமதே ராஜ்யம்‌; அடைந்தே 
ஈம்‌'” என்று கத்தினார்கள்‌. 


ஜெயிலுக்குப்‌ போன இளைஞன்‌ எதீந்திரநாத்தாஸ்‌ என்ப 
ஜெயிலில்‌ 'ஒருவாய்‌' மோருக்காக - சாப்பாட்டில்‌ ஒரு வே 
காவது கொஞ்சம்‌ மோர்‌ தரவேண்டும்‌ அனைத்துக்‌ கைதிகளு. 
என்று - 63 நாட்கள்‌ உண்ணாவிரதம்‌ இருந்து 64-வது நாளில்‌ ௨ 
நீத்ததைப்பற்றிச்‌ சொன்னார்‌. அதைக்‌ கேட்கும்போதே அங்கு 
மக்களின்‌ மனசைப்‌ பிசைந்தது அந்தச்‌ செய்தி. 


ப்படிப்‌ பல ஊர்வலங்களை இனமும்‌ குழந்ண;தகள்‌ தவறாமல்‌ 
இ விளையாண்டார்கள்‌. ''பாரத மாதாக்கு ஜ'' ''மகாத்மா 
க்கி ஜே'' ''வந்தே... மா...தரம்‌'* 


''எதீந்திரநாத்‌ மரணம்‌ பம்பாயை ஒரு கலக்குக்‌ கலக்கிவிட்‌ 
பம்பாயை மட்டுமா, இந்தியா பூராத்தையும்தான்‌. பத்திரி) 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ 177 


95 பகீரென்றது வயிற்றில்‌ அவருக்கு. 
“ம்‌; செரி என்று எண்ணிக்கொண்டு, அங்கே கூடியிருந்த 
இளவட்டங்களின்‌ முகங்களை ஒரு பார்வையால்‌ ஆராய்ந்தார்‌. 


ரளவுக்‌ இக்க முடிந்தது அவரால்‌. 
காலையில்‌ எழுந்திருந்த இராம மூன்‌€ப்‌ அய்யர்‌ கச்சேரிக்கு 2 கு யூகிக்க முடிறதது! 


(கிராமச்‌ சாவடி) முன்னால்‌ நின்றுகொண்டு 'காச்‌ மூச்‌' என்று 
கத்திக்கொண்டிருந்தார்‌. என்னமோ ஏதோ என்று தலையாரித்‌ தேவர்‌. 
ஓடோடி வந்தார்‌. 


அய்யரைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌ கையில்‌ சுருட்டை 
எடுத்துக்கொண்டு; ' கட்டுச்சோறு கட்டிக்கிட்டா வரப்‌ போறான்‌ 
அசலூரிருந்து இதுக்கு. சவத்துப்‌ பயல்க'' என்று சொல்லிவிட்டு 
நகர்ந்தார்‌. அவர்‌ போனதுக்குப்‌ பிறகும்‌ கொஞ்சம்‌ நேரம்‌ சுருட்டின்‌ 


“என்னடா இது; ஊருக்கு விநாசகாலமா? பாரு மரத்துக்கு மேலே. வீச்சம்‌ அங்கே மணத்துக்கொண்டிருந்தது. 


இப்படிப்‌ பண்ணியிருக்கானே! மேலாவிலிருந்து வந்தா நா என்னடா 
பதில்ச்‌ சொல்றது? யாரு பண்ணுன காரியம்டா இது. குடியெக்‌ 
கெடுத்தானே பாவி..." 


அய்யர்‌ இந்த மாதரி பேக்கூப்பாடு' போடுவாரே தவிர 
தன்னுடைய கிராம மக்கள்‌ பேரில்‌ எப்பவும்‌ எந்த விஷயத்துக்‌ 

ன்‌ ்‌ ணம்‌ ்‌ ே ன்‌ காகவும்‌ மேலாவுக்கு எழுதி அனுப்பியதில்லை. இந்த விஷயங்‌ 
மூச்சு இறைக்க அய்யர்‌ கூவிக்‌ ணர்ள்த களில்‌ அவர்‌ மக்களிடம்‌ நல்ல பெயர்‌ எடுத்திருந்தார்‌. 
தலையாரிக்கு முதலில்‌ விளங்கவில்லை. பிறகுதான்‌ தெரிந்து 
பிரிட்டிஷ்‌ அரசு மூவர்ணக்‌ கொடியைத்‌ தடைசெய்திருந்தது. 
பிள்ளையார்‌ மேடை அரசமரத்தின்‌ உச்சியில்‌ கொண்டுபோய்‌. அதனால்‌ எல்லா இடங்களிலும்‌ இப்படி ராவோடு ராவாக ''கொடி 
உயரமான வருச்சியில்‌ கட்டி அதை ''ஊரு உலகத்துக்கெல்லாம்‌'". ஏத்தங்கள்‌'' நடைபெற்று வந்தன. 


இதே கொடியைப்‌ பிடித்துக்கொண்டு பகிரங்கமாக ரோட்டில்‌ 


வெகுதூரத்திலிருந்து பார்த்தாலே தெரியும்படியாக இருந்‌; நடந்து கைதியானவர்களும்‌ உண்டு. அப்படிக்‌ கொடியைக்‌ கையில்‌ 
கொடி. மங்கம்மா சாலை வழியே போகிறவர்களுக்குக்‌ கட்டாய பிடித்துக்கொண்டு போகும்போது, “போடு கழே" என்று சொல்லி 
தெரியும்‌. வேணுமென்றே அக்கிரமத்துக்காக - செய்த காரியமா போலீஸார்‌ “லத்தி'யால்‌ அறைவதும்‌ உண்டு. உடம்பில்‌ அடிமேல்‌ 
பட்டது, அய்யருக்கு. “கஉூட்டம்போட்டுப்‌ பேசினான்கள்‌. செரி. அடி தொடர்ந்து விழும்போது, வலி பொறுக்க முடியாமல்‌, 
பே£ட்டுத்‌ தொலை. பொ. காத்தொட போறதுன்னு இருந்தேன்‌. தன்னையறியாமல்‌ அய்யோ அம்மா என்று அலறுவதற்குப்‌ பதில்‌ 
இப்பொ 'அடி மடியிலே' கையைக்‌ கொண்டாந்துட்டானெ?! ந வந்தேமாதரம்‌ வந்தேமாதரம்‌” என்று மாறிமாறிச்‌ சொல்லுவார்கள்‌; 


ஒர்த்தன்‌ பிராமணன்‌ இங்கெ உத்யோகம்‌ பாக்றது யாரு கண்‌ இதனால்‌ அவர்கல்‌ மேலும்‌ அடி வாங்குவார்கள்‌. இப்படி 
உறுத்துறதுன்னு தெரியவில்லை... '' கொஞ்ச நேரத்துக்குள்‌ ஓ அலறிக்கொண்டே மயங்கி விழும்வரை அடிவாங்குவார்கள்‌. 
கூட்டத்தையே கூட்டிவிட்டார்‌ தனது கூப்பாட்டின்‌ மூலம்‌. இருப்பூர்‌ என்றெ ஊரில்‌ குமரன்‌ என்ற பேருடைய பிள்ளையாண்டான்‌ 
ஒருத்தனை இப்படி அடித்தே கொன்றுவிட்டார்களாம்‌ பாவிகள்‌ 
என்று பேசிக்கொண்டார்கள்‌. தலையாரியை மரத்தின்மேலே ஏறி 
அந்தக்‌ கொடியை அவிழ்க்கும்படிச்‌ சொன்னார்‌ இராம முன்சீப்‌ 
அய்யர்‌. வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு தலையாரி 
கிட்ணத்தேவர்‌ மேலே ஏறினார்‌. வளர்ப்பு ஆட்டுக்குக்‌ குழை ஒடிக்க 
மரம்‌ ஏறிப்‌ பழக்கந்தான்‌ அவருக்கு. மேலே ஏறிப்போன 
நிட்ணத்தேவருக்கு மலைப்பு ஏற்பட்டது. ஒருப்பூட்டாக எழுந்து 
நின்று உச்சிக்‌ கொப்பில்‌ கொண்டுபோய்‌ அதிலும்‌ இருட்டு 


நுன்னகொண்ட நாயக்கரைப்‌ பார்த்ததும்‌ அய்யர்‌ குரலை உயர்த்‌ 
னார்‌. '*பாத்தியளா மொதலாளி, பயல்களோட காரியத்த!'' என்‌! 
அரச மரத்தின்‌ உச்சியைக்‌ காண்பித்தார்‌. 

புகையும்‌ சுருட்டைப்‌ பற்களால்க்‌ கடித்துக்கொண்டு இ 
கைவிரல்களைப்‌ புருவக்கட்டில்‌ வைத்து ''கண்ணாடி போட்டு 
அண்ணாந்து பார்த்தார்‌ நுன்னகொண்ட. 


கி.ராஜநாராயணன்‌ ஓ. 178 
வேளையில்‌ எப்படிக்‌ கட்டினான்‌ இந்தக்‌ கொடியை என்று 
யோசித்தார்‌. கொப்பைப்‌ பிடித்துத்‌ தொத்தி எப்படியாவது மேலே 
போய்‌ விடலாம்‌; கட்டுவதோ, அவிழ்ப்பதோ என்பது சாத்தியமே 
இல்லை என்று தோன்றியது. எப்படி ஏறிவந்து கட்டியிருப்பான்‌ 
என்று யோசித்தார்‌. சாமி வந்து ஆவேசத்தோடு ரவ்வாளி 
போடுகிறவனை பத்துப்பேர்‌ சேர்ந்து பிடித்தாலும்‌ அமைக்க 
முடிவதில்லை. இதெல்லாம்‌ ஒரு வெறிச்சியில்‌ செய்கிற காரியம்‌ 
என்று நினைத்தார்‌. 


மேலே ஏறி எந்த ஆசில்‌ இருந்துகொண்டு கட்டிய கொடிக்கம்‌ 
பத்தை அவிழ்ப்பது என்று பார்த்தார்‌. நினைக்க நினைக்க உடம்பு 
புல்லரித்தது. தவறிக்‌ ழே விழுந்தால்‌ அவ்வளவுதான்‌. நச்சத்தி, 
கழண்டுறும்‌ என்பதோடு கழைக்கூத்தாடிக்காரன்‌ சொல்லுவ, 
போல எண்ணுவதற்கு ஒரு எலும்புகூடக்‌ கிடைக்காது! 

இறக்கிக்‌ ழே வந்து விஷயத்தைச்‌ சொன்ன கிராம முன்சீப்பி 
அதைக்‌ கேட்டவர்களுக்கு மகிழ்ச்சியும்‌ குஷியும்‌ ஏற்பட்டது. 

ஒருத்தருக்கொருத்தர்‌ கலந்து யோசித்தார்கள்‌, இது யார்‌ செய்‌, 


காரியமாக இருக்கும்‌ என்று. கொத்தனார்‌ சாமிநாயக்கரும்‌ அங்‌ 
இருந்தார்‌; துண்டை இழுத்துப்‌ போர்‌, 


தேடுவார்கள்‌. அவரும்‌ ஓடியாடி, விஷயத்தின்‌ நுனி நூலைப்‌ 
பிடித்துக்கொண்டு வந்து தந்துவிடுவார்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 6, 179 


இளவட்டங்களின்‌ ஒருமித்த ஏளனப்‌ பார்வை தலையாரியை 
உசுப்பிவிட்டுவிட்டது. குழை அறுக்கும்‌ கத்தி கட்டிய தொறட்டிக்‌ 
கம்பை எடுத்துக்கொண்டு வந்தார்‌ வேகமாக. மரத்தில்‌ ஏறி, அதைக்‌ 
கொடுக்கச்‌ சொல்லி வரங்கி, ஒவ்வொரு கொப்பிலும்‌ அதைத்‌ 
தொங்க விட்டுக்கொண்டே மேலே ஏறிப்‌ போனார்‌. வசமான ஒரு 
இளையில்‌ இருந்துகொண்டு உச்சிக்கொப்பில்‌ கட்டிய கயிற்றைக்‌ 
கொஞ்சங்கொஞ்சமாக அறுத்துக்‌ கொடியோடு கம்பைக்‌ 8ழே 
விழச்செய்தார்‌. 

கழே விழுந்த கொடியை கிராம முன்‌£ப்‌ அதைக்‌ கம்பத்திலிருந்து 
பிரித்து எடுத்தார்‌. அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை! 
வீட்டுக்கும்‌ கொண்டுபோக முடியாது; கச்சேரியில்‌ வைத்துக்‌ 
கொண்டிருக்க முடியாது. பிள்ளையார்‌ சதுர்த்தி முடிந்ததும்‌ களிமண்‌ 
பிள்ளையாரை குளத்துத்‌ தண்ணீரில்க்‌ கொண்டுபோய்‌ போடுவது 
போல, அவர்‌ அதில்‌ நாலைந்து கற்களை எடுத்து வைத்து 
மூட்டைபோல்க்‌ கட்டினார்‌. குளத்தில்க்‌ கொண்டுபோய்‌ வீசி 
எறிந்துவிட்டு, விசுக்விசுக்கென்று வேகமாக வீட்டைப்பார்க்க 
நடந்தார்‌. வேடிக்கைபார்த்துக்‌ கொண்டிருந்த குழந்தைகள்‌ கை 
தட்டிப்‌ பலமாகச்‌ சிரித்தார்கள்‌. 


ஓ 


26 


இது நடந்து கொஞ்சநேரத்துக்கெல்லாம்‌, பார்வதியம்மன்‌ 
கோவிலுக்குப்‌ பக்கத்தில்‌ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய 
மாட்டு வண்டிக்கு அருகே நின்றுகொண்டு ''ஊர்‌ பய பிள்ளைகளை” 
வாய்க்கு வந்தபடித்‌ திட்டி நொறுக்கிக்கொண்டிருந்தார்‌ வெல்லம்‌ 
ரங்கசாமி நாயக்கர்‌. 

அவருடைய வண்டிப்‌ பைதாவில்‌ யாரோ சாக்பீஸால்‌ வந்தே 
மாதரம்‌ என்று எழுதிவைத்து விட்டார்களாம்‌. ''நா ஒரு வண்டி 
வச்சிப்‌ பெளைக்கிறது இந்தப்‌ பயபிள்ளெகளுக்குப்‌ பிடிக்கலெ'* 
என்று சொல்லிக்கொண்டே அதை அழித்தார்‌. அழித்ததில்‌ 
எழுத்துக்கள்‌ கலைந்ததே தவிர மறையவில்லை. வாளியில்‌ தண்ணீர்‌ 
கொண்டுவந்து துணியை முக்கித்‌ துடைத்துக்‌ கொண்டிருந்தபோது 


கி. ராஜநாராயணன்‌ & 1 
செவிட்டு குருசாமி நாயக்கர்‌ வந்து, ''என்ன மாமா இது?'' எ 
விசாரித்தார்‌ “பாத்தியாடா இந்தக்‌ கொடுமயெ; எந்த நாறப்ப। 
புள்ளையோ வந்து ஏம்‌ வண்டியில்‌ 'வந்தே மாதரம்‌” ன்‌ 2 
தொலைச்சிருக்கான்‌ பாத்துக்கொ. '' ட 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 6. 181 

சொரண்டி எடுத்துக்கொண்டிருந்தார்‌. அன்றைக்கு அவர்‌ 
வலைக்குப்‌ போக முடியவில்லை. இனி வண்டியை வெளியே 
வைத்தால்‌ சரிப்பட்டு வராது என்று பைதாக்களை அச்சிலிருந்து 
உருவி எடுத்து, சட்டத்தையும்‌ வீட்டுத்‌ தொழுவுக்குள்‌ கொண்டு 
பாய்‌ வைத்துக்கொண்டுவிட்டார்‌, பிரச்சனை அதோடு முடிய 


அதானெ மாமா, சல்க்காருக்கு 1 ம்புட்‌ 

ர i 1, கு தெரிஞ்சா அம்புட்டுத்‌ 

pi டக பொயிரும்‌; நீங்களும்‌ கம்பியெ எண்ணணும்‌ ச 
ளையளுக்கு வந்தே மாதரம்‌ ரி 

இன்ப [தரம்‌ எழுத வேற எடமே கெடைக்க 


வேகம்‌ வந்துவிட்டது வெல்லம்‌ ரங்கசாமிநாயக்கருக்கு. தன: 


தர்சன வசவுகள்‌ தெரியுமோ அத்தனையும்‌ மனப்பாடமா; 
ஒப்பிப்பதுபோல மள மளவென்று சொல்லிக்கொண்டே போன 


இ, 2 ட. . ப ௫. i 
எம்பினார்‌. நாலு எட்டுகள்தான்‌ எடுத்து வைத்து நகர்ந்திருப்பார்‌; 


தன ஒரு பையன்‌ அவரைப்‌ பார்த்து வந்தேமாதரம்‌ என்று 
'ததினான்‌. மற்ற பிள்ளைகள்‌ அதை வாங்கிச்‌ சொன்னார்கள்‌! 


நாயக்கருக்கு ஆங்காரம்‌ வந்துவிட்டது. “* ர்‌ 
ப து. ''எவண்‌, ள்‌ வந்‌ 
மாதரம்‌ சொன்னது” என்று கேட்டார்‌. த்துப்‌ இதி 


“பொடிப்பய புள்ளக. நீங்க போங்‌ 
1 | ்‌ பாங்க மாமா'' என்‌ H 
படுத்தினார்‌ செவிட்டுக்‌ குருசாமி நாயக்கர்‌. தனிக்‌ 


சமாதானம்‌ பண்ணவும்‌ சேர்த்துப்‌ பிடித்துத்‌ தடுக்கவும்‌ ஒரு ஆள்‌ 
டைத்துவிட்டால்‌ அதுக்கென்று ஒரு வேகம்‌ வருமே; ந்‌ 
வேகம்‌” வந்தது வெல்லம்‌ ரங்கசாமி நாயக்கருக்கு. அதன்‌ பல்ஸ்‌ 
பண்ட ததவ வடுகள்‌ அவக தினமும்‌ காலையில்‌ வந்து 
தம்‌ ம அவருடைய வண்டிப்‌ ர்‌ 
அலகில்‌ வந்தே மாதரம்‌ எழுதியிருப்பதும்‌, ரைத்தா. 
க்க கொண்டுவந்து துடைத்துக்கொண்டே வைதக்‌ 
பாவதும்‌ கொஞ்ச நாள்‌ இருந்தது. ஒரு நாள்‌ காலையில்‌ வாளியும்‌ 
தாகும்‌ வந்து பார்த்தபோது, சாக்பீஸஃக்கு பதில்‌ ல்‌ 
எண்ணெய்‌ கொண்டு எழுதப்பட்டிருந்தது! ரொம்ப நேரம்‌ அதைச்‌ 


வில்லை. எந்நேரமும்‌ நாலு பையன்கள்‌ அவருடைய வீட்டு 


வாசலைப்‌ பார்த்துக்கொண்டே கொஞ்சதூரத்தில்‌ காத்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌. வெளியில்‌ அவருடைய தலை தெரிய 
வேண்டியதுதான்‌ தாமதம்‌, வந்தே மாதரம்‌ என்று கத்துவார்கள்‌. 
இட்டிக்கொண்டே அவர்களைக்‌ கொஞ்ச தூரம்‌ விரட்டுவார்‌. 
தெருவிலோ காட்டிலோ எங்கே அவரைக்‌ கண்டாலும்‌ பிள்ளைகள்‌ 
வந்தே மாதரம்‌ என்று தூரத்தில்‌ இருந்துகொண்டு கூப்பாடு போட்டுச்‌ 
சொல்லுவார்கள்‌. 

ஊர்மடத்துக்கு முன்னால்‌ பிள்ளைகள்‌ தெல்லு விளையாடிக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. வெளியூர்க்காரர்கள்‌ யாரோ ரண்டுபேர்‌ வந்து 
வெல்லம்‌ ரங்கசாமி நாயக்கர்‌ வீடு எது என்று பையன்களிடம்‌ 
விசாரித்தார்கள்‌. 

“என்னது; வெல்லம்‌ ரங்கசாமி நாயக்கரா'' என்று முகத்தை ஒரு 
மாதரி வைத்துக்கொண்டு கேட்டான்‌ அதில்‌ ஒரு பையன்‌ ஒன்றுமே 
தெரியாததுபோல. 

“அதாண்டா நம்ப வந்தேமாதர நாய்க்கர்‌ வீட்டைக்‌ கேக்கறாங்க” 
என்றான்‌ மற்ற ஒருவன்‌. 

“வந்தே மாதர நாயக்கரா!'' என்று கேட்டார்‌ வந்தவர்களில்‌ 
ஒருத்தர்‌. 

“ஆமாம்‌! அது தெரியாதா ஒங்களுக்கு? அவரு இப்ப வந்தே 
மாதரங்‌ கட்சியிலெ சேந்துட்டாரில்லெ' என்றான்‌ பையன்‌. 
இவர்கள்‌ சிரித்த விதம்‌ வந்தவர்களுக்கு, இது தெரியாதா உங்களுக்கு 
என்பதுபோல்ப்‌ பட்டது. 

“ஏங்கூட வாங்க நாங்‌ காட்டுரென்‌'' என்று அவர்களை 
அழைத்துக்கொண்டுபோய்‌, “அந்தோ தெரியிதில்லெ, அந்தக்‌ 
கல்லுவீடுதான்‌”' என்று காட்டிவிட்டு வந்தான்‌. 

“என்னடே ''வந்தேமாதரம்‌'' இருந்தாரா? என்று மடத்தில்‌ 
“பஇுனைஞ்சாம்பிள்ளை'' விளையாட்டில்‌ உட்சார்ந்து ஆடிக்‌ 
கொண்டிருந்த கொண்டுசாமி கேட்டார்‌ குறும்பாகச்‌ சிரித்து.” 


கி. ராஜநாராயணன்‌ & 182 
“இருக்காரு, தொளுவுக்குள்ளெ சத்தம்‌ கேட்டது” என்றான்‌. 


என்ன விசயமாத்‌ தேடி வந்திருக்காகளாம்‌9"* 


“பசுமாடு ஒண்ணு வெலைக்கி நிக்கில்லா அவரு தொளுவுல; 
அதெ வாங்£ட்டுப்‌ போக: 


“அத அவரு யான வெலெ குருதெ வெலெ சொல்லுவாரெ:” 


கொடுத்துட்டுத்தாம்‌ வந்திருக்கென்‌'' என்று அந்த வினாடியில்‌ 
அவனுக்குத்‌ தோன்றியதைச்‌ சொன்னான்‌, அவனுடைய 
கற்பனையை மடத்தில்‌ இருந்தவர்கள்‌ பாராட்டிச்‌ சிரித்தார்கள்‌. 


நுன்னகொண்ட நாயக்கர்‌ ஒருநாள்‌ வெல்லத்தைக்‌ கூப்பிட்டு 
“ஏண்டா, யாரு என்ன சொன்‌. 


னா ஒனக்கென்ன. எதுக்காக அப்படிக்‌. 
கோவப்படணும்‌, நீ அப்படிக்‌ கோவப்‌ படப்படத்தான்‌ அதும்‌ 
அதிகமாகும்‌: என்று சண்டை பிடித்தார்‌. 
செஞ்சென்‌ பெரியப்பா, 
வையிராங்களெ: என்று சொல்லும்‌ 


வெல்லம்‌ ரங்கசாமி என்று துலங்கி வ. 
அதன்பிறகு, ''வந்தேமாதர நாயக்கர்‌: 


நீத அவருடைய பெய i 


நிலைத்து நின்றது அவருடைய வா 


ழ்நாள்‌ பூராவூம்‌; ௮, 
பிறகும்‌ கூட. 


மாட்டார்கள்‌. 


பெ 


ய்‌ 


ஜில்லாபோர்டு என்று அமைத்து அதனிடம்‌ கல்வி, சுகாதாரம்‌, 
சாலைகள்‌ பராமரிப்பு முதலிய பொறுப்புகள்‌ ஒப்படைக்கப்பட்டன. 


வாத்தியாரம்மாக்களிடம்‌ அவர்கள்‌ பார்த்துக்‌ கற்றுகொண்டதுதான்‌ 


27 


கோபல்லபுரத்தின்‌ தோற்றத்தைப்‌ போலவே அந்த மக்களின்‌ மன 
இயல்பும்‌ மெதுவாக மாற்றமடைந்து கொண்டே வந்தது. பழக்க 
வழக்கங்களைவிட, ஆடை அணிகள்‌ போன்ற உடம்பு சம்மந்தப்‌ 
பட்ட காரியங்களில்‌ மட்டும்‌ வெகுதுரிதமான மாற்றம்‌ காண 
முடிந்தது. பாதிப்‌ பேருக்கு மேல்‌ இளம்‌ தலைமுறையினர்‌ தங்கள்‌ 
குடுமியை வெட்டி எறிந்துவிட்டு ''சேக்கு'' (இராப்‌) வெட்டிக்‌ 
கொண்டார்கள்‌. முத்து நாயுண்டு தன்னுடைய கொண்டையை 
எடுத்துவிட்டு கிராப்‌ வெட்டிக்கொள்ளப்‌ போகிறார்‌ என்று 
கேள்விப்பட்டதும்‌ அந்த முடியைப்‌ பெற பலத்த போட்டி ஏற்பட்டது 
பெண்களிடையே. அவருடைய தல முடியின்‌ அடர்த்தியும்‌ நீளமும்‌ 
பெண்களுக்கு மத்தியில்‌ எப்பவும்‌ ஒரு பேச்சாக இருக்கும்‌ . 
கடைசியில்‌ அது அப்பிநாயுண்டு வீட்டுப்‌ பெண்களுக்குக்‌ 
கிடைத்தது. பொன்னையனாசாரியைக்‌ கூட்டிக்‌ கொண்டுவந்து அந்த 
வெட்டிய முடியை சன்னமான வெள்ளிக்‌ கம்பியால்‌ மூடிக்கொத்தின்‌ 
மேல்நுனியை அழகாக இறுக்கிக்‌ கொடுக்கச்‌ சொல்லிப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்கள்‌. அந்த முடி மிக நீண்ட நாள்‌ அந்தக்‌ குடும்பத்தின்‌ 
மதிப்புக்குரிய சொத்தாக இருந்தது. பல கல்யாணங்களுக்கு வந்து 
வாங்கிக்கொண்டு போவார்கள்‌ மணப்பெண்ணின்‌ முடி 
சிங்காரித்தலுக்கு. 
% 


தாலுகா போர்டுகளைக்‌ கலைத்துவிட்டு பெரிய அளவில்‌ 


இதனால்‌ கோபல்லபுரத்தில்‌ ஜில்லா போர்டு ஆண்கள்‌ 


பாடசாலை, ஜில்லா போர்டு பெண்கள்‌ பாடசாலை என்று ரண்டு 
பள்ளிக்கூடங்கள்‌ ஏற்பட்டன. 


ஜில்லாவின்‌ பல பகுதிகளிலிருந்தும்‌ அந்த சிரமத்துக்கு 


வாத்தியார்களும்‌ வாத்தியாரம்மாக்களும்‌ தங்களோடு பல்வேறு 
வகையான விஷயங்களோடும்‌ வந்து தங்க நேர்ந்தது. 


முக்கியமாக, எழுதப்படிக்கப்‌ பெண்கள்‌ கற்றுக்கொண்டதைவிட 


கி.ராஜநாராயணன்‌ &. 
ரொம்ப. குமருப்பெண்டுகளிடம்‌ இது வேகமாகப்‌ பரவிய, 
வகிடு பக்க வகிடாகியது. ரவிக்கை அணியும்‌ வழக்கப்‌ கத 7 
பதினாறு முழம்‌ பன்னிரண்டுமுழச்‌ சேலையாகியது. உள்ப்‌ பால 


பெரிய குடும்பங்களில்‌ மட்டும்‌ முன்பெல்லாம்‌ சீவில்‌ 
4. ட > ap 

4 ஆண்டாள்‌ கோவிலில்‌ தரும்‌ ஸ்நானப்‌ படர்‌ 
04 ம்ப தேய்த்துக்‌ குளிக்கும்‌ பழக்கம்‌ பெண்களி 
தத அதையொட்டி இவர்களும்‌ பல வாசனாதிப்‌ பொடு 

)ளச்‌ சேர்த்து இடித்து, தேய்த்துக்‌ குளிப்பதற்கென்றே ளியல்‌ 
தூள்‌ தயாரித்து வைத்துக்கொள்வது என்றிருந்தது. இந்‌ பஸ 
சோப்‌ வந்த பிறகு அதைக்‌ கைவிட ஆரம்பித்தார்கள்‌. ட. இது 


வனர அத்யந்த நதி கதைப்‌ பத்திரிகையும்‌ தொடர்ந்து வ 
ரம்‌ தினப்பத்திரிகை மூலம்‌ நாட்டு நடப்பு உலக ந 
ம்‌ படித்துத்‌ தெரித்‌ ல்‌ வதிந்த இதி 
விவி தரிந்துகொண்டார்கள்‌; அதைப்பற்ர 
த; வல்ல்ல ற்று நுன்னகொண்டார்‌ வீட்டுத்‌ இண்ணையி, 
ப்பர்‌ படிக்கக்‌ கூடும்‌ கூட்டத்‌ ப ர்க்‌ 
i ்‌ 0 ததைப்‌ பார்க்கலாம்‌. 
ன்றது வாத்தியார்‌ சுப்பையாச்‌ செட்டியாரின்‌ சத்தம்‌ தத 
சல்லி குரல்‌ ரொம்பத்தூரம்‌ கேட்கும்‌. மணி கொண்டடி க 
ட ட ஒரு குரல்‌ அவருக்கு. பள்ளிப்‌ பிள்ளைகளோடு சத்தம்‌. 
டு பாட்டுக்குரல்‌ அப்படி வசமாகியிருந்தது அவருக்கு சதா 


வாத்தியார்‌ சுப்பையாச்‌ செட்டியார்‌ அல்‌ த்தம்‌ டுப்‌ 
படித்த விஷயத்தில்‌ க்‌ கன்ட கக்க டெ 
கரத கறுப்புச்‌ சட்டம்‌” பற்றி ன ட 
காண்டிருந்தபோது, பகத்சிங்‌, பட்டு கேஸ்வரதத்‌ என்ற ரி 
இளைஞர்கள்‌ சட்ட சபையின்‌ காலரியிலிருந்துகொண்டு அடி 
தாழ்வாரத்தை நோக்கி வெடிகுண்டு வீசி வெடிக்கச்‌ செய்தார்‌. ௩ 
புரட்சி ஓங்குக" 'பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ ஒழிக” என மழக்கமி னி 


கோபல்லபுரத்து மக்கள்‌ &. 185 
துண்டுப்‌ பிரசுரங்களையும்‌ வீசினார்கள்‌. 'அந்த இரு இளைஞர்‌ 
களையும்‌ போலீஸார்‌ கைது செய்தார்கள்‌. ' 
செய்தியைப்‌ படிக்கக்‌ கேட்டவர்களுக்குப்‌ பரபரப்பும்‌ பதட்டமும்‌ 
உண்டானது. திரும்பவும்‌ அதைப்‌ படிக்கச்‌ சொல்லிக்‌ கேட்டார்கள்‌. 
வாங்கி வாசித்துப்‌ பார்த்தார்கள்‌. 
பெரியாட்கள்‌ ரொம்ப யோசித்தார்கள்‌. 'தலைநகர்‌ டெல்லியில்‌ 
வைசிராய்க்கு முன்னாடி இப்பிடி வந்து இம்புட்டுத்‌ தைரியமா 
வெடிகுண்டை வீசியிருக்காம்ண்ணா... கொஞ்சம்கூட ஒடம்பு 
புல்லரிக்காம! இந்தப்‌ பயபுள்ளெகளுக்குக்‌ கெட்டகாலம்தானே?'! 
இளைஞர்கள்‌ யோசித்தது; 'தலைநகர்‌ டெல்லியிலேயே 
வைசிராய்க்கு முன்னாடி பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்தியம்‌ ஒழிகன்னு 
சொல்லி வெடிகுண்டையே வீசீட்டானே! இந்த * வெள்ளைக்‌ 
காரனுக்கு இனி இதிலயிருந்து கேடுகாலம்‌ தொடங்கிருச்சின்னுதான்‌ 
அர்த்தம்‌. 
பத்திரிகைகளில்‌ அடுத்துவந்த செய்திகள்‌: பகத்சிங்கையும்‌ 
அவருடைய தோழர்களையும்‌ "லாகூர்‌ சதிவழக்கு' என்று ஒரு 
வழக்கை அவர்கள்மீது போட்டு, 'சட்டபூர்வமாக அமைந்த 
பிரிட்டிஷ்‌ சர்க்காரை ஆயுதம்‌ தாங்கிய போராட்டத்தின்‌ மூலம்‌ 


* ட்‌ 3 A 2 ௮ம்‌ ன்‌ 
வெள்ளைக்காரன்‌ - வட்டார வழக்குச்‌ சொல்‌. 


(''வெள்ளையன்‌'') ஆங்கிலேயரை மட்டுமே குறித்துச்‌ 
சொல்லப்படுவது. 
. “ஊரான்‌ ஊரான்‌ தோட்டத்திலே 
ஒருத்தன்‌ போட்டானாம்‌ வெள்ளரிக்காய்‌ - அத 
காயிதம்‌ போட்டானாம்‌ வெள்ளைக்கார க்‌ 
-நாடோடிப்பாடல்‌ 


“வாராண்டாவாராண்டா வெள்ளக்காரன்‌ 
வரட்டும்‌ தாயோளி தொப்பிக்காரன்‌' 
-கட்டபொம்முநாடகப்பாடல்‌. 
“வெள்ளைக்காரன்‌ பணம்‌ வெள்ளிப்பணம்‌ 
வேடிக்கை பண்ணுது சின்னப்‌ பணம்‌ 
வெள்ளிப்‌ பணத்துக்கோ ஆசைப்பட்டு 
வேடங்குலைந்தாளே வீராயி... '* 

- நாட்டார்பாடல்‌ 
“வெள்ளையனே வெளியேறு "' என்பது நாட்டுமக்களின்‌ 
வெகுஜன கோஷமாக விளங்கியது. 


கி. ராஜநாராயணன்‌ & 188 
பலாத்காரமாகக்‌ கவிழ்க்க சதி செய்‌. * என்‌ ர்கள்‌ | 
க தம்‌ ததாக! என்று அவர்கள்‌ பேரில்‌ 
ற க்லிக்‌ அதெ இன்னொருக்க வாசிங்க என்று 
ஈரா சாமிநாயக்கர்‌ கேட்டார்‌. “சட்‌ ர ற்‌ 
தத்ர கேட ப ட்டயூர்வமாக ஏற்பட்‌ 
கிக்‌ ட தி சட்‌...ட பூர்வமாக என்று அழுத்த 
தி்‌ ஸப மத அதைத்‌ திரும்பத்‌ இரும்பச்‌ சொல்லி 
pg தது, "யாரு ஏற்படுத்னாங்க சட்டபூர்வமாக இந்‌ 
ட்டிஷ்‌ சர்க்கரை? '* என்று கேட்டார்‌. 6 
அவருடைய வக்ரமான கேலியை ப்கிருந்‌ படி 
பிள்ளைகள்‌ ரொம்பவும்‌ ரசித்தார்கள்‌. 2 இ 


அடுத்த தினங்களில்‌ தொடர்ந்து வந்த செய்திகள்‌: 


பதக க கிரிமினல்‌ கைதிகள்போல்‌ நடத்தாமல்‌ ஒரு அரசியல்‌ 
(க ரகத்‌ தங்களை நடத்தவேண்டும்‌ என்று பகத்சிங்கும்‌ பட்டு 
ஸவரதத்தும்‌ சிறையில்‌ உண்ணாவிரதம்‌ இருக்கிறார்கள்‌. ' 
பட்டு கேஸ்வரதத்தின்‌ உடல்‌ 1 
ஞ்‌ ல்‌ ்‌ 
மோசமடைந்துகொண்டே யலை லுக்கும்‌ ப தததி 
'பிரிட்டிஷ்‌ அரசு இவர்க ர 
ளுடைய கோரிக்கைக்‌ i 
Ms ! (அ பரச ‘ கு இணங்குவதா, 
தரியவில்லை பகத்சிங்‌, பட்டுகேஸ்வரதத்‌ இவர்கள்‌ 


'உண்ணாவிரதம்‌ தொடங்கி 50 ட ன்‌ 
உண்‌: ம - நாட்களைத்‌ தாண்டிவிட்‌ 
தக இவர்களின்‌ கோரிக்கையை ஏற்காமல்‌ மெல்‌ 
கரு 'காண்டிருக்கிறது. 56-வது நாள்‌ பட்டு கேஸ்வரதத்‌ லாகூர்‌ 
றயில உண்ணாவிரதத்தினால்‌ உயிர்‌ நீத்தார்‌. ' 
“தேசமே கண்ணீர்‌ விடுக 
தேச! 1 றது. கொதிக்கிறது'' பட்டுகேள்‌ 
வரதத்தின்‌ உடலை பஞ்சாப்‌ மெயிலில்‌ கல்கத்தாவுக்குக்‌ கொல 


பரல்‌ தின்‌ உடலை அவர்கள்‌ ஊர்வலமாக எடுத்துச்‌ 
கள்‌. கல்கத்தா மக்கள்‌ அந்‌ ்‌ ்‌ i 

. 4. . ட்ட ம்ப ப்‌ 
கண்ணீர்‌ விட்டார்கள்‌; அழுதார்கள்‌. ஸ்‌ sd க்‌ 


பகொபல்லபுரத்து மக்கள்‌ ஐ. 187 


நாட்கள்‌ தொடர்ந்து வந்த இந்தச்‌ செய்திகளை வாசித்து 


கொபல்லபுரத்து இளைஞர்கள்‌ நெஞ்சம்‌ குமுறினார்கள்‌; 
ிபரியாட்களின்‌ திடமனசைக்கூட இச்செய்திகள்‌ பாதித்தன. 


+ 


28 


அந்தக்‌ இராமத்துக்கு வேலை பார்க்க வந்த எத்தனையோ 
வாத்திமார்களில்‌. நாறம்புநாதன்‌ தம்பதியர்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 
நாறம்பு நாதன்‌ ஆண்கள்‌ பாட சாலைக்குத்‌ தலைமை ஆசிரியராகவும்‌ 
அவரது மனைவி காந்திமதி அம்மை பெண்கள்‌ பாடசாலைக்குத்‌ 
கலைமை ஆசிரியையாகவும்‌ இருந்தார்கள்‌. அவர்‌ வந்தபிறகுதான்‌ 
பள்ளிக்கூடத்தில்‌ பல மாற்றங்களை நிகழ்த்திக்‌ காட்டினார்‌. 
வகுப்புகள்‌ நடந்து கொண்டிருக்கும்போது ஊர்க்காரர்கள்‌ 
அனாவஸ்யமாக உள்ளே வரக்கூடாது என்கிற கட்டை ஏற்படுத்தி 
னார்‌. அதற்கு முன்பெல்லாம்‌...; கரும்பலகையில்‌ வாத்தியார்‌ 
எழுதிப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்துக்கொண்டிருப்பார்‌. அப்போது 
ஊர்க்காரர்‌ ஒருத்தர்‌ உள்ளே வருவார்‌. வந்தவருக்கு வாத்தியார்‌ 
முகமன்‌ கூறுவதோ, வாத்தியார்‌ வந்தவருக்குக்‌ கூறுவதோ 
கிடையாது. 
உள்ளே வரலாமா, தான்‌ யார்‌, எதுக்காக வந்திருக்கிறேன்‌, இந்தப்‌ 
பீபச்சே கிடையாது! என்ன விஷயம்‌? என்று கேட்டாலும்‌, 
"ஒண்ணுமில்ல; சும்மாதான்‌'' என்று பதில்‌ கிடைக்கும்‌. 'சரி' என்று, 
நினைத்துக்கொண்டு வாத்தியார்‌ கரும்பலகையில்‌ மேல்க்கொண்டு 
எழுதிப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கத்‌ தொடங்குவார்‌. வந்தவருக்கு 
அந்நியம்மாறி ஒரு சுயாதீனம்‌ ஏற்பட்டு, மொள்ளவந்து வாத்தியாரின்‌ 
நாற்காலியிலேயே உட்கார்ந்துகொண்டு விடுவார்‌! 
பிள்ளைகள்‌ பாடத்தைக்‌ கவனிப்பதுக்குப்‌ பதில்‌ வந்தவரைக்‌ 
கவனிக்கத்‌ தொடங்கிவிடும்‌. வந்தவரை முகம்‌ முறித்து 
வாத்தியாரால்‌ ஒன்றும்‌ சொல்ல ஏலாது. அதோடு, வாத்தியார்‌ 
அசலூர்க்காரர்‌; வந்தது உள்ளுர்க்காரர்‌; யாரு, எப்பேர்ப்பட்டவர்‌ 
என்று தெரியாது. 
பிறகென்ன; வாத்தியார்‌ வந்தவரோடு 'கதை' பேசுவதைத்‌ தவிர 
வேற வழி இருக்காது. இதுக்குள்‌ பிள்ளைகளுக்கும்‌ விளையாட்டுப்‌ 
புத்தி வந்துவிடும்‌! 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 189 


கிராமத்தில்‌ சிலருக்குப்‌ பெ “ராத்திரிக்கு வேட்டியில்‌ மூத்திரம்‌ பெய்துகிடறவங்க காலையில | 
சங்கடந்தான்‌. 


யார்‌ வாயையாவது பார்த்துக்கொண்டிருக்க வேட்டியத்‌ தொவச்சக்‌ குளிச்சிதானெ ஆகணும்‌” என்றார்கள்‌! 


ஊர்க்காரர்கள்‌ வகுப்பறைக்குள்‌ நுழையாமல்‌ இருந்தது பல | 
வகைகளிலும்‌ பிரயோஜனமாக இருந்தது. முக்கியமாக ஆதி | 
திராவிடப்‌ பிள்ளைகளை மற்றப்‌ பிள்ளைகளோடு சேர்த்து நெருக்க | 
மாக உட்காரவைக்க முடிந்தது. | 


வடைக்காலம்‌, களத்துச்‌ சோலி இப்படி நேரங்கள்தவிர ம 
காலங்களெல்லாம்‌ விட்டாத்தியாகத்தான்‌ இருக்கும்‌. 


படிப்புத்‌ தரத்துக்கு - “ரேங்க்‌! - தக்கபடி வகுப்பில்‌ வரிசைப்‌ | 
நடனத்‌ . 2 ன்‌ Hl ர்கள்‌ ட்‌ படுத்தி உட்கார்த்தி வைக்கலாமா என்று நாறம்புநாதன்‌ முதலில்‌ 

பன்னிக்கூடத்தை ஒழுங்கு பண்ணினார்‌. அதில்‌ முக்கியம "ல! நினைத்தார்‌. இப்போதைக்கு அது வேண்டாம்‌ என்று அதைக்‌ | 

பாட நேரத்தில்‌ ஊர்க்காரர்கள்‌ வகுப்புக்குள்ளே பிரவேடக்கச்‌ து. ர்‌ 


கைவிட்டார்‌. மற்ற சாதி மாணவர்களோடு படிப்பிலும்‌ இவர்கள்‌ | 
பின்தங்கி இருக்கிறார்கள்‌. இவர்களை வகுப்பறையிலும்‌ ழ்‌ 

ம்‌ பின்தள்ளினால்‌ தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்‌ கூடும்‌ என்று I 
கூட்டமாகக்‌ கூட்டி இப்படியான விஷயங்களை அவர்‌. ்‌ எண்ணினார்‌. அதனால்‌ பிள்ளைகளின்‌ பெயர்களின்‌ அகரவரிசைப்‌ 
எடுத்துச்‌ சொல்லி, ஒத்துழைக்கவேண்டும்‌ என்‌ படி உட்கார வைத்தார்‌. இப்படியெல்லாம்‌ செய்தும்கூட ஒருநாள்‌, | 
கேட்டுக்கொள்வார்‌. அது சரிதானே”! சாய்ந்திரம்‌ விளையாட்டுப்‌ 'பீரீடு 'வின்போது ஒரு பெரியவர்‌ வந்து | | 
ஊர்க்காரர்கள்‌. கவனித்துவிட்டார்‌! 


அவருடைய கடுமையான ஆத்திரத்துக்கு இன்னொரு காரணமும்‌ ழ்‌ 
இருந்தது. ர்‌ 


இருந்தது. கரிசல்‌ கிராமங்களில்‌ காலையில்‌ குளிக்கும்‌ பழக்க பள்ளிக்கூடத்துக்குக்‌ தழக்கேயுள்ள சிறிய விளையாட்டு மை 
கிடையாது. உடல்‌ உழைப்பாளிகளுக்கும்‌ காலைக்‌ குளிப்புக்கும்‌ தானத்தில்‌ பள்ளிப்பிள்ளைகள்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அந்த நேரத்தில்‌, படப்பில்‌ கூளம்‌ பிடுங்கிக்‌ கட்டிக்கொண்டு வரு || 
வதற்காகக்‌ கையில்‌ கயிறு எடுத்துக்கொண்டு அந்த வழியாகப்‌ | 

போன இட்லி ரங்கசாமி நாயக்கர்‌ கண்ணில்‌ அந்தப்‌ பிள்ளைகள்‌ | 
விளையாடிக்கொண்டிருந்த 'மல்லுக்குடட்டி * விளையாட்டு IA 
பட்டது. இட்டிலிக்கு அடுத்தபடியாக அவருக்குப்‌ ரொம்ப | 
பிடித்தமான விளையாட்டு. இந்த மல்லுக்குடட்டி விளையாட்டைக்‌ li 
கவனிக்க அங்கே போய்‌ நின்றார்‌. ர்‌ 


"'பயிர்முகத்தில்‌ முழிக்க''ப்‌ போய்‌ விடுவார்கள்‌. 
படுக்கையை விட்டு எழுந்திருச்சதும்‌ முதக்காரியம்‌ மா 

முகத்திலே முழிக்கணும்‌; இல்லெ, பயிர்‌ முகத்துல போயி 
முழிக்கணும்‌'* என்பது “வேதவாக்கு. ** இந்‌ 


யாரோ ஒரு பையன்‌ அழகாகப்‌ பாடி வந்தான்‌. வல சாரி 
இடசாரியாக கொம்பு சுற்றிப்‌ பாடினான்‌. அவன்‌ கலக்கிய கலக்கு 
இட்லி நாயக்கருக்கு ரொம்பப்‌ பிடித்தது. 


மூச்சுக்‌ குடட்டி என்றால்‌ மூச்சு நிற்பதற்குள்‌ நடு எல்லையைத்‌ (ட 
காண்டி வந்துவிட வேண்டும்‌; இது மல்லுக்குடட்டி என்பதால்‌ ॥ 
அந்தப்‌ பயல்‌ மாறி மாறி விதவிதமாகப்‌ பாடிக்‌ குதியாளம்‌ | 
போட்டான்‌. 'வாக்காக இருக்கிறபோது லாவி அமுக்கிவிடலாமே, 


காலையில்‌ குளித்து சொகம்‌ கண்டதோடு அது ஒரு உயர்வு என்பது 
போலக்‌ காட்டிக்கொண்டது ரொம்பப்பேருக்கு பிடிக்கவில்லை. 


கி.ராஜநாராயணன்‌ &, 190 
என்னத்துகாகத்‌ தயங்குகிறார்கள்‌?! என்று யோசித்தார்‌. விட்டுப்‌ 
பிடிக்கிறது என்கிற தந்திரமாக இருக்கும்‌ என்று நினைத்து 
முடிப்பதற்குள்‌ பயலை அப்படியே கப்பென்று ஒரு அமுக்கு; 
சத்தத்தையே காணோம்‌!; ''விட்டுறு'"என்கிற சத்தந்தான்‌ வந்த 
அவனிடமிருந்து. 


'அட! பொடிப்‌ பயல்கள்‌; என்னமா விளையாடுராங்கள்‌” என்று 
'மகுந்து' போன . இட்லிரங்கசாமி, உட்கார்ந்துவிட்டார்‌ 
விளையாட்டைக்‌ கவனிக்க. 


பிடிபட்டவன்‌, இவருக்குப்‌ பக்கத்தில்‌ வந்து சிரித்துக்கொண்டே 
உட்கார்ந்தான்‌. எதிர்வெயிலினால்‌ முதலில்‌ அடையாளம்‌ தெரிய 
வில்லை. பிறகுதான்‌ தெரிந்தது யார்‌ அவன்‌ என்று. ஆனாலும்‌ 
கேட்டார்‌; அடே, நீ அப்பிநாயண்டு பேரன்தானே? 


ஆமா என்று தலையை ஆட்டிவிட்டு அவன்‌ கவனம்‌ 
விளையாட்டில்‌ லயிக்க ஆரம்பித்தது. 


“ஓம்‌ பேரென்ன?" என்று கேட்டார்‌. 


"எல்‌. சுப்பையா'' என்றான்‌ விளையாட்டைப்‌ பார்த்துக்கொண்டு, 

எல்‌.சுப்பையாவின்‌ அணியிலிருந்து இப்போது ஒருவன்‌ 
பாடிப்போனான்‌, 'பரவாயில்லை' என்று நினைத்துக்கொண்டார்‌ 
இட்லி. எதிர்‌ வெயிலைத்‌ தடுக்கக்‌ ''கண்ணாடி'' போட்டுப்‌ 
பார்த்தபோதுதான்‌ தெரிந்தது தன்னுடைய பேரன்‌ அது என்று. 
வாயெல்லாம்‌ பல்லானது! கொஞ்ச நேரங்கூட ஆகவில்லை 
அவருடைய மகிழ்ச்சியில்‌ மண்விழ. யாரு என்று தெரியலை; அந்‌ 
மொரட்டுப்‌ பயபிள்ளை. பேரனைச்‌ செந்தூக்காய்‌ அலக்காத்‌ தூ 
அப்படியே படுக்கப்‌ போட்டு மேலே ஏறி சக்கென்று உட்கார்ந்து 
விட்டான்‌. 


பாடி வந்தவனை அப்படித்‌ தூக்கிய விதமும்‌, நோகாமல்க்‌ கழே 
போட்டு 'அமுக்கிய' விதமும்‌ நல்ல முறையில்‌ இருந்ததால்‌ யார்ரா 
அவன்‌ என்று விசாரித்தார்‌ எல்‌.சுப்பையாவிடம்‌. "" 


நாயக்கருக்கு! தொடக்கூடாத ஒரு சாதிக்காரன்‌ தனது பேரனை 
தொட்டுத்‌ தூக்கிக்‌ கழே போட்டு மேலேயும்‌ ஏறி உட்காருவது 
என்றால்‌...!! 


நேரடியாகவே அவனோடு சண்டைக்குப்‌ போனார்‌. மாணவர்‌ 
களுக்கு அவர்‌ செய்கிற காரியம்‌ வள்ளிசாகப்‌ பிடிக்கவில்லை. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ &, 191 


அவருடைய பேரனுக்கே அது எரிச்சலாக வந்தது. ஆனாலும்‌ 
அவனால்‌ அவரிடம்‌ வாய்‌ திறக்க முடியாது. : வீட்டில்‌ 
செல்வாக்குள்ள தாத்தா அவர்‌. 


சத்தம்‌ கேட்டு ஹெட்மாஸ்டர்‌ ஓடி வந்தார்‌. நிலைமையைக்‌ 
கண்டதும்‌ என்ன என்று புரிந்துகொண்டார்‌. 'இந்த இதுகளுக்குத்‌ 
தான்‌ வெளியாட்களைப்‌ பள்ளிக்கூட எல்லைக்குள்ளேயே 
அனுமதிக்கக்கூடாது எங்கிறது' என்று தனக்குள்‌ சொல்லிக்‌ 
கொண்டே ''வாங்க பெரியவரே'' என்று மரியாதை கொடுத்து 
அழைத்து, ''வாங்க; உள்ளெ வாங்க'' என்று கூட்டிக்கொண்டுபோய்‌ 
உட்கார வைத்துப்‌ பேசினார்‌ ஆதரவாக. 

"இந்த ஜாதி மத வித்தியாசங்களெல்லாம்‌ நம்ம தலை 
முறையோடு போகட்டும்‌. குழந்தைகளிடம்‌ - அதுவும்‌ பள்ளியில்‌ 
வந்து படிக்கிற குழந்தைகளிடம்‌ - சாட்ட வேண்டாம்‌. தேசத்தில்‌ 
இப்பொ ஒரு புதிய விடியல்‌ உண்டாகிக்கொண்டிருக்கிறது. நம்ம 
பழம்பெருங்‌ கோயில்களுக்குள்ளேயெல்லாம்‌ தாழ்த்தப்பட்ட 
வர்கள்‌ போய்‌ சாமி கும்பிடலாம்‌ என்று ஏற்பட்டுக்கொண்டிருக்கு. 
பள்ளிக்கூடமும்‌ ஒரு கோயில்மாதரிதான்‌. இது பொதுமக்களோ 
வரிப்பணத்திலிருந்து நடத்தப்படுகிற காரியம்‌. இது எல்லாத்‌ தரப்பு 
மக்களுக்கும்‌ சொந்தம்‌. இங்கெ வந்து மேல்ச்சாதி உழ்ச்சாதி 
என்றெல்லாம்‌ பாராட்டக்கூடாது. 

நீங்க இதுல பிடிவாதமா இருந்தா, ஒங்க வீட்டுப்‌ பிள்ளையத்தான்‌ 
நாங்க வகுப்புல தனீயா உட்கார வைப்போம்‌. இது அவம்‌ மனசைப்‌ 
பாதிக்கும்‌. வாத்தியார்க நல்லா சொல்லிக்‌ கொடுக்கிறாங்களா, 
பாடங்களைப்‌ பிள்ளைக ஒழுங்காப்‌ படிக்கிறாங்களா; இதெத்தாம்‌ 
நீங்க கவனிக்கணுமே தவிர, பள்ளிக்கூடத்து உள்வெவகாரங்களை 
நீங்க கண்டுக்கிடக்கூடாது. 

இந்தப்‌ பள்ளிக்கூடம்‌ பிடிக்கலையா, வேற பள்ளிக்கூடத்தில்‌ 
கொண்டுபோயி ஒங்க பேரப்பிள்ளையச்‌ சேத்துருங்க. ஆனா எங்க 
கொண்டுபோயிச்‌ சேர்த்தாலும்‌ அங்கயும்‌ இதே கதெதாம்‌ நடக்கும்‌. '* 

எவ்வளவு எடுத்துச்‌ சொல்லியும்‌ இட்லி ரங்கசாமி நாயக்கர்‌ 'மயெ' 
வில்லை; அவரை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. எங்க 
வீட்டுப்பிள்ளை அப்படிப்‌ படிச்சி என்ன மண்டகப்படி கணக்கு 
எழுதப்போரானா. எங்களுக்கு நிலம்‌ இருக்கு. அதெக்‌ கிண்டிக்‌ 
கிளச்சி நாங்க பொளைச்சிக்கிடுவோம்‌ என்று, ''வாடா போவம்‌" 
என்று பேரனைக்‌ கூட்டிக்கொண்டே போய்விட்டார்‌. 


கி. ராஜநாராயணன்‌ & 192 


ஊருக்குள்ளே போய்‌ பலரிடமும்‌ இந்த “அந்யாயத்தை' எடுத்துச்‌ 
சொன்னார்‌ அவர்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ. 193 

ஒருத்தன்‌ வண்டியை அவிழ்த்தான்‌. மாட்டைப்‌ பிடித்துக்கொண்டு 
போய்‌ கம்மாயில்‌ தண்ணீர்‌ காட்டினான்‌. இன்னொருத்தன்‌ தன்னு 
டைய நாத்துப்‌ படப்பில்ப்‌ போய்‌ நாத்துக்‌ கூளம்‌ பிடுங்கிக்‌ கொண்டு 
வந்து மாட்டுக்குப்‌ போட்டு அதைக்‌ கரை மரத்து நிழலில்‌ வேரில்‌ 
கட்டினான்‌. 


“நீரு ஒரு சரியான 'நாப்பதாமாண்டு '; ரயில்லயும்‌ கார்லயும்‌ 
பள்ளிக்கூடத்துலயும்‌ போயி சாதியப்‌ பாத்தா முடியுமா? 
“வேணும்ன்னா, நீரே ஒம்ம சொந்தத்துல ஒரு தனீப்‌ பள்ளிக்கூடம்‌ 
கட்டி தனீ வாத்தியாராய்‌ போட்டு ஒம்மப்‌ பேரப்‌... புள்ளைக்குப்‌ 


“ஏ, அப்பிடியே மாட்டெக்‌ குளுப்பாட்டிரப்‌ பிடாது டேய்‌?” 
படிப்புச்‌ சொல்லிக்‌ குடும்‌ போம்‌” என்று சொல்லிவிட்டார்கள்‌. 


என்று கேட்டார்‌ ஒரு பெரியவர்‌. 

“நீங்கள்ளாம்‌ இப்பிடிச்‌ சொல்லப்‌ போயித்தாண்டா மளை 
இப்படி மோளுது'* என்று சொல்லிவிட்டு விறுவிறு என்று 
நடையைக்‌ கட்டினார்‌ இட்லி. மாசந்தவறாமல்‌ - மும்மாரி - பெய்ய 
வில்லை, இப்படியான நடப்புகள்‌ வந்ததிலிருந்து என்பது 
அவருடைய மனக்குறை! 


* 


''கொஞ்‌...சம்‌ கூளம்‌ கடிச்சிக்கிடட்டும்‌; பெறவு குளுப்‌ 
பாட்டிரலாம்‌: என்றான்‌ அவன்‌. 

“என்னெ சாமீ, இப்பதாம்‌ வந்தீயளா?' என்று உபசாரத்துக்காகக்‌ 
கேட்டார்‌ ஒருத்தர்‌. 

"என்ன சாமி, மின்னு கூப்பிடக்‌ கூடாதுன்னுட்டு போன வாட்டி 
வந்தபோது தானெ சொன்னென்‌? என்றார்‌ அய்யர்‌. 

“'பின்னெ எப்படிக்‌ கூப்பிடுறது? ** 
29 


''அண்ணாச்சின்னு கூப்பிடுமே வே” 


வண்டியில்‌ கொண்டுவந்த கூளம்‌ அப்படியே இருந்தது; 
அதேபோல்‌ வண்டியில்‌ கொண்‌ டு வந்த அரிசி, பருப்பும்‌ அப்படியே 
இருந்தது. கமலைக்‌ கிணற்றில்‌ போய்‌ அய்யர்‌ குதித்து முங்கி நீந்திக்‌ 
குளித்தார்‌. கமலையின்‌ சிறகுப்‌ பலகையில்‌ வேட்டி சட்டை 
யெல்லாம்‌ காயப்‌ போட்டுவிட்டு வேறு வேட்டிசட்டையை 
உடுத்திக்கொண்டார்‌. 


“குமார ரதம்‌" என்று அந்த வில்‌ வண்டியில்‌ இரு பக்கங்களிலும்‌ 
எழுதியிருந்தது. குமார என்பதற்கும்‌ ரதம்‌ என்பதற்கும்‌ இடையில்‌: 
சின்னதாக ஒரு ராட்டைப்‌ படம்‌ இருந்தது. அது ஒரு ஒத்தை மாட்டு 
வண்டி. அந்த வட்டாரம்‌ பூராவும்‌ அந்த மாட்டு வண்டி சுற்றிவரும்‌. 
தேச விடுதலை இயக்கத்துக்காக, “யார்‌ வீட்டுக்கு சாப்பிட வர: என்று கேட்டார்‌. அங்கிருந்த 
அந்த வண்டியும்‌ மாடும்‌ அதில்‌ உள்ள ஒருவரும்‌ இருந்தார்கள்‌. அந்த: எல்லாருமே தங்கள்‌ வீட்டுக்குக்‌ கூப்பிட்டார்கள்‌; 

''கம்மங்கஞ்‌சி இருக்கு. பட்ட வத்தல்தான்‌ வெஞ்சனம்‌** 


வழங்கி அதன்‌ அன்றாடப்‌ பராமரிப்புச்‌ செலவையும்‌ ஏற்றுக்‌ என்றார்கள்‌. 


கொண்டிருந்தார்‌ கோவில்பட்டி கனகசபாபதி என்பவர்‌. 
எது நீங்க சாப்பிடுநீளோ அதாம்‌ எனக்கு. நா விருந்தாளியில்லெ. 


அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தவரைக்‌ “கழுகு மலை வீட்டுக்காரன்‌; ஓங்க வீட்டாள்‌!'” என்றார்‌. 


அய்யர்‌'' என்று குறிப்பிட்டார்கள்‌. அவர்தான்‌ பிரச்சாரகர்‌; 
அவர்தான்‌ வண்டியோட்டி. வண்டிக்குள்‌ பிரச்சார சாதனங்களும்‌, 
அவருக்கு தேவையான பெட்டி படுக்கையும்‌ மாட்டுக்கு வேண்டி 
பருத்திக்கொட்டை, நாத்துக்‌ கூளம்‌ இதெல்லாம்‌ இருந்தது. 


எந்த ஊருக்குப்போனாலும்‌ முதலில்‌, அவர்‌ சாப்பிட விரும்புவது 
இரு அரிஜன்‌ வீட்டில்‌. கிராமங்களில்‌ இது அநேகமாய்‌ அவருக்குச்‌ 
சாத்தியமாகாது. குடிக்க ஒரு மடக்கு 'நீச்சுத்‌ தண்ணி'யாவது தாங்க 
என்று கேட்டு அவர்களிடம்‌ மன்றாடுவார்‌. 
மத்தியான நேரம்‌. வண்டியை உத்ஸாகமாக வ ற்றார்‌ ''அய்யமாருக்குக்‌ குடிக்க தண்ணி தந்துட்டு அந்தப்‌ பாவத்தே 
நாங்க எங்கனெ கொண்டுபோயித்‌ தொலைப்பொம்‌. சும்மாவே 


கி. ராஜநாராயணன்‌ & 19 
நாங்க படுற 'லோல்‌! போதாதா: 


ப என்று அவருடைய கா 
விழாமல்‌ பேசுவார்கள்‌. ட 


சேரிக்‌ குழந்தைகளிடம்‌ காணப்பட்ட உடம்பு அழுக்கும்‌ அழுக்‌( 
துணியும்‌ நெடியும்‌ அவர்‌ மனசை வாதைப்படுத்தும்‌. 


பல குழந்தைகள்‌ தலையில்‌ எண்ணெய்‌ தேய்ப்பதை மட்டு 
விரும்பினார்கள்‌. 
கிடுதோம்‌”' என்றார்கள்‌. “அய்யோ 'அரப்பு' (சீயக்காய்‌ |) வேண்‌, 


சில பிள்ளைகள்‌ பயத்தினால்‌ என்ன சொல்லுவது என்‌ 
தெரியாமல்‌ பேசாமல்‌ இருந்தார்கள்‌. சில பிள்ளைகளுக்கு இது ஒட 
வேடிக்கையாக இருந்தது. “மத்தியானம்‌ வெயில்‌ வரட்டும்‌; இப்ப 
'வாடை' நடுங்கும்‌”' என்று பல பிள்ளைகள்‌ காலை நேரத்தில்‌ ௮ 
முடியாது குளிக்க, என்று சொன்னார்கள்‌. சல பிள்ளைகள்‌ மட்டு! 


என்று சொல்லிவிட்டு களிமண்ணை தலை, உடம்பு பாரா 
தேய்த்துக்‌ குளித்தது அய்யருக்கு ஒரு ஆச்சரியம்‌ 


நினைத்தது, இந்த மக்கள்‌ மண்ணைத்‌ தேய்த்துக்‌ குளிக்கிறார்கள்‌; 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஒ 195 
காணோம்‌! எங்கே போனார்கள்‌ என்று விசாரிக்கலாமென்றாலும்‌ 
கூட, யாரையும்‌ காணோம்‌. 

தூரத்தில்‌ ஒரு மரத்தடியில்‌ ரண்டு குழந்தைகளை வைத்துக்‌ 
கொண்டு அவர்களுக்கு விளையாட்டுக்‌ காட்டிக்கொண்டிருந்த ஒரு 
பையன்தட்டுப்பட்டான்‌. அவனிடம்‌ போய்‌ விசாரித்தார்கள்‌. அந்தச்‌ 
சேரிப்பையன்‌ சொன்ன பதில்‌ இவர்களைத்‌ திக்குமுக்காட வைத்தது. 
''இண்ணைக்கு நீங்க வருவீங்கண்ணு தெரிஞ்சிதான்‌ எல்லோரும்‌ 
ஓடிப்போயிட்டாங்க. '" 

ஏம்பா; நாங்க ஒங்களுக்கு நல்லதுதானே செய்யிறோம்‌. 
எண்ணெ தேச்சிக்‌ குளிக்கிறது நல்லதில்லையா?'' என்று கேட்டார்‌ 
ஒரு தொண்டர்‌. 

''நீங்க பாட்ல தலெ முழுக்காட்டிட்டுப்‌ போயிர்றீங்க. தலெ 
முளிகிட்ட ஒடனே வகுறு ஒரேயடியாப்‌ பசிக்கி'* என்றான்‌. சுரீர்‌ 
என்றது மனசுக்குள்‌ அய்யருக்கு. 

“என்ன முட்டாத்தனம்‌; எவ்வளவு முட்டாள்தனம்‌ செய்து 
கொண்டிருக்கோம்‌' என்று அந்தப்‌ பையன்‌ சொன்ன பிறகுதான்‌ 
தெரிந்தது. பசி தீர்க்க ஒருவழி செய்யாமல்‌ உடம்பு சுத்தத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசிக்கொண்டிருக்கிறோமே என்று பட்டது. 

"வாஸ்தவம்தான்‌; அதிலும்‌ தலெ முழுகன அண்ணைக்கு 
ரொம்பத்தான்‌ பசிக்கும்‌'' என்றார்கள்‌ அவரோடு சேர்ந்த 
மற்றவர்களும்‌. 

“அய்யோ இந்த மக்களின்‌ பசியைத்‌ தர்க்க ஓர்‌ வழியில்லையே” 
என்று ஏங்கினார்‌ அய்யர்‌. 

சின்ன வயசில்‌ கழுகுமலை ஊரில்‌ அவருக்கு ஒரு கவுண்டர்‌ 
பையன்‌ சேக்காளியாக இருந்தான்‌. அவனோடு சேர்ந்து விளையாட 
அவர்‌ மலைமீது ஏறிச்‌ சுற்றுவார்‌. அவனிடம்‌ மத்தியானம்‌ ஒருநாள்‌ 
கேட்டார்‌ “ஏண்டா, இன்னும்‌ நீ பல்த்‌ தேய்க்கலைபோல?"! 

“ஆமா சாமி; தேய்க்கல'* 

''ஏம்‌? நேரம்‌ என்னாகப்‌ போகுது; மதியமாகப்‌ போகுதெ!'' 
சாமீ..., பல்லத்‌ தேச்€ட்டா ஒடனே பசிக்கும்‌. 

தேய்க்கலைண்ணா எவ்வளவு நேரமிண்ணாலும்‌ இருக்கலாம்‌" 

அய்யர்‌ இப்போது நினைத்தார்‌: 'பல்லைத்தேச்சா பூக்கும்‌; ' 
'எண்ணெ தேய்ச்சித்‌ தலை முழுகுனா அகோரமாப்‌ பசிக்கும்‌.” 
நெஞ்சு வலிப்பது போலிருந்தது அவருக்கு. 


நாடு அந்நியனிடம்‌ அடிமைப்பட்டுக்‌ கிடக்கிறது. மக்களின்‌ 
பசியும்‌ ஏழ்மையும்‌ ஒழியவேண்டும்‌ என்றால்‌, மிக விரைவில்‌ 
சுதந்திரம்‌ அடைந்து ஆகவேண்டும்‌. இன்றையக்‌ கூட்டத்தில்‌ 
இதைப்பற்றி விஸ்தாரமாக இந்த கிராமத்தில்‌ பேசவேண்டும்‌ என்‌ 
தீர்மானித்தார்‌. 


நாராயணசாமி கோவிலுக்கு 
பெண்ணும்‌ அடங்கலாக வ 
குழந்தைகள்‌ போக, 
இடுப்பிலும்‌ ஆண்க 


முன்னால்‌ கிராமத்து மக்கள்‌ ஆணும்‌ 
ப ந்து கூடினார்கள்‌. உட்கார்ந்திருந்த. 
தவழும்‌ குழந்தைகளெல்லாம்‌ பெண்டுகளிஃ 
ளின்‌ 'குடங்கை "யிலும்‌ உட்கார்ந்திருந்தன. 


ப்‌ 


அய்‌! *பூனக்காரப்‌ பெட்டி! 
குழந்தைகள்‌ மத்தியிலிருந்து சந்தோ 

அந்தப்‌ பெட்டியை அய்யர்‌ மே 
பறங்கிப்‌ பூசணிப்பூவைப்‌ 
நுனிவிரிந்த "குழாய்‌: 
பட்டதைப்‌ பார்த்த குழந்‌ 
மலர்ந்தது. 


பூனக்காரப்பெட்டி।/ என்று 
ஷ ஒலி எழுந்தது. 
ஜைமீது வைத்தார்‌. ஒரு ராட்ச 
போல்‌ உருவம்‌ கொண்ட அடிசிறுத்து 
ஒன்று அந்தப்‌ பெட்டியில்‌ பொருத்தப்‌ 
தைகளுக்கு 'வாயெல்லாம்‌ பல்லாக' முகம்‌. 


பெட்டிக்குச்‌ 'சாவி: கொடுக்கப்பட்டது. 


'பிளேட்‌'டைத்‌ தேடி எடுத்து வைத்தார்‌. 


முள்ளை மாற்றிவிட்டு, சுற்றுகிற பிளேட்டின்மேல்‌ அதைப்‌ 
தனமாக வைத்தார்‌. கிஸ்ஸ்‌... என்ற மெல்லிய இரைச்சலைத்‌ 


பகம்‌ சத்த ந 
*ராம போன்‌ பெட்டி 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 197 
தொடர்ந்து அதிலிருந்து ஒரு குரல்‌ மூக்கைப்‌ பிடித்துக்கொண்டு 
பாடுவதுபோல்க்‌ கேட்டது. 
“'கதர்க்‌ கப்பல்‌ கொடி தோணுதே... 
கரம்சந்த்ர மோகனதாஸ்‌ 
காந்தியின்‌ சுதேசிக்‌ கதர்க்கப்பல்‌ கொடி தோணுதே...” 


குழந்தைகளுக்கு மகழ்ச்சி பிடிபடவில்லை! 


பூனக்காரப்‌ பெட்டியிலிருந்து பாட்டுகள்‌ விதவிதமாக வந்து 

கொண்டிருந்தன. 

"தாழ்த்தப்பட்ட சோதரரை தாங்குவாருண்டோ 

தாங்குவார்‌ உண்டோ மண்ணில்‌ ஏங்குவாருண்டோ 

தாழ்த்தப்பட்ட சோதரரை...'' 
அந்தப்‌ பெட்டிக்குள்ளேயிருந்து எப்படி இந்தப்‌ பாட்டு- அசல்‌ 
மனுசர்‌ பாடுகிறமாதரியே - வருகிறது என்று குழந்தைகளுக்குப்‌ புரிய 
வில்லை. யாரோ ஒருத்தன்‌ - ரொம்பச்‌ சின்னதாக ஒரு ஆள்‌ - 
அதுக்குள்‌ இருந்துகொண்டுதான்‌ பாடுவதாக நம்பினார்கள்‌. 


மேலும்‌ சில பாடல்களைப்‌ பாடவிட்ட பிறகு, அய்யர்‌ 
தொண்டையைச்‌ சரி செய்துகொண்டு பேச ஆரம்பித்தார்‌. 
குழந்தைகளின்‌ முகச்‌ சிணுக்கத்தைக்‌ கண்ட அவர்‌, கூட்டம்‌ 
முடிந்தபிறகும்‌ குழந்தைகளுக்காகப்‌ பாட்டு வைக்கப்படும்‌, நல்ல 
பாடல்களெல்லாம்‌ இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வந்தே 
மாதரம்‌ சொன்னார்‌. குழந்தைகளையும்‌ தன்னோடு சேர்ந்து சொல்லச்‌ 
சொன்னார்‌. அதன்பிறகு, எட்டயபுரம்‌ சுப்பிரமணிய பாரதியின்‌ 
“நாட்டு வணக்கம்‌'' பாடலைப்‌ பாடினார்‌. கைகளை உயர்த்தியும்‌ 
விரித்தும்‌ ஆவேசமாகப்‌ பாடியது, குழந்தைகள்‌ உட்பட அனைவர்‌ 
மனசையும்‌ தொட்டது. 


அவர்‌ தன்னுடைய பேச்சை மெதுவாகத்‌ தொடங்கிப்‌ 
படிப்படியாகக்‌ குரலை உயர்த்தக்கொண்டே போனார்‌. இந்திய 
நாட்டின்‌ பழம்‌ பெருமைகளையும்‌ இங்கே தோன்றிய அவதார 
புருஷர்களையும்‌ மகான்களையும்பற்றிச்‌ சொன்னார்‌. இந்தப்‌ 
பூமியை வளப்படுத்தும்‌ ஜீவ நதிகளை, புனித ஆறுகளைப்பற்றி 
விவரித்தார்‌. 


இங்கே பன்னிரண்டு ஆண்டுகள்‌ தொடர்ந்து நீடித்த தாது வருஷப்‌ 
பஞ்சத்தைப்பற்றிச்‌ சொன்னார்‌. அதைப்பற்றிக்‌ கவிஞர்‌ வில்லியப்ப 
பிள்ளையின்‌ ''பஞ்சலட்சணத்‌ திருமுக விலாசம்‌: எனும்‌ நூலிலிருந்து 


கி. ராஜநாராயணன்‌ & 198 
சில பாடல்களைச்‌ சொன்னார்‌. ஜீவநதிகளும்‌ புண்ணிய ஆறுகளும்‌ 
பாய்ந்து ஓடும்‌ இந்த மண்ணில்‌ ஏழ்மையும்‌ பட்டினியும்‌ ஏன்‌ வந்தது 
என்று கேட்டார்‌. 


வீட்டுக்காரனா; பக்கத்து ஊர்க்காரனா, 
எங்கோ... ஆறாயிரம்‌ மைல்களுக்கு ௮ 


“ஒரே ஓட்டம்‌ ஓடிவிடுவான்‌!'* 
சிரித்தன. 


கோஹினூர்‌ வைரத்தை மட்டுமா இங்கிருந்து கொண்‌ 
போனான்‌. ப்கத்‌ 


இந்திய நாட்டின்‌ நெசவுத்‌ தொழிலின்‌ 'வயணத்தை'ப்‌ பற்றி அவ, 
வர்ணித்தார்‌. நாற்பது கெஜம்‌ துணியை ஒரு சிறிய்ய தீப்பெட்டிக்கு 
வைத்து அடக்கிவிடலாம்‌; அவ்வளவு மெல்லிசான, '* ப 
பட்டா நமந்து போகும்‌'' படியாக - டாக்கா மஸ்லின்‌ எ. 


கட்டை விரல்களை வெட்டினான்‌. அப்பேர்க்கொத்த படுபா 
இவன்‌: என்றார்‌ கோபமாக. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ மூ, 199 


இங்கே நம்முடைய பெரியாட்கள்‌ சிலர்‌ இந்த வெள்ளைக்கார 
விஞ்ஞானிகளைப்‌ பெரிய்ய கில்லாடி என்று பாராட்டிப்‌ பேசுகிறார்‌ 
கள்‌; அவம்‌ அதைக்‌ கண்டுபிடிச்சான்‌, இதைக்‌ கண்டுபிடிச்சான்‌; 
அவம்‌ மூளையைப்போல நமக்கு உண்டுமா என்று கேட்கிறார்கள்‌. 
அப்பேர்க்கொத்த ஒரு வெள்ளைக்கார விஞ்ஞானிக்கு நம்முடைய 
பலகாரமான சுசியம்‌ கொடுத்தார்கள்‌ தின்று பார்க்க. “அடேயப்பா 
ரொம்ப நல்லா இருக்கு' என்று சொல்லிவிட்டு இன்னொரு 
சுசியத்தைக்‌ கையிலெ எடுத்துப்‌ பிய்த்துப்‌ பார்த்தான்‌. அவிச்ச கோழி 
முட்டைக்குள்ளே மஞ்சக்கரு இருக்கெ மாதரி சுசியத்துக்குள்ளே 
இருக்கிற பூரணத்தைப்‌ பார்த்துவிட்டு, இதை எப்படி இதுக்குள்ளே 
கொண்டுபோயி வைத்தார்கள்‌ என்று தெரியாமல்‌ முளிச்சான்‌! இது 
ஒரு பலகாரந்தானா இல்லெ ஒரு பறவையின்‌ முட்டையான்னு 
கேட்டானாம்‌ பிரகஸ்‌ பதி! 


பெண்களும்‌ குழந்தைகளும்‌ சிரித்தார்கள்‌. கூட்டத்தை - 
முக்கியமாகக்‌ குழந்தைகளை - மேலும்‌ சிரிக்க வைக்கவேண்டும்‌ 
என்று பட்டது அவருக்கு. தன்னுடைய கையில்‌ சுசியம்‌ இருப்பதாக 
பாவனை பண்ணிக்கொண்டு திருப்பித்‌ திருப்பிப்‌ பார்த்தார்‌! ''ஒரு 
ஓட்டையையும்‌ காணலியே. எப்படி இந்தப்‌ பூரணத்தெக்‌ 
கொண்டுபோயி இதுக்குள்ளரெ வச்சான்‌?'' என்று அந்த 
வெள்ளைக்கார விஞ்ஞானி யோசனையில்‌ முனகுவதைப்போல 
முனகினார்‌. 'வடையத்தான்‌ செஞ்சான்‌" சரி தொளையத்தான்‌ 
போட்டான்‌; சரி, இந்த நூலை எப்பிடிடா கோர்த்தான்‌!' என்று 
ஊசிப்போன உளுந்தவடையைப்‌ பிய்த்துப்‌ பார்த்துவிட்டு அதிசயப்‌ 
பட்ட 'ஒண்ணுந்தெரியாத அப்புராணி'யின்‌ கதையைச்‌ சொல்லி 
அவரும்‌ சிரித்து மற்றவரையும்‌ சிரிக்க வைத்தார்‌. 


இந்த வெள்ளைக்காரன்‌ 'ஏரோப்பிளையம்‌* (ஏரேப்பிளேன்‌) 
சண்டுபிடிச்சதைப்‌ பெரிசாகப்‌ பேசுகிறார்கள்‌ நம்ம பெரியாட்கள்‌. 
இவம்‌ அத இண்ணைக்குத்தானே கண்டுபிடிச்சான்‌; நாம அதெ 
எப்பவோக்‌ கண்டுபிடிச்சட்டமெ! ராமர்‌, தோபிராட்டியை மீட்டிய 
பிறகு அங்கேயிருந்து நடந்தாவா வந்தாரு? விமானத்துலதானே 
வந்தாரு!! என்று கூட்டத்தைப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. 

விமானம்‌ மக்களுக்குச்‌ சோறு போடாது என்று பலமாகச்‌ 
சொன்னார்‌. மக்களுக்கு உணவு கிடைக்கக்கூடிய உருப்படியான 
நிட்டங்களை சுதந்திரம்‌ கிடைத்த பிறகு நம்முடைய சுதந்திர சர்க்கார்‌ 
செய்யும்‌. முதல்க்‌ காரியமாக அது, மேற்குத்‌ தொடர்ச்சி மலைமீது 
இருக்கும்‌ ஒரி ஆற்றைக்‌ ழே கொண்டுவந்து சங்கரங்கோவில்‌ 


கி.ராஜநாராயணன்‌ ௫, 
தாலுகா கோவில்பட்டித்‌ தாலுகா ரெண்டையும்‌ - மலையிலிருந்‌; 


கடல்‌ வரைக்கும்‌ - செழிப்பாக ஆக்குவதுதான்‌ நம்முடைய முத 
வேலை என்றார்‌. 


இந்தக்‌ ரி ஆற்றைப்‌ போலத்தான்‌ கங்கைநதியும்‌ ஒரு காலத்‌! 3) 
பூமியிலுள்ள மக்களுக்குப்‌ பயன்படாமல்‌ இமயமலையின்‌ உச்சி ரி 
இருந்து கொண்டிருந்தது. அதை ப8ரதன்‌ என்கிற ராஜா எவ்வளவே 
சிரமப்பட்டு அபாரமான மராமத்து வேலைகள்‌ செய்து கங்கை 
தரைக்குக்‌ கொண்டுவந்து பூமியை வளப்படுத்தினான்‌. இமயம 
யின்‌ உச்சியில்‌ இருக்கும்வரை அதுக்குப்‌ பேர்‌ கங்கை; பூமீ 
வந்ததும்‌ அந்த ராஜாவின்‌ பெயரான பா$£ரதி ஆயிற்று. அதேபே 
மேற்குத்‌ தொடர்ச்சிமலைமீது இருக்கும்‌ கரி ஆற்றை இந்தக்‌ கரி! 
மண்ணில்‌ பாயவிட்டு இந்தப்‌ பூமியை வளப்படுத்தும்‌ நம்முடை 
சுதந்திர சர்க்கார்‌ என்றார்‌ உணர்ச்சியோடு. அதைக்‌ கேட்ட மக்களு 
உள்ளுக்குத்‌ தேனாமிர்தம்‌ இறங்குவது போலிருந்தது. தங்க 
கரிசல்க்‌ காடெல்லாம்‌ மனக்கண்ணில்‌ 'தீரவாச'மாக மாறி, எங்‌ 
கண்டாலும்‌ நெல்‌, வாழை, மா, பலா, கமுகு, கரும்பு என்று தே 
ஆரம்பித்தது. 


30 


கரிசல்க்‌ காட்டின்‌ எங்கோ ஒரு மூலையில்‌ இருக்‌ 
“கோவ்பல்ல'' எனும்‌ கோபல்லபுரத்து மக்களின்‌ மனசில்‌ இ, 
நாட்டின்‌ சுதந்திரப்‌ போராட்டக்‌ கனல்‌ ஒன்று தெறித்து வந்து வியூ 
மெல்லக்‌ கொழுந்துவிட்டு எரியத்‌ தொடங்கியது. அத 
முன்னால்‌, அந்த கிராமத்தின்‌ சிறிதே தொலைவில்‌, - 
மண்ணில்‌ - ஒரு சிறிய 'ஹாம்பர்க்‌ ரிவால்வரி'யிலிருந்து வெடித்‌ 
பாய்ந்த குண்டின்‌ சத்தம்‌ அவர்கள்‌ காதில்‌ வந்து விழ பல வருவு 1 
ஆகியது! i அப்போது, பஞ்சாப்‌ மாநிலத்தின்‌ லாயல்ட்‌ 
மாவட்டத்திலுள்ள பங்கா என்னும்‌ கிராமத்தின்‌ தெருவில்‌ ப 
அளைந்து விளையாடிக்கொண்டிருந்தான்‌ பகத்சிங்‌ எனும்‌ 
வயசுச்‌ சிறுவன்‌. 

அது 1911-ஆம்‌ ஆண்டு ஜுன்‌ மாசம்‌ 17-ஆம்‌ தேதி சனிக்கிழ 
அன்றைக்குக்‌ கொடைக்கானல்‌ போவதற்காக ரயில்‌ 


மூ 201 


பயணமான நெல்லைஜில்லாக்‌ கலெக்டர்‌ஆஷ்துரையை மணியாச்சி 
ஜங்ஷனில்‌ வைத்து, செங்கோட்டை ரகுபதி அய்யரின்‌ மகன்‌ 
வாஞ்சிநாதன்‌ என்பவன்‌ சுட்டுக்கொன்று, தானும்‌ தற்கொலை 
செய்துகொண்டான்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 


ர 
ஷ்‌ 


இப்போது லாகூர்‌ மத்திய சிறையில்‌ பகத்சிங்குக்கும்‌ அவனது 
தோழர்களான சுகதேவுக்கும்‌ ராஜகுருவுக்கும்‌ தூக்குக்‌ கயிறுகள்‌ 
தயாராகிக்‌ கொண்டிருந்தன. இப்போது பகத்சிங்குக்கு வயசு 24. 

இவர்களுக்குத்‌ தூக்கு சொல்லப்பட்ட செய்தியை, தேசத்து 
மக்களைப்‌ போலவே அந்த கிராமத்து மக்களாலும்‌ தாங்கிக்கொள்ள 
முடியவில்லை. எந்நேரமும்‌ எங்கும்‌ அதைப்பற்றியே பேச்சாக 
இருந்தது. வைஸ்ராய்‌ இர்வினை காந்தி சந்திக்கப்‌ போகிறார்‌. 
நிச்சயமாக பகத்சிங்கின்‌ தூக்குத்‌ தண்டனையைப்பற்றி இர்வினிடம்‌ 
பேசுவார்‌. பேசுவாராவது; பேசி, தண்டனையை ரத்து செய்யச்‌ 
சொல்லுவார்‌. அப்படிச்‌ செய்யிறது கஷ்டம்‌. தூக்குத்‌தண்டனையை 
வேணுமானால்‌ ஆயுள்‌ தண்டனையாக மாற்றச்‌ சொல்லலாம்‌. 
உடனே ஒரு பரவசம்‌ பரவியது அவர்களிடம்‌. காந்தி - இர்வின்‌ 
ஒப்பந்தத்தில்‌ ஒரு ஷரத்து; உடனே பகத்சிங்கின்‌ தூக்கு தண்ட 
னையை ஆயுள்‌ தண்டனையாக மாற்றும்படி சொல்லியிருப்பதாக! 
சாமி நாயக்கர்‌ நினைத்தார்‌; பரவாயில்லை; ஆயுள்‌ தண்டனைதானே, 
சுதந்திரம்‌ கிடைத்தவுடன்‌ நம்‌ நாடு ஜெயிலிலுள்ள அரசியல்க்‌ 
கைதிகளையெல்லாம்‌ விடுதலை செய்யும்‌. அப்போது பகத்சிங்கும்‌ 
சுகதேவ்‌, ராஜகுரு இவர்களும்‌ வந்துவிடுவார்கள்‌. 

ஆனால்‌... 

காந்திஜி அதைப்பற்றி வைஸிராயிடம்‌ மூச்சே விடவில்லையாம்‌! 
அவருடைய கொள்கைக்கும்‌ அதுக்கும்‌ சம்பந்தமில்லையாம்‌. 
இதைப்‌ பத்திரிகைகளில்‌ படித்து அறிந்தபோது கிராமத்து 
இளைஞர்களுக்கு காந்திஜி பேரில்‌ ஆத்திரம்‌ ஆத்திரமாக வந்தது. 

பகத்சிங்‌ விஷயம்கூட அவர்களுக்கு அவ்வளவு ஆத்திரத்தைத்‌ 
தந்தது என்று சொல்லமுடியாது; கார்வாலி சிப்பாய்கள்‌ விஷயத்தில்‌ 
காந்திஜி நடந்துகொண்டதை அவர்களால்‌ மன்னிக்கவே 
முடியவில்லை! 

சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ நாடுபூராவும்‌ மக்கள்‌ உற்சாகமாகப்‌ 
பங்குகொண்டார்கள்‌. அந்நியத்‌ துணிக்கடைகள்‌ முன்‌, மதுபானக்‌ 
கடைகள்‌ முன்‌ மறியல்‌ மும்முரமாகவும்‌ தீவிரமாகவும்‌ நடை 


கி.ராஜநாராயணன்‌ ஐ 202 
பெற்றது. இந்த மக்கள்‌ இயக்கத்தை நசுக்குவதற்காக பிரிட்டிஷ்‌ அரசு 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக அவசரச்‌ சட்டங்கள்‌ கொண்டுவந்தது. 
ஊர்வலங்கள்‌ பொதுக்கூட்டங்கள்‌ தடை செய்யப்பட்டன. 
காங்கிரஸ்‌ ஸ்தாபனம்‌ நாடு பூராவிலும்‌ தடை செய்யப்பட்டு சட்ட 
விரோதமாக்கப்பட்டது. 

வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தின்‌ தலைநகராகிய 
பெஷாவரில்‌ மக்கள்‌ ஆர்த்தெழுந்து பிரம்மாண்டமான ஆர்ப்‌ 
பாட்டம்‌ நடத்தினார்கள்‌. போலீஸ்‌ அதிகாரிகளும்‌ அவர்களின்‌ 
படைகளும்‌ அந்த மக்கள்‌ கூட்டத்துக்கு முன்னால்‌ நிற்க முடியாமல்‌ 
போலீஸ்‌ ஸ்டேஷனை விட்டே ஓட்டம்‌ பிடித்தார்கள்‌! நகரத்தின்‌ 
நிர்வாகமும்‌ ஆட்சியும்‌ காங்கிரஸ்‌ தொண்டர்கள்‌ கைவசம்‌ 
வந்துவிட்டது. 

இதனை முறியடிக்க பிரிட்டிஷ்‌ அரசு ராணுவத்தை அனுப்பியது. 
முதலில்‌ அனுப்பப்பட்ட கூர்க்கா படையினர்‌ அந்த மக்கள்மீது சட 
மறுத்துவிட்டார்கள்‌! அதன்‌ பிறகு பிரிட்டிஷ்‌ சோல்ஜர்களைக்‌ 


கொண்ட படை அனுப்பப்பட்டு மக்கள்‌ ஒடுக்கப்பட்டனர்‌. அந்தப்‌ 


பெரும்பலம்‌ வாய்ந்த ஆயுதம்‌ தாங்கிய படையின்‌ முன்பு கூர்க்கா 
சிப்பாய்கள்‌ ஆயுதங்களைக்‌ கீழே போட்டனர்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ கைது செய்யப்பட்டு, ராணுவக்‌ கோர்ட்‌ முன்னால்‌ 
கொண்டு நிறுத்தி, அவர்கள்‌ அனைவருக்கும்‌ ஆயுள்‌ தண்டனை 
வழங்கப்பட்டு அந்தமான்‌ தீவு கொண்டுபோகப்பட்டார்கள்‌. 

காந்தி - இர்வின்‌ ஒப்பந்தத்தின்‌ அடிப்படையில்‌, காந்திஜி சட்ட 
மறுப்பு இயக்கத்தைத்‌ தற்காலிகமாக நிறுத்திக்கொண்டார்‌. இந்த 
ஒப்பந்தத்தின்படி, காங்கிரஸ்‌ ஸ்தாபனத்தின்‌ மீது விதிக்கப்பட்டிருந்த 
தடை நீக்கப்பட்டது. காங்கிரஸ்‌ சட்ட பூர்வமாகச்‌ செயல்படும்‌ நிலை 
ஏற்பட்டது. சட்டமறுப்பு இயக்கத்தில்‌ ஈடுபட்டுச்‌ சிறை சென்ற. 
அனைவரும்‌ விடுதலை செய்யப்பட்டனர்‌. பலாத்காரக்‌ குற்றங்‌ 
களுக்காகவும்‌ பலாத்காரத்தைத்‌ தூண்டிய குற்றங்களுக்காகவும்‌ 
தண்டிக்கப்பட்டவர்கள்‌ யாரும்‌ விடுதலை செய்யப்பட மாட்டார்கள்‌ 
என்று இந்த ஒப்பந்தத்தில்‌ திட்டவட்டமாகக்‌ கூறப்பட்டிருந்தது. 
பெஷாவரில்‌ மக்களைச்‌ சுட மறுத்ததற்காக ஆயுள்‌ தண்டனை 
விதிக்கப்பட்ட கூர்க்கா சிப்பாய்கள்‌ எவ்வித பலாத்காரத்திலும்‌ 
இறங்கவில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ சகோதரர்கள்‌ பேரில்‌ - அவர்கள்‌ 
மீது - சுட மறுத்தார்கள்‌. காந்திஜி கூறிய அஇம்சா நெறியைத்தான்‌ 
கடைப்பிடித்தார்கள்‌. என்றாலும்‌ அவர்கள்‌ விடுவிக்கப்பட 
வில்லை. இதைப்பற்றி காந்திஜி வைஸ்ராய்‌ இர்வினிடம்‌ பேச 
வில்லை. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 8, 203 
இந்தச்‌ செய்தி கோபல்லபுரத்து மக்களிடம்‌, முக்கியமாக 
இளைஞர்களிடம்‌ அதிர்ச்சியையும்‌ a எ 
கொத்தனார்‌ சாமிநாயக்கர்‌ ஆவேசப்பட்டார்‌. காந்தி சால்லுக ற 
'மனச்சாட்சிப்படி, அந்தராத்மா உத்தரவுப்படி தான்‌ இந்த கூர்க்கா 
சிப்பாய்கள்‌ நடந்திருக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ போற்ற பண்ட. 
விடுதலைக்காக வைஸிராயிடம்‌ ஒரு வார்த்தையாவது ப ர 
லாம்‌, இந்தக்‌ இழடு என்றார்‌ சாமி நாயக்கர்‌ வருத்தத்துடன்‌. i 
பலநாள்க்‌ கழித்து அதற்கான விடை கிடைத்தது இவர்க 
ரில மாதங்களுக்குப்‌ பிறகு, வட்ட மேஜை மரத்‌ தி 
காந்திஜி லண்டனுக்குப்‌ போயிருந்தபோது லேமா; ரத்‌ க்‌ ம்‌ 
பிரெஞ்சு தினசரிப்‌ பத்தரிகையின்‌ நிருபர்‌ பண்ன சரும 
என்பவர்‌ காந்திஜியைப்‌ பேட்டி கண்டபோது ஒரு கேள்‌ ன ்‌ 
"அந்த கூர்க்கா சிப்பாய்களை விடுவிக்கக்‌ கேர்‌ நீங்கள்‌ ஏன்‌ 
வைஸ்ராய்‌ இர்வின்‌ பிரபுவிடம்‌ கேட்கவில்லை? p. 
சுடு” என்று மேலதிகாரி உத்தரவிடும்போது, பத! 
சிப்பாய்‌ அவன்‌ எடுத்துக்கொண்ட - ர்க்க உறுதி 
மொழியை மீறியவனாகிறான்‌. மேலதிகாரிக்கு இவ்வாறு ஸ்‌: 
யாத சிப்பாய்‌ கிரிமினல்‌ குற்றத்தை பல்க்‌ ப 
காரிக்குக்‌ 8ழ்ப்படியாமல்‌ இருப்பதை நான்‌ கற்றுக்கெ த 
நாளைக்கு நாங்கள்‌ அதிகாரத்துக்கு வரும்போது ri ) ல வி 
செய்வார்கள்‌ என்று அஞ்சுகிறேன்‌'' என்று பதில்‌ அளித்தார்காழ்‌. ந 
காந்திஜியின்‌ இந்தப்‌ பதிலைப்பற்றி அன்று கம்மாய்க்‌ கல்லி 3 
நிழலில்‌ இளவட்டங்களுக்குள்‌ காரசாரமாக விவாதம்‌ ந த்தது 
அப்போது அன்னமய்யாவும்‌ அதைக்‌ சேட்டுத்ங்கறா்‌ ந த்‌ 
கொத்தனார்‌ சாமி நாயக்கர்‌ விவாதத்தின்‌ ஊடே வெகு ப்ட்‌ 
கூட்டத்தை விட்டு விறுவிறு என்று வெளியேறிப்‌ ர்க்க அன்‌ 
கொஞ்சதூரம்‌ போய்‌ வேகமாகத்‌ திரும்பி வந்து, ம க்க 
சொன்னதை அப்படியே நிறைவேத்தணும்‌? அப்படி நிறை க 
இட்டா அவன்‌ குத்தவாளி இல்லை!! ஜாலியன்‌ வாலாபாக்‌ ்‌ 
சுட்டானே டயர்‌; அவன்‌ செய்ததும்‌ மேலதிகாரியின்‌ க 
படிதான்‌. ஆகவே டயர்‌ நிரபராதி!" என்று சொல்லி ச ப்‌ 
ஒரு கோணல்ச்‌ சிரிப்பு சிரித்துவிட்டு வேகமாய்‌ நடந்து 
விட்டார்‌. 
பெரியவர்கள்‌ பேசும்போது நடுவில்‌ பேசக்கூடாது ஷி 
அன்னமய்யா பொறுமையாக இருந்தான்‌. சாமி நாயக்கர்‌ சொல்‌: 
விட்டுப்‌ போனதை அவனால்‌ ரொம்ப நாளைக்கு மறக்க முடிய 


கி.ராஜநாராயணன்‌ ௩ 204. 
வில்லை; 'கண்ணுலேயே' இருந்தது. அந்தக்‌ கூர்க்கா சிப்பாய்கள்‌ 
அநியாயமாக அந்தமான்‌ தீவில்‌ ஆயுள்‌ தண்டனைக்‌ - கடுங்காவ, 
தண்டனைக்‌ கைதிகளாக வாடுவதை நினைத்து வேதனைய்‌ 
பட்டான்‌. பிரிட்டிஷ்‌ ராணுவ அதிகாரிகளின்‌ உத்தரவுக்குப்‌ பணிந்து 
தங்கள்‌ சகோதரர்களைச்‌ சுடவில்லை அவர்கள்‌. தேசபக்தி மிக்க 
சிப்பாய்கள்‌ அவர்கள்‌ என்று தனக்குள்‌ சொல்லிக்கொண்டான்‌. 


ப 


அன்னமய்யாவின்‌ படிப்பு பாதிலேயே நின்றுபோய்விட்டது. 
ரண்டாவது உலக மகாயுத்தம்‌ தொடங்கி காட்டுத்தீ போல அது 
வேகமாகப்‌ பரவிக்கொண்டு வந்தது. ஒரு அரக்கன்‌ பசியோ 
மாமிசச்‌ சோற்று உருண்டைகளை எடுத்து வெறி ஆவலோடு 
விழுங்குவதுபோல அய்ரோப்பிய நாடுகளை இட்லர்‌ படு 
வேகமாகப்‌ பிடித்துக்கொண்டே வந்தான்‌. உலகம்‌ இதற்கு மு 
கண்டிராத ஒரு வேகம்‌ அது! 
தினம்‌ தவறினாலும்‌ இங்கிலாந்துத்‌ தீவின்பேரில்‌ ம 1 
கொட்டுவதுபோல இட்லரின்‌ நூற்றுக்கணக்கான விமானங்கள்‌. 
குண்டுமாரி பெய்தன. பிரெஞ்ச்‌ நாட்டைப்‌ பிடித்ததிலிருந்து. 
அங்கிருந்துகொண்டு இங்கிலீஷ்‌ கால்வாயை - ஒரு தாண்டு - 
தாண்டிப்‌ போய்‌ இங்கிலாந்தைக்‌ குண்டுகளால்‌ தாக்குவது, மேலு 
வசதியாக இருந்தது அவனுக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடை 
தாக்குகிறது. எந்த நேரத்தில்‌ தாக்குகிறது என்றெல்லாம்‌ இடையாது. 
குழந்தைகள்‌ நினைத்த போதெல்லாம்‌ சிறு தீனி தின்பதுபோல, 
சந்தோஷத்துக்குத்‌ தக்கபடியெல்லாம்‌ பறந்து போய்‌ விமானங்க 
குண்டுகள்‌ வீசிவிட்டு வருவது பற்றி பத்திரிகைகளில்‌ செய்திக 
வந்துகொண்டே இருந்ததை படித்துப்‌ படித்து ஆனந்தித்தார்க 
கோபல்லபுரத்து இளைஞர்கள்‌. 
''இத்தனை நாட்டைப்‌ பிடிச்சவனுக்கு, இந்த இங்கிலாந்தைப்‌: 
பிடிக்காமல்‌ இந்த ''இட்லன்‌'' லேட்டாக்கிக்கிட்டே இருக்கானே!!! 
என்கிற வியப்பு அவர்களுக்கு. 
கொத்தனார்‌ சாமிநாயக்கர்‌ வழக்கம்போல்‌ ஓங்கிச்‌ சொன்னார்‌; 
"பிடிக்கத்‌ தெரியாம இல்லெ. அந்த இங்கிலாண்டு தீவையே 
குண்டுகளாலேயே அடிச்சி, கடலுக்குள்ள அப்பிடியே கரஞ்‌. 
சிரணும்ங்கிறதுதான்‌ இட்லனோட எண்ணம்‌” இந்திய நாடு பூராவும்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ, 205 

அந்தச்‌ சமயத்தில்‌ இருந்ததுபோல எப்பவும்‌ வப என்று 
சொல்லும்படியாக சுதந்தர ஆவேசம்‌ கொந்தளித்தது மக்கள்‌ மனசில்‌. 
இதுதான்‌ சமயம்‌ இந்த வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க என்று 
$ர்மானித்தார்கள்‌. 


இளைஞர்கள்‌ எல்லோரும்‌ ஒரு புதிய தலைமை வேண்டும்‌ 
தேசத்துக்கு என்று நினைத்தார்கள்‌. அகில இந்திய காங்கிரஸ்‌ 
கமிட்டிக்கு ஒரு புதிய தலைவரைத்‌ தேர்ந்தெடுக்க வேண்டிய 
இருந்தது. பட்டாபி சீத்தாராமய்யாவின்‌ பெயரைச்‌ சொன்னார்‌ 
காந்திஜி. சீத்தாராமய்யாவை எதிர்த்து சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ நின்றார்‌. 


சுபாஷ்‌ போஸ்‌ ஜெயிக்க-வேண்டுமே என்று மனம்‌ அடித்துக்‌ 
கொண்டது கிராமத்தில்‌ இளைஞர்களுக்கு. 


203 வாக்குகள்‌ அதிகம்‌ பெற்று, காங்கிரஸ்‌ தலைமை பதவியை 
சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ வென்றார்‌. எல்லோர்‌ மனசும்‌ குதூகலித்தது. 
“பூாட்டாபி தோல்வி என்‌ தோல்வி'' என்றார்‌ காந்திஜி. 


அவர்‌ அப்படிச்‌ சொன்னது ஏதோ ஒரு வகையில்‌ கிராமத்து 
இளைஞர்களைப்‌ பாதித்திருக்கவேண்டும்‌. ஒருவரை ஒருவர்‌ 
பார்த்துக்கொள்ளும்போதெல்லாம்‌. ''பட்டாபி தோல்வி எந்‌ 
தோல்வி! என்று சொல்லிக்கொண்டார்கள்‌! அதைத்‌ திரும்பத்‌ 
இரும்பச்‌ சொல்லிக்கொள்வதில்‌ ஒரு சந்தோஷம்‌ இருந்தது 
அவர்களுக்கு. 

யுத்தம்‌ தவிரமாகியது. எந்த நிமிஷமும்‌ இட்லர்‌ ஜெயிக்கலாம்‌ 
என்று பேசிக்கொண்டார்கள்‌. இட்லரோடு முசோலினியும்‌ 
ஜப்பானும்‌ சேர்ந்துகொண்டதால்‌ இவர்களை ““மும்மூர்த்திகள்‌:* 
என்று கிராமத்தில்‌ குறிப்பிட்டுப்‌ பேசினார்கள்‌. 

கலெக்டர்‌ போன்ற பெரிய பெரிய அதிகாரிகளெல்லாம்‌ 
கிராமத்துக்கு வந்து யுத்த நிதி இரட்ட வந்தார்கள்‌. யுத்தத்துக்குப்‌ 
பணம்‌ கொடுங்கள்‌, யுத்தத்துக்கு ஆட்களை அனுப்புங்கள்‌ என்று 
கேட்டார்கள்‌, கூட்டத்தின்‌ ஒரு மூலையிலிருந்த சாமிநாயக்கர்‌, "ஏம்‌, 
நீ போய்‌ சாகேம்‌ லெ'' என்றார்‌ முணுமுணுப்பான குரலில்‌! கிராம 
முன்சீப்‌ அய்யர்‌ கையை ஆட்டி அந்தத்‌ இசை நோக்கி சத்தம்‌ 
போடாமல்‌ இருங்கள்‌ என்று பாவனையில்‌ சொன்னார்‌. 


யுத்த உதவிக்கு எதிராய்‌ காந்திஜி தனிநபர்‌ சத்யாக்கிரகம்‌ 
தொடங்கினார்‌. யுத்தத்துக்குப்‌ பண உதவி செய்யாதீர்கள்‌, 


கி.ராஜநாராயணன்‌ &, 206 
பட்டாளத்துக்கு ஆள்‌ அனுப்பாதீர்கள்‌. வெள்ளைக்காரர்கள்‌ இந்த 
நாட்டைவிட்டுக்‌ காலி செய்துகொண்டு கிளம்பிப்போய்‌ விட 
வேண்டும்‌ என்ற காந்திஜியின்‌ குரலை கிராமம்தோறும்‌ வந்து. 
காங்கிரஸ்‌ தொண்டர்கள்‌ சொல்லிக்கொண்டேயிருந்தார்கள்‌. 

பார்த்தான்‌ வெள்ளைக்காரன்‌. இது சரிப்பட்டுவராது என்று 
சர்வாக்கமாக 1942 ஆகஸ்டில்‌ பம்பாயில்‌ கூடிய எல்லாத்‌ தலைவர்‌ 
களையும்‌ பிடித்து ''உள்ளே'' போட்டான்‌. அவ்வளவுதான்‌; வந்தது. 
கோபம்‌ மக்களுக்குக்‌ கண்மண்‌ தெரியாமல்‌. என்ன செய்கிறதென்று : 
தெரியாமல்‌, தங்களுக்குத்‌ தோன்றியபடியெல்லாம்‌ நடந்தார்கள்‌. _ 


கோவில்பட்டி ஹாஸ்டலில்‌ தங்கி அன்னமய்யா படித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. தங்களுடைய கணக்கு வாத்தியாரை வந்து. 
போலீஸ்காரர்கள்‌ பிடித்துக்கொண்டு போய்விட்டார்கள்‌ என்று 
கேள்விப்பட்டதுதான்‌; பையன்களுக்கெல்லாம்‌ கண்ணீரும்‌: 
கோபமும்‌ பொங்கியது. 


அப்பதான்‌ சாப்பாட்டுக்கு தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு 
உட்கார்ந்திருந்தார்கள்‌. செய்தியைக்‌ கேள்விப்பட்டதும்‌ அன்ன 
மய்யா தட்டை எடுத்து ஓங்கித்‌ தரையில்‌ அடித்தான்‌. உடனே எல்‌ 
டம்ளர்களும்‌ தட்டுகளும்‌ சுவர்களிலும்‌ ஜன்னல்களிலும்‌ போ! 
சரமாரியாய்‌ மோதின. ஆங்காரத்தை மேலும்‌ எப்படித்‌ தணித்துக்‌ 
கொள்ள என்று தெரியவில்லை. ரண்டு முஷ்டிகளை வானத்தை. 
நோக்கி உயர்த்திக்கொண்டு செவிப்பறை கிழியும்படியாக 8& 
குரலில்‌ ரயில்‌ கூவுவதுபோலக்‌ கத்தினான்‌ ஒரு மாணவன்‌. 


எல்லாரும்‌ எழுந்து ஓடினார்கள்‌. எங்கே போவது என்ற 
தெரியவில்லை. பள்ளக்கூடத்துக்கு எதிரேதான்‌ ரோடு. அப்பத; 
ஒரு பஸ்‌, பயணிகளை அடைத்துக்கொண்டு, திணறிக்கொண்டும்‌ 
மோசமாகப்‌ புகையைக்‌ கக்கிக்கொண்டும்‌ வந்தது. 'ஒங்களு; 
கெல்லாம்‌ இப்பப்‌ பயணம்‌ ஒரு கேடா, என்று தோன்றியதோ 
அல்லது ஜனங்களை சதா இம்சிக்கும்‌ இந்த பஸ்ஸையும்‌ அந்தக்‌ 
கண்டக்டனையும்‌ நொறுக்கணும்‌ என்று தோன்றியதோ, கற்களைப்‌ 
பொறுக்கி எடுத்து பஸ்ஸை நோக்கி விர்‌ விர்‌ என்று எறிந்தார்கள்‌, 
*இதேதடா வம்பு!" என்று நினைத்த டிரைவர்‌ லாவகமாய்‌ வண்டி 
வேகமாக ஒட்டித்‌ தப்பித்தேன்‌ பிழைத்தேன்‌ என்று இவர்கள்‌ 
கண்களிலிருந்து மறைந்தார்‌. 

அப்போதுதான்‌ தேசத்‌ தலைவர்களையெல்லாம்‌ “பிடி, 
அடைத்ததற்கு' ஒரு பெரிய்ய 'ஹர்த்தால்‌' நடந்து முடிந்த சமயம்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ &. 207 

இந்த ஸ்தம்பிப்பிலிருந்து எப்படி மீள என்று தெரியாமல்‌ 
இகைத்துக்கொண்டிருந்தபோதுதான்‌ முன்பின்‌ தெரியாத ஒருத்தர்‌ 
வந்து, நோட்டீஸ்‌ போன்ற ஒரு தாளை அந்த மாணவர்களிடம்‌ 
சிக்கனமாக விநியோகித்தார்‌. அது உருட்டச்சில்‌ எழுதப்பட்டது. 
அதில்‌ தந்திக்‌ கம்பிகளை அறுப்பது, தண்டவாளத்தைப்‌ 
பெயர்க்கிறது போன்ற விஷயங்கள்‌ அடங்கியிருந்தன. வாங்கி 
ஆர்வமுடன்‌ படித்தார்கள்‌. அதேபடி செய்துவிட வேண்டியதுதான்‌ 
என்று தோன்றிவிட்டது. அந்த நோட்டீஸின்‌ அடியில்‌ ஒரு குறிப்பு 
தரப்பட்டிருந்தது. 


- 


21 


இந்த நோட்டீஸைப்‌ போலவே, இதைப்‌ படிப்பவர்கள்‌ இதே 
போல்‌ பல நகல்களை எழுதி எடுத்து மக்களிடம்‌ பரப்பச்‌ 
சொல்லியிருந்தது அதில்‌. அன்னமய்யாவும்‌ அவனது சில 
நண்பர்களும்‌ இரண்டு பகுதியாகப்‌ பிரிந்து ஒரு பகுதி அன்று இரவு 4 
மணிக்கு எழுந்திருந்து பக்கத்திலிருந்த தந்திக்‌ கம்பியை அறுப்பது 
என்றும்‌ இன்னொரு பகுதி இதேபோல்‌ எழுதி கிராமங்கள்தோறும்‌ 
பரப்புவது என்றும்‌ முடிவு செய்துகொண்டு ஹாஸ்டலுக்கு 
வந்தார்கள்‌. வந்த பிறகுதான்‌ தெரிந்தது அங்கே நடந்தேறியிருக்கும்‌ 
அலங்கோலம்‌. 

தூரத்தில்‌ வரும்போதே ஹாஸ்டல்‌ வார்டன்‌ சத்தம்‌ போட்டுச்‌ 
சொல்லுவது காதுகளில்‌ விழுந்தது. 'பெட்டி படுக்கையெல்லாம்‌ 
எடுத்துக்கிட்டு அவங்கவங்க ஊருகளுக்குப்‌ போய்ச்‌ சேருங்க. 
பள்ளிக்கூடம்‌ எப்பத்‌ இறக்கிறதுன்னுட்டு தகவல்‌ வந்த பிறகு வந்தாப்‌ 
போதும்‌; ம்‌; சீக்கிரம்‌. காலிபண்ணுங்க' என்று சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

அன்னமய்யா அந்த நோட்டீஸோடு ஊர்வந்து சேர்ந்தான்‌. 
வரும்போதே ஞாபகமாக டிம்மிப்‌ பேப்பரும்‌ கார்பன்‌ ஷீட்டுகளும்‌ 
வாங்கிக்கொண்டு வந்திருந்தான்‌. 

ஒரு தடவை நகல்‌ செய்து எழுதிவிட்டு, திரும்பவும்‌ படித்துப்‌ 
பார்க்கும்போதுதான்‌ தெரிந்தது, ஏகப்பட்ட எழுத்துப்‌ பிழைகள்‌ 


கி. ராஜநாராயணன்‌ & 208 
விழுந்திருக்கிறது என்று. பார்த்து எழுதுகிறதுலேயே இப்படியா 


என்று தன்னை நெ £ந்துகொண்டான்‌. 


அழகரசன்‌ என்று மாற்றி 
ரல்‌ ஹாஸ்டலில்‌ தங்கிப்‌ 
ர்கள்‌ வீட்டில்‌ தங்கிப்‌ 


போன 'முழுவருசப்பரீட்சை: 
மரத்து நிழலில்‌ ஒருநாள்‌ அழகரசே 
நேர்ந்தபோது, 
கோபல்லபுரத்து 
சிந்தனை இருப்‌ 


லீவில்‌ வந்திருந்தபோது கரை 
னாடு அரசியலைப்பற்றிப்‌ பேச 
வாதங்களைக்‌ கேட்ட 
இருந்தது. இப்படி ஒரு 
ய்யாவும்‌ அறிந்தான்‌. 
டுதலை பெறவேண்டுமென்ற. 
ந்த விடுதலை வேண்டியதுதான்‌ 
லும்‌ அதைவிட முக்கியமான 


அவனுடைய கொள்கைகள்‌ 
வாலிபர்களுக்குப்‌ புதுசாக 
பதை அன்றுதான்‌ அன்னம 

வெள்ளையரிடமிருந்து நாடு வி 
துடிப்பு அழகரசனுக்கு இல்லை. ௮, 
என்று அவன்‌ ஒப்புக்கொண்டா 
“விடுதலையைப்‌ பற்றிப்‌ பேசி 

வெள்ளை ஏகாதிபத்யத்திடமிருந்து நாம்‌ வி 
'தியத்திடமிருந்து முத 
என்ற புதிய சிந்தனையை அவர்கள்‌ 
அது என்னப்பா புதுசா இருக்கு! 


டுதலை பெறுவதற்கு. 


முன்‌ “சிகப்பு ஏகாதிபத்‌ லில்‌ நாம்‌ 'விடுதலை' 


பெறவேண்டும்‌: 
தான்‌. “செகப்பு 
என்று சாமிநாயக்கர்கூட அவனிட 


ஏகாதிபத்யமா'* 


“இவன்‌ என்ன சொல்லுதான்‌!* 


என்று திகைத்தான்‌ அன்னமய்யா, 
"வெள்ளை ஏகாதிபத்யம்‌ கண்‌. 


ணுக்குத்‌ தெரியிறமாதரி இந்தச்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫. 209 


செகப்பு ஏகாதிபத்யம்‌ கண்ணுக்குத்‌ தெரியாது; அவ்வளவு நுட்பமாப்‌ 
பின்னப்பட்டிருக்கு அந்த வலை. அதுமட்டுமில்லெ, நம்ம விரலை 
எடுத்து நம்ம கண்ணுலயே குத்துற சாமர்த்யமும்‌ கொண்டது அது? 


“என்ன சொல்லுதான்‌ இவன்‌!" என்கிறமாதரி எல்லாரையும்‌ ஒரு 
பார்வை பார்த்தார்‌ சாமி நாயக்கர்‌. அவர்‌ பார்த்தவிதம்‌ இவன்‌ 
சொல்லுவதை இங்கே இருப்பவர்கள்‌ யாரேனும்‌ புரிந்து 
கொண்டிருக்கிறார்களா என்று அறிந்துகொள்ளத்‌ தேடுவது 
போலிருந்தது. 


“புராண இதிகாசங்களாலும்‌ சாஸ்திரங்கள்‌ என்ற பேரிலும்‌ 
முடநம்பிக்கைகளாலும்‌ நம்மைப்‌ பரம முட்டாள்களாக்கி விட்டார்‌ 
கள்‌ இவர்கள்‌”” என்றான்‌ அவன்‌. 


“நம்முடைய உழைக்கும்‌ மக்களுடைய கைகள்‌ 'காய்காய்ச்சி'ப்‌ 
போயிருப்பதையும்‌ அவர்களுடைய கைகள்‌ இப்பதான்‌ பிறந்த 
குழந்தையின்‌ கைகளைப்போல்‌ பூப்போல இருப்பதையும்‌ 
கவனியுங்கள்‌. எந்தப்‌ பார்ப்பனனும்‌ பாறைக்‌ கூட்டங்களுக்‌ 
கிடையில்ப்‌ போய்கல்‌ உடைப்பதில்லை. நம்முடைய பெண்டிரைப்‌ 
போல வெயிலில்‌ முகம்‌ கருகுவதில்லை. ஆனாலும்‌ அவர்கள்‌ மிகச்‌ 
செளகரியமாக, பாலும்‌ நெய்யும்‌ உண்டு, ஆடை ஆபரணங்களோடு 
சுகவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்‌'* என்றான்‌ 
அழகரசன்‌. 


அவன்‌ சொல்லுவதைப்‌ பலமாக ஆட்சேபித்த அன்னமய்யா 
'"'இந்தமாதரி ஒட்டுண்ணி வாழ்க்கை நடத்துகிறவர்கள்‌ மற்ற 
ஜாதிகளிலும்‌, ஏன்‌ நம்முடைய ஜாதியிலேயே இல்லையா: 
என்றுகேட்டான்‌. 

“அதானே! என்று கேட்டார்‌ சாமி நாயக்கரும்‌. 


“தேசம்‌ பரிபூரண சுதந்திரம்‌ அடைந்தவுடன்‌, இந்த ஒட்டுண்ணி 
களுக்கும்‌, மற்றவன்‌ உழைப்பையே உண்டு வாழும்‌ மூட்டைப்‌ 
பூச்சிகளுக்கும்‌ முடிவுகாலம்‌ வந்துவிடும்‌” என்றான்‌ அன்னமய்யா. 

"இல்லை; நீ சொல்றது தவறு. தேசம்‌ சுதந்திரம்‌ அடைவது 
என்பது நாம்‌ 'சட்டிக்குப்‌ பயந்து நெருப்பில்‌ விழுந்த: கதையாத்‌ 
தானிருக்கும்‌ என்றான்‌ அவன்‌. 


“அப்ப, வெள்ளைக்காரன்‌ இருக்கனும்ன்னு சொல்லுதயா நீர: 
என்று கேட்டார்‌ சாமி நாயக்கர்‌. 


கி.ராஜநாராயணன்‌ & 2 

இந்த நேரடியான கேள்விக்குச்‌ சட்டென்று எப்படி பதில்‌ 

என்று அவன்‌ கொஞ்சம்‌ திகைத்தமாதரி இருந்தது. சாமிநாய 
அவசரப்படுத்தினார்‌ ''சொல்லப்பா; சொல்லு”! 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 211 


இருக்கும்போது அந்த வழியாப்‌ போன கஸ்தாரி, என்ன கூட்டமா 
இருக்கு என்று அறிய அங்கே வந்தார்‌. அழகரசனைப்‌ பார்த்ததும்‌ 
அவருக்குப்‌ புன்னகை வந்தது. அவனை அவர்‌ ''சூனாமானா 
ஆசாமி'” என்று தமாஷாகக்‌ குறிப்பிடுவார்‌. “ஈரோட்டு நாயக்கரின்‌ 
பேரப்புள்ள'' என்றும்‌ கேலி செய்வதுண்டு. அழகரசனிடம்‌ ஒரு 
குணம்‌ இருந்தது. விவாதத்தின்போது அவனை யாராலும்‌ 
ஆத்திரப்பட வைக்கவே முடியாது. உணர்ச்சிவசப்பட்டுப்‌ பேசமாட்‌ 
டான்‌. விவாதங்களை ஒரு விளையாட்டாகவே 'ஆடிக்‌' காட்டு 
வான்‌. கிராமத்தில்‌ மற்றவர்களால்‌ அது முடிவதில்லை. பேச்சு ஆரம்‌ 
பித்த கொஞ்ச நேரத்துக்குள்‌ அவனுக்கு வசவுதான்‌ இடைக்கும்‌! 
பகபகவென்று சிரிப்பான்‌ அழகரசன்‌. இந்தமாதிரி விவாதம்‌ 
பண்ணுவதற்காகவே ஏதோ ஒரு பள்ளியில்‌ படித்துத்‌ தேறி 
வந்திருக்கிறமாதரியே இருக்கும்‌ அவனுடைய பேச்சு. 


“வெள்ளைக்காரன்‌ இருக்கணும்ண்ணு சொல்ல முடியாது. ந 
எப்படி விடுதலை பெறணும்ன்னு நினைக்கிறமொ, அதேபே 
பார்ப்பனியத்திலிருந்தும்‌ மக்கள்‌ விடுதலை பெறணும்‌; 
ரொம்பவும்‌ முக்கியம்‌” 


“நாடு விடுதலை அடைந்த பிறகு இப்படியான சீரழிவு சக்தி 
அழிந்தே தரும்‌'' என்றான்‌ அன்னமய்யா, ஓங்கி. 


“இராது; அதுக்கு வழியில்லை 
““ஏந்‌ தீராதுன்னு சொல்லுதெ? '" 


“கரங்கிரஸ்‌ இயக்கத்தின்‌ தலைமையே அந்‌ ர்களி। 
தானிருக்கு"" இ ன்றால்‌ அகட த்த “பேசிப்‌ பேசியே கெட்டுப்‌ போய்ட்டடா நீ'' என்பார்கள்‌ 


கிராமத்துப்‌ பெரியவர்கள்‌ அவனிடம்‌. 
“ஏந்த எவர்களிடம்‌ இருக்கு; எந்த எவர்களிடமும்‌ இல்லெ. 


சொல்ற பிராமணன்‌ அல்லாத காந்திஜியிடம்‌ இருக்கு தேசத்‌ 


“என்ன, ஈரோட்டு மாப்ளெ என்ன சொல்லுதான்‌'' என்று 
நலமெ'' 


பகட்டுக்கொண்டே கஸ்தூரி வந்து அவர்களிடையே உட்கார்ந்தார்‌. 
“தராந்தியாரிடமிருந்து அது போயிட்டதுங்கிறதுதானே பாட்‌ 


"தாங்கரஸுத்‌ தலைமெ கம்ப்ளிட்டா பிராமணங்க கைக்குப்‌ 
தோல்வி எந்தோல்வி'ங்கிறது புலப்படுத்துது!'' 


போயிட்டது ங்குராரு ஒங்க மாப்பிளெ'' என்றார்‌ சாமி நாயக்கர்‌ 
“அது காந்தயோட, அவரோட கொள்கைக்குக்‌ இடை கஸ்தூரியிடம்‌, ஒரு ஆவலாதி சொல்லும்‌ குரலில்‌. 
தோல்வியில்லெ. அது தனிநபர்‌ விஷயம்‌; இளைஞர்க 
வெற்றிதானே ஒழிய, நீ நெனைக்கிற மாதிரி பிராம 
அபிராமணன்‌ விசயம்‌ இல்லெ”' 


“ஆமாம்‌; மாப்பிளெ சொல்றதுஞ்‌ சரிதான்‌! அவனோட ஈரோட்டு 
நாயக்கருக்கும்‌ அப்படித்‌ தோணப்‌ போய்த்தான்‌ அவருங்‌ 
காங்ரஸ்லெ இருந்தே வெலகுனதெ”' என்றார்‌ கஸ்தூரி. 

“இல்லை; ஒங்களுக்கு விஷயங்களைத்‌ தள்ளிப்‌ பார்‌. 
பார்வை இல்லை. சுதந்திரம்‌ கிடைக்கிற வரைதான்‌ காந்திய 
வைத்துப்‌ பார்ப்பார்கள்‌; அதம்பிறகு அவருக்கு என்ன நடக்கு 
சொல்ல முடியாது” 


'வர்ணாசிர தர்மங்கள்ளாம்‌ அப்படியே இருக்கணும்ன்னு 

சொல்லுதாரே காந்தியார்‌'' என்று கேட்டான்‌ அழகரசன்‌. ''ஆமா; 
இருக்கலாம்‌; இருந்துட்டுப்‌ போகட்டும்‌, ஆனா அதைப்‌ 
பாராட்டக்கூடாதுங்குறார்‌ அவர்‌'' 
““இறுக்குத்தனமா பேசாதே" என்று எரிச்சல்ப்பட்டார்‌ 
நாயக்கர்‌. '*நா ஒண்ணும்‌ கிறுக்குத்தனமாப்‌ பேசலை; நீங்‌, 
இறுக்கங்களா இருக்கீங்க!” என்று சிரித்துக்கொண்டே பதில। 
அழகரசன்‌. 


"இருந்தால்‌ பாராட்டாமல்‌ எப்படி இருக்கிறது? முதலில்‌ அது 
இருக்கப்போயித்தானே பாராட்டி நடக்கவேண்டியதே வந்தது?" 


“அது முந்தியக்‌ காலம்‌. இப்பொ, நம்முடைய தலைவர்கள்‌ 
அதைப்‌ பாராட்றது இல்லெ. அவர்கள்‌ நடத்துற மகாநாடு 
சளிலெல்லாம்‌ எல்லோரும்‌ சமமாத்தான்‌ உட்காந்து சாப்பிடுராங்க. 
நானே பாத்திருக்கென்‌'” 


விவாதம்‌ தடம்‌ விலகுவதைக்‌ கவனித்த அன்னமய்யா சூட்எ 
தணிக்க எப்படிப்‌ பேச்சைத்‌ திருப்புவது என்று யோசித்துக்கெ. 


கி.ராஜநாராயணன்‌ & 21: 


“மகாநாட்ல ஒரு நா அப்பிடி நடந்துட்டா எல்லாம்‌ ஆயிரு 
அது ஒரு நாக்‌ கூத்து. வாழ்க்கைக்கு வரவேண்டாமா? '' 

“வாழ்க்கைக்கு வராம என்ன! காந்தியின்‌ ஆஸ்ரமத்திலும்‌ 
தான்‌ நடக்குது"! 

“காந்திஜி ஆஸ்மரத்தில நடந்தது ஏன்‌ * 'பரத்வாஜர்‌ஆஸ்ரமத்து' 
நடக்கலெ? 

கஸ்தூரி சிரித்தார்‌! 

“இரிச்‌சி மழுப்ப முடியாது'' என்றான்‌ அழகரசன்‌. 

“மகரிஷி''ன்னு எல்லாராலும்‌ மதிக்கப்படுற வ.வே. 
அய்யராலேயே செய்ய முடியாத காரியத்தை நாளைக்கி இவ 
நடத்திக்‌ காட்டுவாங்கங்கிறது என்ன நிச்சயிப்பு?'' என்று கேட்‌ 

அழகரசன்‌ அன்று கேட்ட அந்தக்‌ கேள்வி வெகுநாளாய்‌ ௮ 
மய்யாவின்‌ மனசில்‌ எதிரொலித்துக்கொண்டேயிருந்தது. ௮. 
பிறகு அவனுடைய கணக்கு வாத்தியார்‌ ருத்ரப்பா சொன்ன 
காட்சி அவன்‌ நினைவுக்கு வந்தது... 

வக்கீல்‌ வைத்தியநாதய்யர்‌ தனது தோளில்‌ ஒரு ஹரிஜ 
குழந்தையைத்‌ தூக்கி வைத்துக்கொண்டு மதுரை மீனாட்சி அம்‌ 
கோவிலுக்குள்‌ நுழைகிறார்‌. அவருடைய மற்றொரு கை 
ஹரிஜனக்‌ இழவியைத்‌ தாங்கிக்கொண்டிருக்கிறது. அவரு. 
பின்னால்‌ ஒரு ஹரிஜனங்களின்‌ கூட்டம்‌. அவர்கள்‌ கைக 
தேங்காய்‌, பழம்‌ முதலிய மங்கலப்‌ பொருள்கள்‌ நிறைந்த தட்டுக 
அவர்களைக்‌ கோவிலுக்குள்‌ நுழையவிடாமல்‌ தடுக்க வை! 
களின்‌ தலைமையில்‌ கம்பும்‌ கையுமாக ஆலயப்‌ பணியாளர்க 
குண்டர்களும்‌. 


* பரத்வாஜ ஆஸ்ரமம்‌- நெல்லை மாவட்டம்‌ சேர்மாதேவி என்ற 
வ.வே.ஸ-ப்ரமண்ய அய்யர்‌ நடத்தி வந்த ஆஸ்ரமம்‌. இங்கே 
பிராமணக்‌ குழந்தைகளும்‌ மற்ற ஜாதிக்குழந்தைகளும்‌ சேர்ந்து. 
பந்தியில்‌ உட்கார்ந்து சாப்பிடஅனுமதிக்க மறுத்துவிட்டார்‌ 
வ.வே.ஸு. அய்யர்‌. 
இந்த ஆஸ்ரமம்‌ நடத்த காங்கிரஸ்‌ கட்சி நிதி உதவி செய்தது. 
அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ்‌ கட்சியின்‌ மாநிலத்தலைவ। 
இருந்த ஈரோடு ராமசாமி (பெரியார்‌) இதைப்‌ பலமாக ஆட்‌ 
தொடர்ந்து ஆட்சேபித்தும்‌ நிதி உதவியை அவரால்‌ நிறுத்த 
முடியவில்லையாதலால்‌ காங்கிரஸ்‌ கட்சியிலிருந்தே இதன்‌ 
காரணமாக கோபத்தோடு விலகினார்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 213 
வைத்திய நாதய்யரை அந்த வைதீகப்‌ பெருமக்கள்‌, இனத்துரோகி 
என்றும்‌ நாத்திகன்‌ என்றும்‌ தூற்றினார்கள்‌. 


+ 


32 


அழகரசன்‌ இன்னும்‌ ஊர்‌ திரும்பியிருக்கவில்லை என்று 
விசாரித்து அறிந்துகொண்டான்‌ அன்னமய்யா. இனி என்ன செய்ய 
என்று யோசித்துக்கொண்டிருந்த போதுதான்‌ 'கடவுள்போல' 
சுப்பையா தட்டுப்பட்டான்‌. அவன்‌ மதுரைக்‌ கல்லூரி மாணவன்‌; 
இவனைவிட ஒரு வகுப்பு முந்தியதால்‌ காலேஜுக்குப்‌ போய்‌ 
விட்டான்‌. படிப்பில்‌ படுசுட்டி. அரசியல்‌ விஷய அக்கறைகளிலும்‌ 
அப்படித்தான்‌. ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டவன்‌. 

சுப்பையாவைப்‌ பார்த்ததும்‌ அன்னமய்யாவுக்கு சந்தோஷம்‌ 
பிடிபடவில்லை. நல்ல சமயத்துக்கு வந்தான்‌ என்று நினைத்துக்‌ 
கொண்டு “வா, வீட்டுக்குப்‌ போவோம்‌”! என்று அழைத்தான்‌. 
“வீட்டுக்கு என்னத்துக்கு; காத்தாட நடுச்‌ சுவரில்‌ உக்கார்ந்து பேசுவம்‌ 
வா”! என்றான்‌. குளத்துக்கு மத்தியில்‌ அரைகுறையாகக்‌ கட்டி 
முடிக்கப்படாமல்‌ நிற்கும்‌ நடுச்சுவரில்‌ உட்கார்ந்து பேசிப்‌ பொழுது 
கழிப்பதில்‌ ஒரு ஆனந்தம்‌ இருந்தது அவர்களுக்கு. 

அன்னமய்யாவுக்கு இப்போது அந்த ஆனந்தம்‌ வேண்டாம்‌. 
அதைவிடப்‌ பெரிசான அதையும்விட முக்கியமான பேரானந்தம்‌ 
ஒன்றை நோக்கி சுப்பையாவை அழைத்துப்‌ போகவேண்டும்‌. ''ஒரு 
முக்கிய சமாச்சாரம்‌ இருக்கு; வீட்டுக்கு வா சொல்லுதென்‌'' என்று 
கூட்டிக்கொண்டு போனான்‌. 


என்னவாயிருக்கும்‌ முக்கிய சமாச்சாரம்‌? பொம்பளைங்க 
சமாச்சாரம்‌ எதாவது இருக்குமா. எதாவது ஒரு காதல்கடிதம்‌ 
வந்திருக்கு மோ பயலுக்கு, என்றெல்லாம்‌ யோசித்துக்கொண்டே 
போன சுப்பை யாவுக்கு, நினைத்ததுபோலவே இவன்‌ ரகசியமா ஒரு 
காயிதத்தைக்‌ கொண்டுவந்து தர்றானே, என்று பிரித்துப்‌ பார்த்தாள்‌ .. 
தந்திக்‌ கம்பியை அறுக்கிறது, தண்டவாளத்தைப்‌ பெயர்க்கிறது 
இப்படி!!! 


கி.ராஜநாராயணன்‌ & 214 

எரிச்சலோடு அன்னமய்யாவின்‌ முகத்தைப்‌ பார்த்தான்‌. ''என்ன 
புத்தகெட்டதனம்‌ இதெல்லாம்‌; தண்டவாளத்தைப்‌ பெயர்த்து ரயில்‌. 
கவிழ்ந்தால்‌ விழுந்து சாகிறது நம்ம நாட்டு ஆட்கள்தானே; 
வெள்ளைக்காரன்‌ இல்லையே. அதோட, மொதல்லெ இது 
காங்கிரஸ்‌ கட்சியின்‌ திட்டம்‌ இல்லெ; தெரிஞ்சிக்கொ; காந்தி 
உட்பட நம்ம எந்தத்‌ தலைவரும்‌ இப்படிச்‌ சொல்லவே மாட்டாங்க. 
மொதல்ல இதெக்‌ கழிச்சித்‌ தூரப்போடு'' என்றான்‌. 

அன்னமய்யாவின்‌ ஆனந்தக்‌ கனவு ஒரு நொடியில்‌ தகர்ந்தது. 
மேலும்‌ மேலும்‌ சுப்பையா சொன்னதைக்‌ கேட்கக்‌ கேட்க தலை 
சுற்றியது! 
+ 


தேசத்தில்‌ அன்றாடம்‌ நடந்துகொண்டு வருகிற செய்திகள்‌ 
மக்களை வந்து அடைய வெகுநாட்கள்‌ பிடித்தது. கோபல்ல கிராமம்‌. 
போன்ற குக்கிராமங்களை வந்து அடைய மேலும்‌ பல நாட்கள்‌ 
ஆவதில்‌ ஆச்சரியமில்லை. கடுமையான செய்தித்‌ தணிக்கை 
யிருந்ததால்‌ வதந்திகளுக்குக்‌ கொண்டாட்டமாக இருந்தது. எது. 
செய்தி எது வதந்தி என்று பிரித்துப்‌ பார்ப்பது இப்படிச்‌ சமயங்களில்‌. 
ரொம்பக்‌ கஷ்டம்‌. ‘ 
- 


“பலத்த போலீஸ்‌ பாதுகாப்புடன்‌ வீட்டுக்காவலில்‌ வைக்க 
பட்டிருந்த தலைவர்‌ சுபாஷ்‌ சந்திர போஸ்‌ பெண்‌ வேடமிட்டு 
பாதுகாப்பிலிருந்து தப்பினார்‌!' என்கிற செய்தி பத்திரிகைகளில்‌ 
வந்தது. அதைப்‌ படித்ததும்‌ மக்களிடம்‌ ஒரே பரபரப்பு; சந்தோஷம்‌. 

போலீஸ்‌ பாதுகாப்பிலிருந்து மாறுவேடம்‌ போட்டுக்கொண்டு. 
தப்பிய சுபாஷ்‌, ''ஜியாவுதீன்‌'' என்கிற பெயரில்‌ போலி 
பாஸ்போர்ட்டுடன்‌ ஆப்கானிஸ்தான்‌ வழியாக ஜெர்மனிக்குப்‌ 
புறப்பட்டுப்‌ போனார்‌. போகும்‌ வழியில்‌ அவர்‌ தன்னுடைய 
பெயரை ''சிஃனார்‌ ஆர்லண்ட்டோ மஸோட்டா'' என்று மாற்றி 
வைத்துக்‌ கொண்டார்‌. அவரிடம்‌ இத்தாலிய பாஸ்போர்ட்‌ இருந்தது. 

சுபாஷ்‌ போஸ்‌ பெர்லினில்‌ ஒரு வருச காலம்‌ காத்திருந்தார்‌. அவர்‌ 
எதிர்பார்த்து வந்த உதவி ஹிட்லரிடமிருந்து கடைக்கவில்லை. நாஜி 
சைன்யம்‌ சிறைப்பிடித்து வைத்திருந்த இந்திய ராணுவவீரர்களைக்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௩ 215 


கொண்டு ஒரு தேசிய ராணுவம்‌ அமைக்க விரும்பினார்‌. ஆனால்‌ 
அது அவர்‌ நினைத்ததுபோல்‌ கைகூடவில்லை. 


இந்தச்‌ சமயத்தில்‌ ஜப்பானிய அரசிடமிருந்து சுபாஷ்‌ போகக்‌ 
தங்களிடம்‌ அனுப்பிவைக்கச்‌ சொல்லி செய்தி வந்தது ஹிட்லருக்கு. 


எல்லா இடங்களிலும்‌ பயங்கரமாக யுத்தம்‌ நடந்துகொண்டிருந்த 
அந்தச்சமயத்தில்‌ சுபாஷை பாதுகாப்போடு எப்படி அங்கே அனுப்பி 
வைப்பது என்பது பிரச்சனையாக இருந்தது. யுத்த மேகங்கள்‌ சூழ்ந்‌ 
இருந்த வானப்பிராந்தியம்‌ அவ்வளவு பாதுகாப்பானது அல்ல 
நீண்ட கடல்‌ வழியாகத்தான்‌ அனுப்ப வேண்டும்‌. செல்லும்‌ கடல்‌ 
வழி முழுவதும்‌ பிரிட்டீஷ்‌ - அமெரிக்க கடற்படை அபாயம்‌ நிறைந்‌ 
திருந்தது. 

அப்போது பெர்லினிலிருந்த ஜப்பானிய தூதர்‌ ஜெனரல்‌ 
ஒலிமாவும்‌ ஜெர்மன்‌ ராணுவ நிபுணர்களும்‌ சேர்ந்து ஒரு திட்டம்‌ 
வகுத்தார்கள்‌. அதன்படி, இந்துமகா சமுத்திரத்தில்‌ ஒரு இடம்வரை 
ஜெர்மன்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பலில்‌ சுபாஷைக்‌ கொண்டுபோவது, பிறகு 
அங்கிருந்து ஜப்பான்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பல்‌ வந்து அழைத்துப்‌ போக 
வேண்டும்‌ என்பது ஏற்பாடு. 

சுபாஷ்‌ போஸ்‌ ரண்டு இந்தியர்களின்‌ துணையுடன்‌ ஜெர்மன்‌ 
சப்மெரினில்‌ கிளம்பினார்‌. இங்கிலீஷ்‌ கால்வாய்க்குள்ப்‌ புகுந்து, 
பிஸ்கே வளைகுடாவைத்‌ தாண்டி, அட்லாண்டிக்‌ கடலுக்குள்‌ வந்து, 
தென்னாப்பிரிக்காவின்‌ தென்முனையைத்‌ தொடாமலேயே ம 
காஸ்கர்‌ தீவுக்கருகில்‌ ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ வந்து நின்றது அந்த 
சப்மெரின்‌. அங்கே அவருக்காகக்‌ காத்திருந்த ஜப்பானிய 
சப்மெரினில்‌ ஏறிக்கொண்டு சுமத்ரா வந்து சேர்ந்தார்‌ போஸ்‌. இது 
நடந்தது 1943 மே மாசம்‌ முதல்த்‌ தேதி. 

மே மாசம்‌ 16-ம்‌ தேதி அவர்‌ டோக்கியோ போய்ச்‌ சேர்ந்தார்‌ 
அங்கே அவர்ஜப்பானிய ராணுவ ஜெனரல்‌ போகோவைச்‌ சந்தித்தார்‌. 


ம 


சுபாஷ்‌ போலீஸ்‌ காவலில்‌ இருந்து மாறுவேடத்தில்‌ தப்பினார்‌ 
என்றெ செய்தி மட்டும்தான்‌ கோபல்ல புரத்து மக்களுக்குத்‌ தெரியும்‌; 
மற்றபடி நடந்த சங்கதிகள்‌ அவர்களுக்குத்‌ தெரியாது! அதேபோல்‌ 


கி.ராஜநாராயணன்‌ ஐ, 216 
ஒரு நாள்‌ தினப்பத்திரிகையில்‌ முதல்ப்‌ பக்கத்தில்‌ ஏழு பத்தித்‌ 
தலைப்பில்‌, ''பிரின்ஸ்‌ ஆப்‌ வேல்ஸ்‌" “ரிபல்ஸ்‌'' என்ற பெயருடைய 
பிரமாண்டமான பிரிட்டிஷ்‌ போர்க்‌ கப்பல்கள்‌ ஜப்பானியர்களால்‌ 
மூழ்கடிக்கப்பட்டன என்கிற செய்தியை அந்த கிராமத்து மக்கள்‌ 
பரப்பரப்போடு வாசித்தார்கள்‌. 


1942 பெப்ரவரி 5-ம்‌ தேதி சிங்கப்பூரைப்‌ பிடித்தது ஜப்பான்‌. 
சிங்கப்பூர்‌ என்கற பெயரை மாற்றி அதற்கு ஷெர்னன்‌ என்று பெயர்‌. 
வைத்தது! 


அங்கே இருந்த பிரிட்டிஷ்‌ ராணுவம்‌ பூராவும்‌ ஜப்பானிடம்‌ சரண்‌ 
அடைந்தது. சரண்‌ அடைந்த அந்த பிரம்மாண்டமான படையில்‌ 
இருந்த இந்தியர்கள்‌ மட்டும்‌ நாற்பது ஆயிரம்‌ பேர்‌! பிரிட்டிஷ்‌ தளபதி 
ஆர்சரிபால்ட்‌ பெர்ஸிவல்‌ அந்த இந்தியச்‌ சிப்பாய்களை ஜப்பானிய 
மேஜர்‌ ப்யூஜிவாராவிடம்‌ கைதிகளாக ஒப்படைத்தார்‌. 

மேஜர்‌ ப்யூஜிவாரா அந்த இந்தியப்‌ படை வீரர்களைப்‌ 


பிரியத்தோடு 'என்‌ அன்புக்குரிய இந்திய வீரர்களே” என்று சொல்லி: 
ஏற்றுக்கொண்டாராம்‌. 


இதைப்பற்றி அந்த மேஜர்‌ பத்திரிகைக்காரர்களிடம்‌ குறிப்பிடும்‌ 
போது, ''ஜப்பான்‌ இந்தியர்களை விரோதிகளாகக்‌ கருதவில்லை. 
பிரிட்டிஷ்‌ அடிமைத்‌ தளையிலிருந்து விடுதலை பெற அவர்கள்‌: 
செய்யும்‌ முயற்சிகள்‌ அனைத்துக்கும்‌ எல்லாவித உதவிகளையும்‌ 
செய்ய ஜப்பான்‌ தயாராக இருப்பதாக அவர்‌ சொன்னதோடு 
'இந்தியாவிலிருந்து அவர்களைத்‌ துரத்த நேரம்‌ வந்துவிட்டது” 
என்று சொன்னாராம்‌. 


சிங்கப்பூர்‌ வீழ்ந்ததைத்‌ தொடர்ந்து மார்ச்சில்‌ ரங்கூனும்‌ வீழ்ந்தது. 
அதே மாதத்தில்‌ கிழக்கிந்தியத்‌ தீவுகளும்‌ வோடல்‌ கால்வாயும்‌ 
ஜப்பானியர்‌ வசமாகிவிட்டது. 


42 ஜூன்‌ 15-ம்‌ தேதி பாங்காக்கில்‌ கிழக்காசிய, தென்‌ கிழக்கு ஆசிய 
இந்தியர்களின்‌ மாநாடு தலைவர்‌ ராஷ்பிகாரி போஸ்‌ தலைமையில்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ &, 217 


நடந்தது. இந்த மாநாட்டில்‌ ஜப்பானிடம்‌ சரண்‌ அடைந்த இந்திய 
ராணுவத்தின்‌ பிரதிநிதியாக 50 பேர்‌ வந்து கலந்து கொண்டார்கள்‌. 


இந்த மாநாடு இந்திய விடுதலைக்கு ஒரு ராணுவம்‌ அமைக்கவும்‌ 
அதை வழிநடத்திச்‌ செல்ல ராஷ்‌ பிகாரிபோஸ்‌ தலைமையை ஏற்றுக்‌ 
கொள்ளவும்‌ தீர்மானித்தது. 


ஜப்பான்‌ பர்மாவைக்‌ கைப்பற்றியதைத்‌ தொடர்ந்து, வங்‌ 
காளத்தைச்‌ சேர்ந்த ஹீகூமாவும்‌ அதைத்‌ தொடர்ந்து அந்தமான்‌ 5 
நிகோபர்‌ தீவுகளும்‌ ஜப்பான்‌ வசமாகியது. அழ்தமானை ஐப்பான்‌ 
பிடிக்கும்போது ஒரு குண்டுகூட சுடவில்லையாம்‌; அவ்வளவு 
சுலபமாகப்‌ பிடித்ததாகப்‌ பேசிக்கொண்டார்கள்‌. 


இந்தியர்களின்‌ தலைவரான ராஷ்பிகாரிபோஸ்‌ இந்திய ராணுவ 
வீரர்களை இந்திய தேசிய ராணுவமாக சீர்திருத்தி அமைத்தார்‌. 
கிழக்கு - தெற்கு ஆசிய இந்தியர்களின்‌ ஆதரவைத்‌ திரட்டினார்‌. 
முழுமூச்சோடு அவர்‌ இப்படி அரும்பாடுபட்டுக்‌' கொண்டிருக்‌ 
கையில்‌ அவருடைய நீரிழிவுநோய்‌ அதிகப்பட்டதோடு, 
சயரோகநோயும்‌ சேர்ந்துகொண்டது. இந்த நோய்க்கு மருந்து 
கண்டுபிடிக்கப்படாத காலம்‌ அது. ராஷ்பிகாரி படுக்கையில்‌ 
விழுந்தார்‌. 'அய்யோ இந்தச்‌ சமயத்தில்‌ எனக்கு இப்படி ஆகிவிட்ட 
தே! என்று வருந்தினார்‌. தனக்குப்‌ பதில்‌ ஒரு நல்ல தலைமையை 
அவர்‌ மனசு தேடியது. அப்போதுதான்‌ அவருக்குத்‌ தப்பி வந்த 
தலைவர்‌ சுபாஷ்‌ போஸின்‌ ஞாபகம்‌ வந்தது. 

ஜுலை 2-ம்‌ தேதி சுபாஷ்‌ சிங்கப்பூருக்கு வந்தார்‌. ராஷ்பிகாரிதான்‌ 
அவரை சிங்கப்பூருக்கு அழைத்து வந்தது. இந்தியா லீக்‌ சுபாஷக்கு 
ஒரு வரவேற்பு அளித்தது. பெரிய்ய கூட்டம்‌; ஏராளமான இந்தியர்‌ 
கள்‌ கலந்துகொண்டார்கள்‌. ''நான்‌ உங்களுக்கு ஒரு அருமை கரன்‌ 
பரிசு கொண்டு வந்திருக்கிறேன்‌'' என்று கூட்டத்தினரைப்‌ பார்த்துப்‌ 
பேசும்போது ராஷ்பிகாரி சொன்னார்‌. ''அந்தப்‌ பரிது, இதோ இவர்‌ 
தான்‌'' என்று சொல்லி சுபாஷ்‌ போஸைக்‌ காண்பித்தார்‌. மக்களு 
டைய, ராணுவ வீரர்களுடைய மகிழ்ச்சிக்‌ கரமுழக்கமும்‌ குரல்‌ 
முழக்கமும்‌ சூழலை அதிரடித்தது. அந்தக்‌ கூட்டத்தில்‌ சுபாஷ்போஸ்‌ 
அன்று பேசிய பேச்சு இந்திய விடுதலைப்‌ போராட்ட சரித்திரத்தில்‌ 
குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லுகிறார்கள்‌. 

"ஜுலை 9-ஆம்‌ நாள்‌ பேச்சு'' என்ற அவருடைய பேச்சில்‌, 
ராணுவ உதவி இல்லாமல்‌ இந்தியா விடுதலை பெற முடியாது 
என்று பல ஆண்டுக்‌ காலமாகவே நான்‌ நினைத்து வந்திருக்கிறேன்‌ 


கி.ராஜநாராயணன்‌ 9, 218 


ஒரு ராணுவம்‌ தன்னிடம்‌ இருந்ததினால்த்தான்‌ ஜார்ஜ்‌ வாஷிங்டன்‌ 
போரிட்டு வெற்றி பெற்றார்‌. தன்னிடம்‌ ஒரு ராணுவம்‌ 
இருந்ததினால்த்தான்‌ கரிபால்டியால்‌ இத்தாலியை விடுவிக்க 
முடிந்தது'' என்று குறிப்பிட்டார்‌. 

இந்திய ராணுவ வீரர்களைப்‌ பார்த்து அவர்‌ பெருமிதத்தோடு 
“இந்தியாவின்‌ முதல்‌ விடுதலை ராணுவத்தில்‌ சேரவும்‌ அதில்ப்‌ 
பணிபுரியவும்‌ உங்களுக்கும்‌ வாய்ப்பும்‌ பெருமையும்‌ 
கஇிடைத்திருக்கிறது. இதைப்‌ பயன்படுத்தி உழைத்து நம்‌ இந்திய 
நாட்டின்‌ விடுதலைக்கு முட்டுக்கட்டையாக உள்ள அனைத்தையும்‌ 
தகர்த்து முன்னேறுங்கள்‌'' என அறைகூவல்‌ விடுத்தார்‌. 

அதுவரை அவர்‌ அணிந்துகொண்டிருந்த சிவிலியன்‌ உடையைத்‌ 
துறந்து ராணுவ உடை அணிந்திருந்தார்‌. மானிட கம்பீரம்‌ நிறைந்த 
அவர்‌ உடம்புக்கு அந்த ராணுவ உடை எடுப்பாகவும்‌ பொருத்த 
மாகவும்‌ இருந்ததோடு அவரிடம்‌ வீரலக்ஷ்மி 'துதிகொண்டு ' 
விளங்கினாள்‌. 

ஜுலை 9-ஆம்‌ தேதி சிங்கப்பூரில்‌ மக்கள்‌ கூட்டத்தில்‌ 
பேசும்போது “ரோம்‌ வீழ்ந்துவிட்டது; கிழக்காசிய இந்தியர்களே 
ஒன்றுபடுங்கள்‌, கிளர்ந்தெழுங்கள்‌. முழுமூச்சுடன்‌ பிரிட்டிஷ்‌ 
அரசை எதிர்த்துக்‌ கிளம்புங்கள்‌. நாம்‌ வெளியில்‌ பிரிட்டிஷ்‌ 
ராணுவத்தை ஒடுக்கு வோம்‌; அதே சமயம்‌ இந்தியாவில்‌ ராணுவம்‌ 
அவர்களுக்கு எதிராகக்‌ கிளர்ந்து எழும்‌” என்றார்‌ உறுதிபட. 
4 


33 


சுபாஷ்‌ போஸ்‌ சுதந்திர இந்தியாவின்‌ அரசியல்‌ சட்டம்‌ ஒன்றைத்‌ 
தயாரித்தார்‌. 

1943 அக்டோபர்‌ 21-ல்‌ அவர்‌ முதல்‌ சுதந்திர இந்திய அரசு 
அமைக்கப்படுவதாக ஆயிரக்கணக்கான இந்தியர்கள்‌ நிறைந்த 
கூட்டத்தில்‌ அறிவித்தார்‌. அப்போது மகிழ்ச்சி ஆரவாரம்‌ 
பொங்கியது. 

சுதந்திர இந்திய அரசின்‌ தலைமையகம்‌ தற்காலிகமாக 
சிங்கப்பூரில்‌ இருந்தது. இந்த சுதந்திர சர்க்காரை அங்கீகரித்து, இந்த 
அரசைத்‌ தன்‌ சொந்த மண்ணில்‌ செயல்படவேண்டும்‌ என்பதற்காக 
அந்தமான்‌ - நிகோபர்‌ தீவுகளைத்‌ தம்வசம்‌ ஒப்படைக்கும்படி 
ஐப்பான்‌ அரசைக்‌ கேட்டுக்கொண்டார்‌ நேதாஜி சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 6. 219 

48 டிசம்பர்‌ 27-ஆம்‌ தேதி சுதந்திர இந்தியாவின்‌ முதல்‌ ஜனாதிபதி 
நேதாஜி சுபாஷ்‌ முதல்‌ சுதந்தர மண்ணான அந்தமானில்‌ வந்து 
இறங்கினார்‌. நேதாஜி அங்கே தேசியக்‌ கொடியாக ''தாயின்‌ 
மணிக்கொடி''யை ஏற்றி வணங்கினார்‌. 


எத்தனையோ ஆண்டுகாலம்‌ அந்தமான்‌ ஜெயிலில்‌ துன்பப்பட்டு 
வாடிய எல்லாக்‌ கைதிகளுமே விடுவிக்கப்பட்டு சுதந்திரமானார்கள்‌. 
அந்தமான்‌ - நிகோபர்‌ தீவுகளில்‌ வீசிய அந்த சுதந்திரக்‌ காற்றைச்‌ சில 
நாட்கள்தான்‌ அங்கிருந்தவர்கள்‌ சுவாசிக்க முடிந்தது. லெப்டி னன்ட்‌ 
கர்னல்‌ லோகநாதனிடம்‌ அந்தத்‌ தீவுகளின்‌ பொறுப்பை ஒப்படைத்து 
விட்டு நேதாஜி பர்மியப்‌ போர்‌ முனையைக்‌ கவனிக்கச்‌ செல்ல 
வேண்டியதாகிவிட்டது. 


இந்திய தேசிய ராணுவம்‌ என்று சொல்லப்பட்ட ''௮ய்‌.என்‌.ஏ'* 
அப்போது துப்பாக்கிகளை உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம்‌ 
வரவில்லை. பின்னால்‌ வந்தது. அரக்கான்‌ போர்‌ முனையில்‌, 
ஜப்பானியர்‌ பின்வாங்கி ஓடியதும்‌ ''அய்‌.என்‌.ஏ'' தன்‌ காலில்‌ 
நின்றது. “'வரட்டும்‌. பிரிட்டிஷ்‌ படை வரட்டும்‌. இங்கே இருப்பது 


அடிமை ராணுவமல்ல; சுதந்திர இந்திய ராணுவம்‌ என்பதை 
உலகுக்குக்‌ காட்டும்‌'' என்று நேதாஜி சொன்னார்‌. 


எதிர்த்‌ தரப்பில்‌ - மறுபக்கம்‌ - மவுண்ட்‌ பேட்டன்‌ தலைமையில்‌ 
பிரிட்டிஷின்‌ தென்கிழக்காசிய கமாண்ட்‌ படையினர்‌ முன்னேற்பாடு 
களுடன்‌ தயாராக இருந்தார்கள்‌. 

இம்பால்‌, கோஹிமா பகுதிகளில்‌ இவர்களை உள்ளே வர விட்டு 
சுற்றி வளைத்துக்கொண்டார்‌ மவுண்ட்பேட்டன்‌! ஏராளமான 
சேதங்களுக்குப்‌ பிறகு ''அய்‌ என்‌ ஏ'' சரண்‌ அடையும்படி ஆயிற்று. 
எதிரிகள்‌ கையில்‌ சிக்காமல்‌ நேதாஜி தப்பினார்‌. 

தான்‌ வெளியிலிருந்து ராணுவத்துடன்‌ தாக்கத்‌ தொடங்கும்‌ அதே 
வேளையில்‌ இந்தியாவினுள்‌ தன்‌ மக்களும்‌, இந்திய ராணுவ 
வீரர்களும்‌ பிரிட்டிஷ்‌ ஆதிக்கத்துக்கு எதிராகப்‌ போர்க்கொடி 
உயர்த்துவார்கள்‌, பொங்கி எழுவார்கள்‌ என்று நேதாஜி எதிர்பார்த்த 
எதிர்பார்ப்பு கனவாகிவிட்டது; என்றாலும்‌ அவர்‌ எதிர்பார்த்தது 
வேறு வகையில்‌ நடக்கவே செய்தது பம்பாயில்‌. 
4 

சுப்பையாவும்‌ அன்னமய்யாவும்‌ காரசாரமாகப்‌ பேசிக்‌ 
கொண்டார்கள்‌. சுப்பையாவின்‌ பேச்சு ஒவ்வொன்றும்‌ அன்னமய 


கி.ராஜநாராயணன்‌ 6, 220. 


யாவுககுக்‌ கோபத்தை வரவழைத்தது. தந்திக்‌ கம்பி அறுக்கிறது, 
தண்டவாளத்தைப்‌ பேர்க்கிறது என்பது வேண்டாம்‌ என்று சொல்லி 
அதோடு சுப்பையா நிறுத்திக்கொண்டிருந்தால்‌ அன்னமய்யாவுக்குக்‌ 
கோபம்‌ வந்திருக்காது; இந்த யுத்தத்தில்‌ நாம்‌ பிரிட்டிஷாருக்கு 
ஒத்துழைக்கவேண்டும்‌ என்று சொன்னான்‌! 

இது என்னடா கூத்து என்று முதலில்‌ அன்னமய்யா திகைத்தான்‌. 
சுப்பையா, அதுக்கான காரணங்களை ஒவ்வொன்றாக விரல்களை 
மடக்கி விளக்க ஆரம்பித்தான்‌. இந்த யுத்தம்‌ பாசிசத்துக்கும்‌ 
ஏகாதிபத்தியத்துக்கும்‌ ஆரம்பித்த யுத்தம்தான்‌. அதனால்த்தான்‌ 
நமக்கென்ன என்று இருந்தோம்‌. இப்போது யுத்தத்தின்‌ தன்மையே 
மாறிவிட்டது. ஏகாதிபத்திய நாடுகளையும்‌ முதலாளித்துவ ஆதிக்க 
நாடுகளையும்‌ பாசிசம்‌ தாக்கித்‌ தன்‌ வசப்படுத்திக்கொண்டிருக்கும்‌ 
போது அடிமை இந்தியாவில்‌ வசிக்கும்‌ நாம்‌ யுத்தத்தின்‌ போக்கில்‌ 
அக்கறை கொள்ளாமல்‌ இருந்தது சரிதான்‌. 

இப்போது அந்த பாசிசம்‌ தொழிலாளர்‌ - விவசாயிகள்‌ ஆட்சி. 
செய்யும்‌ ஒரே நாடான ரஷ்யாவின்மேல்‌ படையெடுத்துவிட்டது. 
நமக்கென்ன என்று இப்போது நாம்‌ இருக்கக்கூடாது என்றான்‌. 
ஏகாதிபத்ய யுத்தமாக இருந்தது இப்போது மக்கள்‌ யுத்தமாக மாறி 
விட்டது என்று குரல்‌ உயர்த்திச்‌ சொன்னான்‌ சுப்பையா. 

அன்னமய்யாவுக்கு இது புரிந்துகொள்ள முடியவில்லை. அவன்‌ 
கேட்டான்‌, “இது மக்கள்‌ யுத்தம்‌ என்றால்‌ உலகத்திலுள்ள சகல தரப்பு 
மக்களுக்கும்‌ பாசத்துக்கும்‌ இடையேவா நடக்கிறது இந்த யுத்தம்‌? 
இந்த யுத்தத்தின்‌ இறுதியில்‌ நீ சொல்லுகிற ''மக்கள்‌'” வெற்றி 
பெறுகிறார்கள்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌: அந்த வெற்றி நமக்குக்‌ 
கிடைக்குமா பிரிட்டிஷ்காரனுக்குக்‌ கிடைக்குமா?'' என்று 
கேட்டான்‌. 

இந்தக்‌ கேள்வி சுப்பையாவுக்கு சங்கடத்தைத்‌ தந்தது. எப்படி 
இந்த அன்னமய்யாவுக்கு இதை விளக்குவது என்று யோசித்தான்‌. 
“பிரசவம்‌ ஆகும்‌ வேளையில்‌ நெலமை மோசமாகும்போது பெரிய 
உயிரைக்‌ காப்பாத்துறதா சின்ன உயிரைக்காப்பாத்துறதான்னு வந்தா 
எந்த உயிரை நீ காப்பாத்தச்‌ சொல்லுவே? '! 

*'சந்தேகமில்லாம பெரிய உசுரைத்தான்‌'* 

"ஆங்‌! இத ஞாபகம்‌ வச்சிக்கொ. சோவியத்‌ நாடு அழிஞ்சி 
போச்சிண்ணா; அவ்வளவு தான்‌. மேலும்‌ மக்கள்‌ ஆட்சி உலகத்துல 
பரவ வழியில்லாமல்‌ போயிரும்‌. அந்த ஒளிய அணைஞ்சி 
போயிராம காப்பாத்த வேண்டியது உலகத்திலுள்ள ஜனநாயக 
வாதியின்‌ கடமெ. '* 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 221 


“நீ வேணாலும்‌ பாரு! இந்த யுத்தத்தின்‌ முடிவில்‌ பல நாடு கள்ளெ 
உண்மையான மக்கள்‌ ஆட்சி மலரும்‌. இப்பொ இருக்கிற இந்த 
பிரிட்டிஷ்‌ வல்லரசு எழுந்திருச்சிகூட நிக்கமுடியாம லொட 
லொடட்டையாப்‌ போயிரும்‌. அப்ப நாம இந்த வெள்ளைக்கார 
னோட சண்டை போடக்‌ கூட வேண்டாம்‌; எந்திரிச்சி நிண்ணாப்‌ 
போதும்‌! ஓட்டம்‌ பிடிக்கிறதெத்‌ தவிர வேற வழியில்லெ' 


அன்னமய்யாவுக்கு இதுகேட்க நன்றாக இருந்ததே தவிர அவன்‌ 
மனசில்‌, இதில்‌ ஏதோ ஒரு தவறு இருக்கிற மாதரியே பட்டுக்‌ 
கொண்டிருந்தது. வெள்ளைக்காரன்‌ ஆட்சியைக்‌ கவிழ்க்க இந்த 
நேரத்தை விட்டுவிட்டால்‌ இது மாதரியான நேரம்‌ இனி அமையாது 
என்று தோன்றிக்‌ கொண்டேயிருந்தது. நாளைக்கிக்‌ கிடைக்கப்‌ போற 
பலாப்பழத்தைவிட இன்றைக்குக்‌ கிடைக்கப்‌ போகும்‌ கிளாப்‌ பழமே 
போதும்‌ போல்ப்பட்டது. அன்னமய்யாவுக்குத்‌ தோன்றியது, இந்த 
ஹிட்லர்‌ ஏன்‌ தான்‌ ருஷ்யாவின்‌ மேல படையெடுத்தானோ; 
பேசாமல்‌ இந்த பிரிட்டிஷ்காரனையே அடிச்சி நொறுக்கி 
இங்கிலாந்து நாட்டையே பிடிச்சிருக்கலாமே என்று அதைச்‌ 
சுப்பையாவிடம்‌ கேட்டான்‌. ம்‌ 


"பார்க்கப்‌ போனா ஹிட்லரோட ரண்டாவது எதிரிதான்‌ இந்த 
வெள்ளைக்காரன்‌. அவனோட முதல்‌ எதிரி மக்கள்‌ ஆட்சி செய்யும்‌ 
சோவியத்நாடுதான்‌”" 


சுப்பையாவோடு பேசப்‌ பேச அன்னமய்யாவுக்கு மனசில்‌ 
குழப்பங்களும்‌ கேள்விகளும்‌ அதிகரித்துக்கொண்டே வந்தன. 
சுப்பையாவின்‌ ஒவ்வொரு பதிலும்‌ மேலும்‌ பல கேள்விகளைக்‌ 
கேட்க வைத்தது. அவன்‌ பேசும்‌ பேச்சில்‌ இவன்‌ இதுவரை 
கேள்விப்படாத பல புதிய புதிய வார்த்தைகள்‌ இருந்தன. 
அதைப்பற்றிக்‌ கேட்டால்‌ அதுக்கு அவன்‌ பதில்ச்‌ சொல்லும்போது 
மேலும்‌ பல புதிய வார்த்தைகள்‌ வந்து விழும்‌! நாம்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டிய வார்த்தைகளும்‌ விவரணைகளும்‌ மலைபோல்‌ இருக்கும்‌ 
போலிருக்கே என்று மலைத்தான்‌. 

ஒவ்வொரு வார்த்தைக்குமாக அர்த்தம்‌ கேட்கும்போதும்‌ 
சுப்பையாவால்‌ ஒரு மூச்சு! பேச வேண்டியதிருந்தது! சுப்பையாவின்‌ 
'கட்சி'யில்‌ நியாயம்‌ இருப்பதும்போல்ப்‌ பட்டது; நியாயம்‌ இல்லை 
என்றும்‌ பட்டது! 
- 


பி 


கி. ராஜநாராயணன்‌ & 

“எல்லாப்‌ பொருள்களும்‌ யுத்த முனையை நோக்க: என்‌, 

இருந்ததால்‌ மக்களுக்குக்‌ கிடைக்கவேண்டிய அத்யாவசிய 

பொருள்களுக்கெல்லாம்‌ பலத்த தட்டுப்பாடு ஏற்பட்டு, இதுவை 
கேள்விப்பட்டேயிராத ''பிளாக்‌ மார்க்கெட்‌ எனும்‌ வார்த்‌ 


அதுக்கு என்னதான்‌ ஆச்சி என்றே 
நாத்தம்‌ பிடிச்ச 'அரிசி'யையும்‌ உளுத்த 
சோளத்தையும்‌ 'ரேஷன்‌'' என்ற பெயரில்‌ ''தின்னுங்கடா”' என்‌ 
கொண்டுவந்து போட்டது வெள்ளை அரசு. இதுங்கூடக்‌ கை 
காமல்‌ வங்காளத்தில்‌ லட்சக்கணக்காக மக்கள்‌ பட்டினி கிடந்து 
சாகிறார்கள்‌, செத்துக்கொண்டே இருக்கிறார்கள்‌ என்று தெரு 
களிலும்‌ ஆங்காங்கேயும்‌ கிடக்கும்‌ மனித எலும்புக்கூடுகளை கழுகு 
கள்‌ வந்து திங்கும்‌ காட்சிகள்‌ படங்களாக இனப்‌ பத்திரிகைகளில்‌ 
தொடர்ந்து வந்துகொண்டே இருந்தன. அந்தப்‌ படங்களை 
யெல்லாம்‌ பார்த்த கோபல்லபுரத்து மக்கள்‌ இது என்ன கொடுமை 
யடா என்று கலங்கினார்கள்‌. “தாது வருசத்துப்‌ பஞ்சம்‌'' இது கட்டப்‌ 
பிச்சை வாங்கணும்‌ போலிருக்கே! என்று சொல்லித்‌ இடுக்‌ 
கிட்டார்கள்‌. 


தெரியவில்லை. 


இந்த வெள்ளைக்காரன்‌ நம்ம மக்களை மனுசங்களாக நினைக்க 
வில்லை. நெனைச்சிருந்தா இப்பிடி மடிய விடுவானுங்‌ களா? என்று 
கவலையோடு பேசிக்கொண்டார்கள்‌. அவன்‌ நம்மை மனுசங்களா 
நினைச்சிருந்தா, *''மாப்பிள்ளைமார்‌* கலகத்தப்பொ ஒரே 
''பொசல்டக்‌'க்குள்ளார 500 பேரை அடைச்சிக்‌ கொண்டாரு வானா? 
“என்று கேட்டார்‌ கொத்தனார்‌ சாமி நாயக்கர்‌ கடுப்போடு. 


- 


*மாப்பிள்ளைமார்‌ கலகம்‌ - நிலப்பிரபுகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த. 
மாப்பிள்ளைமார்‌ என்றெ முஸ்லீம்‌ விவசாயிகள்‌. அப்போது சென்னை 
மாகாணத்தோடு இணைந்திருந்தது, மலபார்‌ - மலப்புரம்‌ பகுதி. ஜன்னலே 
கிடையாத, ஒரே குட்ஸ்‌ வேகனுக்குள்‌ 300 மாப்பிள்ளைமார்களைப்‌ 
புளிமூட்டையாக அடைத்துப்‌ பூட்டிச்‌ சென்னைக்குக்‌ கொண்டுவந்தது 
வெள்ளை அரசு. 30 மணி நேரம்‌, சுவாரிக்கக்‌ காற்று இல்லாமலும்‌ குடிக்கத்‌ 
தண்ணீரும்‌ தராமல்‌ கொண்டுவந்து சேர்த்தது. வேகனைத்‌ இறந்தபோது 
பெரும்பாலோர்‌ செத்துக்கிடந்தார்கள்‌. (500 பேர்‌ என்பது மிகையாகச்‌ 
சொல்லப்பட்டது) 


34 


1946 என்பது; தேசம்‌ ஒரு போதுமில்லாத கொதிப்புநிலை 
அடைந்த வருசம்‌ என்று சொல்லலாம்‌. இதைப்பற்றி பிரிட்டிஷ்‌ 
காமன்ஸ்‌ சபையில்‌ பிரதமர்‌ ஆட்லி இப்படிச்‌ சொன்னார்‌: 

"இந்த 1946-ல்‌ இருக்கும்‌ இந்தக்‌ க்கல்‌ 
1920-லோ, 1930லோ, 1942லோ இருந்தது போன்றதல்ல று 
வெனையமாகக்‌ குறிப்பிட்டுவிட்டு, மேலும்‌... 

டட ன்‌ ன்‌ ம: அவதன 
ம்‌ ரன காலத்தில்‌ மெல்ல மெல்ல எழும்‌ \ 
க மிகவும்‌ அதிகமாக ர்க்‌. 
i i ந்தம்‌ ந ப்‌ மேலும்‌ வேகமாக வ 
ம்‌ குறிப்பாக யுத்தம்‌ முடிந்தவுடன்‌ மேலும்‌ வேகமாக 
பண்பா பச அந்த அலை ஓரளவுவரை த்த ps 
ந்‌ ம்பத்‌ தத்தத்‌ 2தவுடனே கட்டுக்கல 
கட்டுப்படுத்தப்பட்டது. யுத்தம்‌ முடிந்த சர 
தகர்த்துக்கொண்டு ஓங்கி த்‌ இன்று க ல்‌ 
சியாக்கண்டம்‌ முழுவதுமே - தேசிய அலைகள்‌ 6 கமாக 
அற்ற மோதிக்கொண்டிருக்கின்றன'' என்று சொன்னார்‌ பிரிட்டிஷ்‌ 
பிரமர்‌ ஆட்லி. ள்‌ 
ல்‌ ந்‌ 1 ர்‌. ஸ்‌ 7 போர்ட்‌ கிரிப்ஸ்‌ 
ந்த விவாதத்தில்‌ கலந்துகொண்ட ஸர்‌. ஸ்டாப்‌ போ L 
இட ன்று ப்பில்‌, நிலைமையைப்‌ பச்சையாகச்‌ சொன்னார்‌ 
ப, . . » 
இந்தியாவில்‌ இருக்கும்‌ இந்திய ராணுவம்‌ பு 
அதிகாரிகளின்‌ கட்டுக்கு அடங்காத நிலையில்‌ உள்ளது. ந்த 
நிலையில்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சியை இந்தியாவில்‌ நிலைநாட்ட 
வேண்டுமெனில்‌ பிரிட்டிஷ்‌ துருப்புக்களைப்‌ போதிய அளவு 
இந்தியாவில்‌ நீண்ட காலத்துக்கு அவத்திருக்கவேண்டும்‌; அதற்கு 
வேண்டிய துருப்புகள்‌ இப்போது நம்மிடம்‌ கிடையாது 
சுப்பையா சொன்னதுபோல ''லொட லொட்பை.' ஆதிக்க 
பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்யம்‌. யுத்தத்தினால்‌ அதற்கு ஏற்பட்ட சேத he 
இந்திய சிப்பாய்களைக்‌ கொண்டுபோய்க்‌ களப்‌ பலி கொடுத்தும்‌ ௬ 
பிரிட்டிஷ்‌ சிப்பாய்களின்‌ சேதம்‌ கணக்கு வழக்கில்லை. மிஞ்‌ ய 
வர்களில்‌ கை போனவர்கள்‌ கால்போனவர்கள்‌ பார்வை இழந்த 
வர்கள்‌ இப்படி. பிரிட்டனில்‌ ஏற்பட்ட சேதமோ சொல்லிமாளாது. 
பொது மக்கள்‌, குண்டு வீச்சினால்‌ செத்து மடிந்தது போக, அந்தத்‌ 
தீவிலுள்ள தொழிற்சாலைகளை அத்தனையையுமே சரமழை 


கி.ராஜநாராயணன்‌ & 224 
போல்ப்‌ பெய்த குண்டு வீச்சினால்த்‌ தரைமட்டம்‌ ஆக்கியிருந்தான்‌ 
ஹிட்லர்‌. 

இந்த நட்டத்தையெல்லாம்‌ எப்படித்‌ தேத்துகிறது? தன்னிடம்‌ 
முன்பு இருந்த காலனி நாடுகளையெல்லாம்‌ தந்திரமாக வசப்படுத்தி, 
பொருளாதார ரீதியில்‌ - ரத்தம்‌ இழந்தவனுக்கு ரத்தம்‌ கொடுப்பது 
போல - சரிக்கட்ட வேண்டும்‌. ஆனால்‌ ஏகாதிபத்தியங்களின்‌ 8ழ்‌ 
காலனி ஆதிக்கத்தில்‌ ஆண்டாண்டுதோறும்‌ அல்லல்ப்பட்ட மக்கள்‌ 
இதுக்குத்‌ தயாரில்லை! 

பர்மாவில்‌, ஆங்‌ - சான்‌ தலைமையில்‌ மக்கள்‌ தேசிய முன்னனி 
அமைத்து, பர்மாவை மீண்டும்‌ கைப்பற்றுவதற்காக வந்த பிரிட்டிஷ்‌ 
ராணுவத்தை எதிர்த்து ஆயுதம்‌ தாங்கிய போராட்டத்தை நடத்த 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. 

மலேசியாவில்‌ மீண்டும்‌ பிரிட்டிஷ்‌ ஆட்சி ஏற்படுவதை எதிர்த்து 
மக்கள்‌ கொரில்லாக்கள்‌ பிரிட்டிஷ்‌ படைக்கு எதிராக ஒரு 
போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள்‌. 


இந்தோனேசியாவில்‌ டச்சு ஆட்சியை மீண்டும்‌ ஸ்தாபிக்க 

த டச்சுப்‌ படைகளை எதிர்த்து மக்கள்‌ ஆயுதம்‌ தாங்கிய 
பரும்‌ போராட்டத்தை சுகர்ணோ தலைமையில்‌ ம்பித்‌ 

விட்டனர்‌. ்‌ 2ல்‌ அரு 

வியத்நாமில்‌ ஜப்பானியப்‌ படைகளை விரட்டியடித்துவிட்ட 
ஹோ-9-மின்‌ தலைமையில்‌ மக்கள்‌ குடியரசுப்‌ பிரகடனம்‌ 
செய்தார்கள்‌. 

மக்கள்‌ நலம்‌ காக்காத, ஊழல்‌ மிகுந்த சியாங்கே ஷேக்‌ அரசுக்‌ 
எதிராக சன மக்களின்‌ செஞ்சேனை நாளுக்கு நாள்‌ பலம்‌ அமைத்த 
வடக்கே ஏனாமிலிருந்து முன்னேறி வந்துகொண்டேயிருந்தது. 


இந்த உலகப்‌ பரப்பில்‌ ஆறில்‌ ஒரு பகுதி மட்டுமே சோஷலிஸ்ட்‌ 
ரஷ்யக்‌ குடியரசு என்று இருந்தது. ஆனால்‌ யுத்தம்‌ முடிவடைந்த 
இப்போதோ... போலந்து, பல்கேரியா ருமேனியா, ஹங்கேரி 
ஆல்பேனியா, செக்கோஸ்லோவாகியா, கிழக்கு ஜெர்மனி, 
வு/கேபஸிவாவியா்‌ ஆகிய நாடுகளிலும்‌ சோஷலிஸக்‌ குடியாக 
அமைக்கப்பட்டு ஏகாதிபத்தியச்‌ சுரண்டல்‌ மண்டலத்திலிருந்து 
விடுதலையானது. அதேபோல்‌ ஆசியக்கண்டத்தின்‌ &ழ்க்‌ 
கோடியிலிருக்கும்‌ கொரியா நாட்டின்‌ வடபகுதியும்‌ சோஷலிஸ்ட்‌ 
குடியரசானது. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ டி 225 
உலகத்தின்‌ இந்த சர்வதேச நிலைமைகள்‌ இந்தியாவையும்‌ 
பாதித்தது. தாங்க முடியாத துன்பங்களினால்‌ மக்கள்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியையும்‌ சமஸ்தானங்களில்‌ மன்னர்‌ ஆட்சியையும்‌ எதிர்த்துக்‌ 
சிளர்ந்தெழுந்தார்கள்‌. நாடெங்கிலும்‌ தொழிலாளர்களின்‌ பிரம்‌ 
மாண்டமான । போராட்டங்கள்‌ வெடித்தன. வங்காளத்தில்‌ 
விவசாயிகள்‌ ''தேபாகா'' என்ற போராட்டத்தை நடத்தினார்கள்‌. 
(நிலச்‌ சொந்தக்காரனுக்கு விளைச்சலில்‌ மூன்றில்‌ ஒரு பங்குதான்‌ 
தரமுடியும்‌ என்று.) காஷ்மீர்‌ மன்னனை எதிர்த்து மக்கள்‌ ஷேக்‌ 
அப்துல்லா தலைமையில்போராட்டம்‌ நடத்தியபோது அப்துல்லா 
வைச்‌ சந்திக்கச்‌ சென்ற பண்டித நேருவை அந்த மன்னனின்‌ நிர்வாகம்‌ 
கைது செய்ததை எதிர்த்து இந்தியா பூராவிலும்‌ மாணவர்களும்‌ 
தொழிலாளர்களும்‌ கொதித்தெழுந்து வேலை நிறுத்தங்கள்‌ செய்து 
தெருக்களில்‌ இறங்கி ஆர்ப்பாட்டம்‌ செய்தார்கள்‌. 
தெலுங்கானா மக்கள்‌ ஹைதராபாத்‌ நிஜாமை எதிர்த்து ஆயுதம்‌ 
தாங்கிய போராட்டம்‌ தொடங்கினார்கள்‌. இருவாங்கூரிலும்‌ மன்னர்‌ 
ஆட்சியை முடிவுக்குக்‌ கொண்டுவர மக்கள்‌ இளர்ந்தெழுந்தார்கள்‌. 
(புன்னப்புரா - வயலார்‌) இந்தவிதப்‌ போராட்டங்களுக்கு 
முக்கியமாக மாணவர்‌ சங்கங்களும்‌, தொழிற்‌ சங்கங்கள்‌, விவசாய 
சங்கங்கள்‌ போன்ற பொதுஜன ஸ்தாபனங்களும்‌ முன்னிருந்து 
தலைமை வகித்து நடத்தின. இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சிக்கும்‌, 
மற்றும்‌ தீவிர, முற்போக்குவாதிகளுக்கும்‌ இதில்‌ கணிசமான 
பங்கிருந்தது. 
தேசத்தை மேலும்‌ சூடுபிடித்து எழச்‌ செய்தது. இந்திய தேசிய 
ராணுவத்தினர்‌ (““அய்‌.யென்‌.யே'') கைது செய்யப்பட்டு, அவர்கள்‌ 
பேரில்‌ ராஜ துரோகக்‌ குற்றப்‌ பத்திரிகை வாசித்து கோர்ட்டில்‌ 
கொண்டுவந்து நிறுத்திய பிரிட்டிஷ்‌ அரசின்‌ பழிவாங்கும்‌ செய்கை. 
டில்லி செங்கோட்டையில்‌ ராணுவக்‌ கோர்ட்டில்‌ இவர்களைக்‌ 
கொண்டுவந்து நிறுத்தியதும்‌ மக்கள்‌ கோபாவேசம்‌ கொண்டு 
எழுந்தார்கள்‌. காங்கிரஸ்‌ கட்சி, எதிர்வழக்காட பண்டித ஜவகர்லால்‌ 
நேருவின்‌ தலைமையில்‌ வக்கீல்‌. குழுவை நியமித்து “அய்‌ 
யென்யே' வுக்கு ஆதரவாக கோர்ட்டில்‌ ஆஜராகிக்கொண்டிருந்‌ 
தார்கள்‌. 
மக்களுடைய எழுச்சி இந்தமாதிரியாக இருக்கும்போது 
ராணுவதளங்களில்‌ இந்திய சிப்பாய்களும்‌ வேலை நிறுத்தங்களிலும்‌ 
இிளர்ச்சிகளிலும்‌ இறங்கினார்கள்‌. தரைப்படையினர்‌ மட்டு 


கி. ராஜநாராயணன்‌ &, 
மில்லாமல்‌ விமானப்படையில்‌ பணிபுரியும்‌ சிப்பாய்களு॥ 
தொழிலாளிகளும்‌ வேலை நிறுத்தங்களில்‌ இறங்கினார்கள்‌. 
நகரங்களில்‌ போலீஸ்காரர்களும்‌ இப்படிப்பட்ட போராட்டங்க 


இறங்கினார்கள்‌. இதெல்லாம்‌ இதுவரை இங்கே இல்லாத ஓ. 
வித்தியாசமான காரியங்கள்‌! 


வேலை நிறுத்தம்‌ துவங்கியது. மறுநாள்‌ காலையில்‌ அது பம்பாய்‌. 
நகரத்துக்குள்ளும்‌, நகர்‌ சுற்றுப்‌ புறங்களிலுமிருந்த கப்பல்படைத்‌. 
தளங்களுக்கும்‌ துறைமுகத்தில்‌ நின்ற எல்லாக்‌ கப்பல்களுக்கும்‌. 
பரவிவிட்டது. 
கப்பல்களில்‌ பறந்த எல்லா யூனியன்‌ ஜாக்‌ - பிரிட்டிஷ்‌ சர்க்காரின்‌ 
கொடிகளும்‌ இறக்கப்பட்டு, காங்கிரஸ்‌, முஸ்லீம்‌ லீக்‌, 
கம்யூனிஸ்ட்‌ கட்சிகளின்‌ கொடிகள்‌ ஏற்றப்பட்டன! பம்பாய்‌ 
நகரத்துக்குள்‌ இரவும்‌ பகலும்‌ மக்கள்‌ தூங்காமல்‌ இந்த மூன்று. 
கொடிகளையும்‌ ஏந்திப்‌ போராட்டம்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. 
“ஜெய்‌ ஹிந்த்‌” 
“இன்குலாப்‌ ஜிந்தாபாத்‌ 
“பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்யம்‌ ஒழிக'' 
"இந்துக்களும்‌ முஸ்லீம்‌ மக்களும்‌ ஒன்றுபடுவோம்‌'' 
“இந்திய தேசிய ராணுவ வீரர்களை விடுதலை செய்‌'' 
“அரசியல்‌ கைதிகள்‌ அனைவரையும்‌ வெளியே விடு'* 
''இந்தோனேஷ்யா மீது கை வைக்காதே," 


இந்த கோஷங்களின்‌ ஒலியும்‌ துப்பாக்கிகளின்‌ ஓசையும்‌ 
கேட்டுக்கொண்டேயிருந்தது பம்பாயில்‌. 


+ 


35 


இந்தியாவுக்கு சுய ஆட்சி அதிகாரத்தைக்‌ கொடுத்துவிடுவது 
என்று பிரிட்டன்‌ தீர்மானித்துவிட்டது. இனிமேலும்‌ அத 
இந்தியாவில்‌ இருந்துகொண்டு ஆட்சி அதிகாரம்‌ த ட்‌ 
என்று கண்டுகொண்டது. ஆட்சி அதிகாரத்தை வேணு மன்ற 
விட்டுக்கொடுத்து விடலாம்‌; சீண்ரம்‌ கையகல அது. 
ஆனால்‌ மூலதனத்தை என்ன செய்ய? பேராப்பணத்தை டடக்‌ 
கொடுக்க முடியுமா! பத்து ரூபாய்‌ கடன்‌ கொடுத்த கந்து கட்க 
அது பெயராதபோது என்ன 'ஆட்டம்‌' போடுகிறான்‌: பல காடிக்‌ 
கணக்கான ரூபாய்களைக்‌ கொண்டுவந்து இந்தியாவில்‌ க 
தனமாகப்‌ போட்டு தொழில்‌ ஆரம்பித்தவனுக்கு, அப்படியே 
சொளையாகத்‌ தூக்கிக்‌ கொடுத்துவிட்டுப்‌ போக மனசு வருமா? 


சொல்லப்‌ போனால்‌ அவன்‌ ஆறாயிரம்‌ மைல்‌ கடந்து கப்பலில்‌ 
வந்து இங்கே இறங்கியதே ஆட்சி செய்வதற்காக அல்ல. அ 
பண்ணி துட்டு சம்பாதிக்கத்தான்‌. ஆனால்‌ ஆட்சியும்‌ கிடைத்தது! 

ப்பொ இந்‌ ட்சி யாருக்கு வேண்டும்‌? 'பாப்பாத்தி யம்மா 

ட க்‌ என்று கொடுத்து விடலாம்தான்‌. மூலதனம்‌ 
இருக்கே; மூலதனம்‌... மூலதனம்‌... மூலதனம்‌. 

குழந்தைகள்‌ வீடுகட்டி விளையாடிவிட்டு அதை அப்படியே 
இருக்கட்டும்‌ என்று விட்டுவைத்துவிட்டுப்‌ போவதில்லை. ரட்ட 
'ஓழப்பி' அழித்துவிட்டுத்தான்‌ போறது வழக்கம்‌. 'இவ்ளே 
பெரிய்ய இந்தியாவை எப்படி விட்டுட்டுப்‌ போறது! 

சுய ஆட்சி பெறுவதற்கு முன்னால்‌ ஒரு இடைக்கால அரசு 
அமைக்கவேண்டும்‌ என்று காங்கிரஸ்‌ - முஸ்லீம்‌ லீக்‌ தலைவர்கள்‌ 
கூடிப்‌ பேசி, மத்தியில்‌ அமைக்கும்‌ அந்த. அரசில்‌ அ 
பேர்பாதி என்று தீர்மானித்து மந்திரி சபையில்‌ காங்கிரஸ்‌ கட்‌ ர்‌ 
40% முஸ்லீம்‌ லீக்குக்கு 40% என்று ஒப்புக்கொண்டு ( த்‌ க 
மற்ற கட்சிகளுக்கு) அந்தத்‌ தீர்மானத்தை எடுத்துக்‌ ள்‌ 
வைஸ்ராய்‌ வேவலிடம்‌ இரு கட்சித்‌ தலைவர்களும்‌ சர்ந்து 
நேராகக்‌ கொண்டுபோய்க்‌ கொடுத்தார்கள்‌. 


இவர்கள்‌ இப்படி ஒன்று சேர்ந்து வருவார்கள்‌ என்று வேவல்‌ பிரபு 
கனவிலும்‌ நினைத்திருக்கவில்லை! இவர்களின்‌ ஒற்றுமை 


கி.ராஜநாராயணன்‌ ஐ 228 


இன்மைதான்‌ அவருக்குத்‌ துருப்புச்‌ சீட்டாக வை ந்‌ 
a பு இதுவரை இருந்து 
அவர்கள்‌ கொடுத்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வைஸ்ராய்‌ 
வேதம்‌ லண்டனுக்குப்‌ பறந்தார்‌. தீர்மானத்தைப்‌ பார்த்த லண்டன்‌, 
ஓஹோ கதை இப்படிப்‌ போகிறதோ! என்று நினைத்து, அதில்‌ ஒரு 
மாற்றத்தைச்‌ செய்தது. வெளித்தோற்றத்தில்‌ அந்த மாற்றம்‌ 
அல்பமாகத்‌ தெரியும்‌; ஆனால்‌ தெரிந்தவர்களுக்குத்தான்‌ தெரியும்‌ 
பிரிட்டிஷ்காரனின்‌ ராஜதந்திரம்‌ என்றால்‌ என்ன என்பது! 


காங்கிரஸ-க்கும்‌ முஸ்லீம்‌ லீக்குக்கும்‌ சமபங்கு என்பதை 
முஸ்லீம்களுக்கும்‌ ஜாதி இந்துக்களுக்கும்‌ சமபங்கு என்று மாற்றி 


அமைத்தது லண்டன்‌! 


இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால்‌, காங்கிரஸ்‌ ஒரு 
இந்துக்களுடைய ஸ்தாபனம்‌ என்று ஒப்புக்கொள்ள வேண்டியது 
வரும்‌. அது மட்டுமல்ல, காங்கிரஸ்‌ தன்‌ பங்கில்‌ ஒரு முஸ்லீமை. 
நியமிக்க அனுமதித்தால்‌ முஸ்லீம்‌ லீக்‌ தனது பங்கில்‌ ஒரு 
பிரதிநிதியைக்‌ குறைத்துக்கொள்ள வேண்டியது வரும்‌! 

இப்படி ஒரு தகராறை உண்டு பண்ணி இந்த ஒப்பந்தத்தையே 
தகர்த்துவிட்டது பிரிட்டிஷ்‌ அரசு. 

இப்படியெல்லாம்‌ அது 'விளையாண்டு' கொண்டிருக்கையில்த்‌ 
தான்‌ அந்த “1946” வந்தது! இப்படி 46 வரும்‌ என்‌ த்‌ 
க ஒரு ரும்‌ என்று அதுக்குத்‌ 


சுப்பையாவின்‌ புஞ்சையில்‌ அருகு எடுத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
அருகெடுக்கும்‌ கூட்டத்துக்குக்‌ '*கொத்தன்‌”" சாமிநாயக்கராக 


இருந்ததால்‌ அரசியல்‌ பேச்சுக்கும்‌ கொத்தாளிக்‌ கவுண்டர்‌ 


இருந்ததால்‌ கதைகளுக்கும்‌ காட்டுப்‌ பாடலுக்கும்‌ குறைவில்லாமல்‌ 
இருந்தது. 

அதிகாலை நேரத்தில்‌ ஒரு பாச்சல்‌ அருகு எடுத்து முடித்துவிட்டு 
காலைக்‌ கஞ்சி குடிக்க உட்காரப்‌ போகும்‌ வேளை, யாரோ ஒரு 
சன்யாசியைக்‌ கூட்டிக்கொண்டு அன்னமய்யா தூரத்தில்‌ வருவது 
தெரிந்தது. வாயிலிருந்த பல்க்குச்சியை எடுத்துத்‌ துப்பிவிட்டு 
சுப்பையா கேட்டான்‌, ''யாரோ சாமியா ்துட்‌ 
வாரான்‌?! பட மம்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௬, 229 
“வரட்டும்‌ வரட்டும்‌; ஒரு வயித்துக்குக்‌ கஞ்சி ஊத்தி நாமும்‌ 
குடிப்போம்‌'' என்றார்‌ கொத்தாளிக்‌ கவுண்டர்‌. 
அந்தப்‌ புஞ்சை ரோட்டோரத்தில்‌ இருந்தகால்‌ இப்படி 
தேசாந்திரிகள்‌ வந்து இவர்களிடம்‌ தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு 
விட்டுப்‌ போவது வழக்கம்‌. 
அன்னமய்யாவின்கூட வந்தது சன்யாசியோ பரதேசியோ 
இல்லை. அந்த ஆள்‌ நடக்க முடியாமல்‌ உட்கார்ந்து உட்கார்ந்து 
எழுந்திருந்து ஆயாசமாக, மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார்‌. 
தாடியும்‌ அழுக்கும்‌ ஆடையும்‌ அந்தத்‌ தள்ளாட்டமும்‌ ஒரு 
பார்வைக்கு வயோதிகனாகவும்‌ சாமியாரைப்‌ போலவும்‌ தோண 
வைத்தது. தற்செயலாக அந்தப்‌ பக்கம்‌ வந்த அன்னமய்யாவின்‌ 
கண்ணில்‌ இது பட்டது. கிட்டே போய்ப்‌ பார்த்த பிறகுதான்‌ 
தெரிந்தது அவன்‌ ஒரு வாலிபன்‌ என்று. கால்களை நீட்டி, புளிய 
மரத்தில்‌ சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கிப்‌ போய்‌ 
பார்த்தபோது, பசியால்‌ வாடிப்‌ போய்விட்ட அந்த முகத்தில்‌ தெரிந்த 
கண்களின்‌ தீட்சண்யம்‌ கவனிக்கக்கூடியதாய்‌ இருந்தது. அன்ன 
மய்யாவைப்‌ பார்த்ததும்‌ அவன்‌ ஒரு சிறு நேசப்‌ புன்னகை 
காட்டினான்‌. பேசுவதற்கு இஷ்டப்படாதது போலிருந்தது அவன்‌ 
இருப்பு. அந்த ரோடுவழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள்‌ 
வகைவகையான மொழியில்‌ புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து 
வருவார்கள்‌. அவர்களில்‌ முக்கியமானவர்கள்‌ லாடசன்யாசிகள்‌. 
அவர்கள்‌ வேட்டி கட்டிக்கொண்டிருப்பதே ஒரு தினுசு! பிட்டத்தை 
மறைத்த வேட்டி அதன்‌ ரண்டு சொருகு நுனிகளும்‌ குறுக்க மறுக்க 
மார்பின்‌ மேலேறி பிடரியில்‌ வந்து முடிச்சாகியிருக்கும்‌. வேட்டியே 
வேட்டியும்‌, மேல்‌ வேட்டியுமாக அவர்கள்‌ அப்படி அதை 
உடுத்தியிருப்பதைப்‌ பார்க்கும்‌ கோபல்லபுரத்துக்‌ குழந்தைகள்‌, 
அதேபோல்‌ தங்கள்‌ தகப்பனார்களின்‌ மேல்த்‌ துண்டுகளை எடுத்து 
உடுத்திக்கொண்டு லாடசன்யாசி விளையாட்டு விளையாடியது 
அன்னமய்யாவுக்கு ஞாபகம்‌ வந்தது. 
தன்னைப்‌ பார்த்து ஒரு நேசப்‌ புன்னகை காட்டிய அந்த வாலிப 
மனிதனிடம்‌ போய்‌ கிட்டே நின்று பார்த்துக்கொண்டே இருந்தான்‌ 
அன்னமய்யா வாய்திறக்காமல்‌. 
கொஞ்சம்‌ அலுப்பு தீர்ந்தவுடன்‌, ''தம்பி, கொஞ்சம்‌ குடிக்கத்‌ 
தண்ணி கிடைக்குமா?” என்று தமிழில்‌ அவன்‌ பேசியது இவனுக்கு 


கி. ராஜநாராயணன்‌ & 230 கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫. 231 
ண்டு ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது. “இந்தா பக்கத்துல கையில்‌ வாங்கியதும்‌ சப்பிக்குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா 
அருகெடுத்துக்கிட்டிருக்கிறவங்ககிட்ட நீச்சுத்‌ தண்ணி இருக்கும்‌; என்கிற தயக்கம்‌ வந்தபோது கண்கள்‌ சொருகின. மிடறு தொண்டை 
வாங்கிட்டு வரட்டுமா? வழியாக இறங்குவதன்‌ சொகத்தை முகம்‌ சொல்லியது. 


"'நீச்சுத்‌ தண்ணி: என்று தனக்குள்‌ அந்த வாலிபன்‌ சொல்லிப்‌ "உக்காருங்க; உக்காந்து குடிங்க'* என்று உபசரித்தான்‌. 


பார்த்துக்கொள்வது தெரிந்தது. கொஞ்சம்‌ கை அமர்த்திவிட்டு, உட்கார்ந்த பிறகு, ரண்டாவது சிரட்டைக்குக்‌ கலயத்தை பாதத்தின்‌ 
நாமே அங்கே போய்விடலாமே என்பதுபோல்‌ அங்கே அவர்களைப்‌ பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும்‌ தெளிவு மறைந்து சோற்றின்‌ 
பார்த்தான்‌. எழுந்திருப்பதுக்கு ஒத்தாசனையாக நீட்டிய கையை மகுளி மேலே வந்ததும்‌ அதை வார்த்துக்‌ கொடுத்தான்‌. அதை 
நன்றியுடன்‌ மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான்‌. உறிஞ்சிக்‌ குடிக்கும்போது ''ஹ!”' என்கிற அனுபவிப்பின்‌ குரல்‌ 


அவனிடமிருந்து வந்தது. 

கலயத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய்‌ அவனுள்‌ 
ஜிவஊற்று பொங்கி நிறைந்து வந்தது. 

சிரட்டையைக்‌ கையளித்துவிட்டு அப்படியே அந்த வேப்ப 


““எங்கெருந்து வர்ரீங்க? 


கேள்விக்குப்‌ பதில்‌, அலப்புடன்‌ கூடிய ஒரு இதழ்‌ விரியாத 
சிரிப்பே பதிலாக வந்தது. 


சொல்லுகிறேன்‌ என்றும்‌ இப்பவே அதுதேவைதானா என்றும்‌ மரத்து நிழலே சொர்க்கமாய்ப்‌ படுத்ததும்‌ அவனைத்‌ தென்னல்க்‌ 
இப்ப அதெல்லாம்‌ எதுக்கு, கொஞ்சம்‌ பொறு என்பது போலெல்‌ காற்றே தூக்கமாக வந்து அயரச்‌ செய்தது. 
லாம்‌ இருந்தது அந்தச்‌ சிரிப்பு. J ்‌ க்‌ 
வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட 
அன்னமய்யா தனது தோளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு நடந்துவரும்‌ மேலான ஒரு நிறைவு அன்னமய்யாவுக்கு ஏற்பட்டது. மாரில்‌ பால்‌ 
படியாகக்‌ கேட்ட போதும்‌ அந்த ஆள்‌ அதே சிரிப்போடு மறுத்து குடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே வயிறு நிறைந்ததும்‌ அப்படியே 
விட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான்‌. தூங்கிவிடும்‌ குழந்தையைப்‌ பார்ப்பதுபோல அவனை ஒருபிரியத்‌ 


தோடு பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ அன்னமய்யா. 


கஞ்சிக்‌ கலயங்களை உருட்டி விடாமலும்‌ அலகை நுழைத்து 36 


அந்த வரத்துக்காரனின்‌ சிறு தூக்கம்‌ முடியும்வரை அன்னமய்யா 


அன்னமய்யா ஒரு கலயத்தின்மேல்‌ வைக்கப்பட்ட கல்லை காத்திருந்தான்‌. அந்தப்‌ பக்கத்தில்‌ தொகுதி தொகுதியாக அருகு 
அகற்றினான்‌. ஒரு சிரட்டையில்‌ காணத்துவையலும்‌ ஊறுகாயும்‌ எடுத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. கரிசல்‌ காட்டு சம்சாரிகளுக்கு அருகு 
இருந்தது. சிரட்டையே அந்தக்‌ கலயத்தின்‌ வாய்மூடியாகவும்‌ ஒரு அரக்கன்‌. வெட்ட வெட்டத்‌ தலைமுளைப்பது போல 
அமைந்திருந்தது. இன்னொரு கலயத்தின்‌ மேலிருந்த கல்லை அவர்களோடு அது விளையாட்டுக்‌ காட்டிக்‌ கொண்டிருந்தது. 
எடுத்துப்‌ பார்த்தபோது அதேபோல்‌ இருந்த சிரட்டையில்‌ மோர்‌ கள்ளிக்கு ஒரு வெள்ளைப்‌ பூச்சியைக்‌ கண்டுபிடித்த வெள்ளைக்‌ 
மிளகாய்‌ மட்டுமே இருந்தது. அதை இந்தச்‌ சிரட்டையில்‌ காரன்‌ அருகை அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கல்லையே என்கிற 
ழ்‌ சிரட்டையைத்‌ துடைத்து சுத்தப்படுத்தினான்‌. அந்தக்‌ கோபம்‌ சம்சாரிகளுக்கு! ''அருகு எடுக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள்‌ 
கலயத்தைப்‌ பதனமாக எடுத்து தனது வலதுபாதத்தின்மேல்‌ வைத்து, முக்காவாசி போயிரும்‌ போல” சடைத்துப்‌ புளித்துப்‌ போவார்‌ 


சிரட்டையில்‌ நீத்துபாகத்தை வடித்து அவனிடம்‌ நீட்டினான்‌. அன்னமய்யாவின்‌ பாட்டனார்‌. 


கி. ராஜநாராயணன்‌ மூ 232 
அன்னமய்யாவின்‌ 
புஞ்சையும்‌. அங்கே போனால்‌ சுப்‌ 
எழுந்திருச்சதும்‌ அங்கே கூட்டிக்கொண்டு போவோம்‌ என்று 
நினைத்த போது அந்த ஆளிடம்‌ ஒரு அலுக்கம்‌ தெரிந்தது. சரி; 
்‌ னைத்துப்‌ பார்த்தபோது அந்த 
ஆளிடமிருந்து நன்றி கலந்த ஒரு புன்னகை வெளிப்பட்டது. 
எழுந்திருக்க மனசில்லாமல்‌ படுத்துக்‌ கொண்டே பேசினான்‌ 


அந்த ஆள்‌. உங்க ஊர்‌ பெயரென்ன? என்று கேட்டான்‌. தெரிந்து 
கொண்டபோது அந்தப்‌ பெயர்‌ அவனுக்கு விநோதமாகத்‌ 


தெரிந்திருக்க வேண்டும்‌ போலப்பட்டது. 


_ எங்கருந்து வர்ரீங்க.. எங்க போகணும்‌: "ரொம்பத்‌ தொல. 
வட்லயிருந்து வர்ரென்‌; எங்‌ கதெ பெரிசு! என்றான்‌. தம்பீ ஓம்‌ 
பெரென்ன? '' 


“அன்னமய்யா: 


சொல்றேன்‌”! எல்‌ 

சொல்லிவிட்டு. "இப்பொ நாம எங்க போகணும்‌ பண்ணின்‌ என்து 
கேட்டான்‌. “அந்தோ... அங்கெ, “என்று கை காட்டினான்‌. "அங்கெ 
என்னொட பிரண்டு - சுப்பையான்னு பேரு, கலேஜ்ல படிக்கான்‌. 
லீவுக்கு வந்திருக்கான்‌. அவங்க பிஞ்சையிலேயும்‌ அருகெடுக்‌ 
கிறாங்க, அங்க போவமா: 


“ஓ; போவமே"' 


அன்னமய்யாவையும்‌ 
வரவேற்றார்கள்‌. புதா 
உபசரித்தார்கள்‌. 
உட்கார்ந்தார்‌. 


புது ஆளையும்‌ அவர்கள்‌ மந்தகாசத்துடன்‌ 
ளை அவர்கள்‌ தங்களோடு உண்ணும்படி 
மணி அவர்களோடு வட்டத்தில்‌ சேர்ந்து 
கையைக்‌ கழுவிக்கொள்ள வேண்டும்‌ என்று 


புஞ்சைக்குப்‌ பக்கத்துலதான்‌ சுப்பையாவின்‌ 
பையாவும்‌ இருப்பான்‌. இவர்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஐ. 233 


அவருக்குத்‌ தோன்றியது. ஆனால்‌ அவர்களில்‌ யாருமே 
சாப்பிடுவதற்கு முன்னால்‌ கையைக்‌ கழுவிக்கொள்வதாகக்‌ 
தெரியவில்லை! அவர்களுக்கானது நமக்கு என்று அவர்‌ கையை 
நீட்டினார்‌. ஒரு கால்‌ உருண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய 
இடது கையில்‌ வைத்தார்கள்‌. இடது கையிலா என்று தயங்கினார்‌. 
ஆம்‌ இடது கையில்த்தான்‌ என்று தெரிந்தது. அன்னமய்யாவும்‌ 
சுப்பையாவும்‌ அப்படித்தான்‌ பெற்றுக்கொண்டார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்த்து அவரும்‌ இடதுகைச்‌ சோற்றில்‌ ஒரு சிறு பள்ளம்‌ செய்து 
கொண்டார்‌. அந்தப்‌ பள்ளத்தில்‌ துவையலை வைத்தார்கள்‌. சிறிது 
சோற்றை எடுத்து துவையலில்‌ பட்டதோ படலையோ என்று 
தொட்டு கழுக்‌ என்று முழுங்கினார்கள்‌. யாரோடும்‌ யாரும்‌ எதுவும்‌ 
பேசிக்கொள்ளவில்லை; முழுங்கு வதிலேயே கண்ணும்‌ கருத்துமாக 
இருந்தார்கள்‌! அவர்கள்‌ உண்ணுநெ வேகம்‌ ஆர்வம்‌ அனுபவிப்பு 
இதெல்லாம்‌ பார்த்த போது இந்த உணவு எவ்வளவு ருசியாக 
இருக்குமோ என்று பட்டது மணிக்கு. முதலில்‌ கொஞ்சம்‌ வெறும்‌ 
சோற்றை எடுத்து ௬௪ பார்த்தார்‌. அந்தச்‌ சோற்றின்‌ நெடி அவரை 
என்னவோ செய்தது! துவையலோடு சேர்த்துச்‌ சாப்பிட்டால்‌ 
கொஞ்சம்‌ பரவாயில்லை என்பதுபோல்ப்‌ பட்டது. அந்தக்‌ கடுமை 
யான பசியிலும்‌ அவரால்‌ அரை உருண்டைக்குமேல்‌ சாப்பிட 
முடியவில்லை. 


அன்னமய்யாவும்‌ சுப்பையாவும்‌ ஆளுக்கு ஒரு உருண்டைதான்‌ 
சாப்பிட்டார்கள்‌. சாப்பிட்டு முடித்து அவர்கள்‌ மண்ணினால்‌ 
கைகளை சுத்தப்படுத்தியதைப்‌ பார்த்து அவரும்‌ அதேபோல்‌ 
மண்ணை எடுத்துக்‌ கைகளில்த்‌ தேய்த்து சுத்தப்படுத்திக்கொண்டார்‌. 


மற்றவர்கள்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. கொத்தாளிக்‌ 
கவுண்டருக்கு முன்னால்‌ சிரட்டை நிறைய சம்பாமிளகாய்‌ மோர்‌ 
வத்தல்‌ இருந்தது. எண்ணெயில்‌ பொரிக்கப்பட்டதால்‌ மினுமினுப்‌ 
பாகவும்‌ மொறுமொறுப்பாகவும்‌ இருந்தது. ஒரு வத்தலை எடுத்து 
அவர்‌ சாப்பிடுகிறவிதம்‌ ஒரு காரச்சேவு எடுத்துத்‌ தின்பதுபோல்‌ 
இருந்துது! மணிக்கு சிரட்டையில்‌ நீத்துப்பாகம்‌ ஊற்றிக்‌ கொடுத்து 
சாப்பிடச்‌ சொன்னபோது துவையலுக்குப்‌ பதில்‌ அந்த வத்தலில்‌ 
ஒன்று தரக்கூடாதா என்று ஏங்கினார்‌. அது எவ்வளவு ருசியாக 
இருக்குமோ என்று ஆசைப்பட்டார்‌. வெட்கத்தைவிட்டு ''அதிலெ 
ஒண்ணு தாருங்களென்‌?'' என்று கேட்டுவிட்டார்‌. வியப்பு கலந்த 
சிரிப்போடு அவரைப்‌ பார்த்தார்கள்‌. 


கி. ராஜநாராயணன்‌ 6. 234 
கொத்தாளிதான்‌ சொன்னார்‌: 


"வேண்டாம்‌ ராஜா. இப்படித்தா(ன்‌) ஒரு தேசாந்திரி வந்து 
கேட்டான்‌. யோசிக்காம நானும்‌ குடுத்துட்டென்‌. அய்யோ 
அவம்பட்ட பாதரவு அந்த பகவானுக்குத்தான்‌ தெரியும்‌. 
நாங்கள்ளாம்‌ பயந்தே போனம்‌!" என்றார்‌. 


“அவம்‌ எப்பிடிக்‌ கூப்பாடு போட்டான்‌; அதமாதரி கொஞ்சம்‌ 
காமிங்க மாமா' என்று அன்னமய்யா கொத்தாளிக்‌ கவுண்டரிடம்‌ 
கேட்டுக்கொண்டான்‌, அவரும்‌ உடனே ஒரு வத்தலை எடுத்துக்‌ 
கடித்து காதுகளைப்‌ பொத்தி வாயைப்‌ பிளந்துகொண்டு ':ஆ... 
வோ... '" என்று கத்தித்‌ தரையில்‌ விழுந்து புரண்டு காட்டினார்‌. 
புரண்டு எழுந்த வேகத்தில்‌ அவர்களைப்‌ பார்த்து அவன்‌ எப்படி 
அவன்‌ பாஷையில்‌ வைதானோ அதேபோல்‌ "வைது" திட்டி 
நொறுக்கினார்‌! கண்ணைத்‌ துடைத்துக்கொண்டும்‌ நாக்கைத்‌ 
தொங்கப்‌ போட்டுக்‌ கொண்டும்‌ வலி தாங்காதவன்போல 
சங்சங்கென்று குதித்தார்‌. திடீரென்று அவர்‌ அதிலிருந்து விடுபட்டு 
அமைதியாகி “அய்யோ நல்லவேளை, அண்ணைக்கி இந்தக்‌ 
கொத்தனார்‌ சித்தப்பாதான்‌ அவம்‌ வாயிலெ உப்பை அள்ளிப்‌ 
போட்டு மெல்லுடா மெல்லுடான்னு அடிச்சார்‌. இவரு இல்‌ 
லைன்னா அண்ணைக்கு அவம்‌ வம்பா செத்துப்‌ போயிருப்பான்‌? 
என்றார்‌. அவர்கள்‌ சாப்பிட்டு முடிந்ததும்‌ கொஞ்சம்‌ ஓய்வாக 
உட்கார்ந்து ஊர்க்கதைகள்‌ பேச ஆரம்பித்தார்கள்‌. சுண்ணாம்பு 
கேட்கவும்‌ தீப்பெட்டி கேட்கவும்‌ சிலர்‌ பக்கத்துத்‌ தொகுதிகளிடம்‌ 
போனார்கள்‌. மணி திரும்பவும்‌ படுத்து அமைதியாகக்‌ கண்களை 
மூடிக்‌ கிடந்தார்‌. 


பேச்சு ஊர்க்‌ கதையிலிருந்து அரசியலுக்கு வந்தது. சிதம்பரம்‌ 
பட்டி நாயக்கர்தான்‌ ஆரம்பித்தார்‌. *'இந்த வெள்ளைக்‌ காரன்‌ எப்பிடி 
அய்யா இந்தியாவ விட்டு கிளம்புறென்‌ ன்னு துணிஞ்சி 
சொல்லிவிட்டான்‌" என்று வியந்தார்‌. 


''எண்ணைக்கிருந்தாலும்‌ கதெ அதுதான்‌. வெளியேறாமத்‌ 
தீராது'' என்றார்‌ சாமிநாயக்கர்‌ உறுத்தலாய்‌. 


“அந்தப்‌ பய புள்ளெகளை நம்ப முடியாதுங்ஙே. தோலு இருக்க 
சுளை விளுங்கிப்‌ பயபுள்ளெ கள்ளா” என்றார்‌ சிதம்பரம்பட்டி 
சந்தேகத்துடன்‌. ''ராசு நீ சொல்லு; படிச்ச புள்ளெ'' என்று சுப்பையா 
பக்கம்‌ முகம்‌ திரும்பினார்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 6, 235 

“'வெளியேறுதது நிச்சமாயிட்டது. தேதியெல்லாம்‌ கூட சொல்‌ 
லீட்டானெ'' என்றான்‌ சுப்பையா. 

சிதம்பரம்பட்டியால்‌ இன்னும்‌ நம்ப முடியவில்லை. வெள்ளை 
ஆட்சியை எதிர்த்துப்‌ பெரிய பெரிய போராட்டமெல்லாம்‌ நடந்த 
போதெல்லாம்‌ அசைஞ்சி கொடுக்காதவன்‌; ஈவு இரக்கமில்லாமல்‌ 
மக்களைத்‌ தேய்த்து நசுக்கியவன்‌ இப்போது ஒரு சலாம்‌ போட்டு, 
'நான்‌ வெளியேறிக்‌ கொள்ளுகிறேன்‌' என்று சொன்னால்‌ எப்படி? 
அவன்‌ இந்த நாட்டில்‌ நிறுவிய மூலதனத்தெயெல்லாம்‌ விட்டு 
எப்படிப்‌ போயிறுவான்‌!! 

சிதம்பரம்பட்டி நாயக்கரின்‌ பலத்த சந்தேகத்தைத்‌ தீர்த்து வைக்க 
மணி எழுந்திருந்து உட்கார்ந்து தொண்டையை செறுமி சரிசெய்து 
கொண்டு சொல்லத்‌ துவங்கினார்‌ 

"வெள்ளைக்காரன்‌ இந்தியாவுக்கு வந்தது அரசாட்சி 
நடத்தயில்லை; வியாபாராம்‌ பண்றதுக்குத்தான்‌. அரசாட்சி அவன்‌ 
கைக்கு இடைச்சது இங்கே உள்ள புத்திகெட்ட ராஜாக்களாலே; 
காஷ்மீரிலிருந்து கன்யாகுமரி வரை ஒரு பொதையல்‌ கிடைச்சது 
போல கிடைச்சது அவனுக்கு. எப்படிக்‌ காவல்‌ இல்லைன்னா 
மகசூல்‌ வீடு வந்து சேராதோ அதேபோல அரசைக்‌ கட்டிக்‌ காக்க 
ராணுவமும்‌ போலீஸாரும்‌ சரியாக இயங்கலைன்னா கதை 
நடக்காது. போலீஸை எல்லாம்விட ராணுவம்தான்‌ ரொம்ப 
முக்கியம்‌. அதனாலதான்‌ மக்களை அடக்க கடேசியா ராணுவத்தை 
அனுப்புறதெ. 

அன்றைக்கு எல்லைப்புற மாகாணத்து மக்களை அடக்க கூர்க்கா 
பட்டாளத்தை அனுப்பியபோது அவர்கள்‌ மக்களைச்‌ சுட மறுத்‌ 
தார்கள்‌. நம்முடைய சகோதரர்களைச்‌ சுட மறுத்த அந்த ராணுவத்தை 
அடக்க வெள்ளைராணுவம்‌ வந்தபோதும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
துப்பாக்கிகளை தரையை நோக்கித்தான்‌ வைத்துக்கொண்டிருந் 
தார்கள்‌. வெள்ளைக்காரனை நோக்கி ஒரு குண்டுகூட வெடிக்க 
வில்லை. அப்பேர்ப்பட்ட அந்த சிப்பாய்களுக்கு வெள்ளை அரசு 
தீவாந்திர சிட்சை அளித்தது. 


அன்று ராணுவம்‌ வெள்ளையனையும்‌ அவனுடைய வெள்ளை 
ராணுவத்தையும்‌ எதிர்த்துக்‌ கிளம்பவில்லை. இன்று அப்படி 
யில்லை. இந்திய ராணுவமே வெள்ளை ராணுவத்தை எதிர்த்துப்‌ 
பம்பாயிலும்‌ கராச்சியிலும்‌ போர்‌ நடத்தியது. நம்‌ மக்கள்‌ நமது 
ராணுவத்துக்குப்‌ பக்கபலமாக இருந்தார்கள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ 6 236 


கடேசியில்‌ நமது ராணுவ வீரர்களைப்‌ பணிய வைக்க அவர்‌ 
களால்‌ முடியாமல்‌ நமது தேசியத்‌ தலைவர்களை நாடவேண்டிய 
கட்டாயம்‌ வெள்ளை ஆட்சிக்கு ஏற்பட்டது. ''அந்தக்‌ கதையைக்‌ 
கொஞ்சம்‌ சொல்லுகிறேன்‌, கேளுங்கள்‌'' என்று ஆரம்பித்தார்‌ மணி. 
* 


37 


மணி சொல்லத்‌ தொடங்கினார்‌: ஜாதி நம்ம கண்ணுக்குத்‌ 
தெரியிறதில்லை. நிறம்‌ தெரியும்‌. எப்படியோ சிகப்பு நிறம்‌ நம்ம 
கண்ணுக்குப்‌ பிடிச்சிப்‌ போச்சி! செகப்பா இருக்கிறவங்க அழகா 
இல்லாவிட்டாலும்‌ அந்த நெறத்தை நெனைச்ச அவங்களுக்கு மூக்கு. 
முட்ட கர்வம்‌ உண்டு! ஆனா, இந்தப்‌ பறங்கி நிறம்‌ இருக்கே - 
வெள்ளைக்‌ குட்டம்‌ வந்தமாதிரி-: அந்த நிறத்தெ நெனைச்சி 
அவங்களுக்கு என்னா கர்வம்‌! கர்வம்‌ இருந்துட்டுத்‌ தொலையுது, 
சவம்‌ அது அவனோட விஷயம்‌. ஆனா அதுக்காச்‌ சுட்டி 
பிறத்தியானை நிறத்‌ துவேஷத்தாலெ ஏசுறகிதோ அதெ சொல்லிக்‌ 
காட்டி சிறுமெப்‌ படுத்துறதயோ எத்தனை நாளைக்குத்தான்‌ 
பொறுத்துக்க முடியும்‌? கப்பல்ப்‌ படைப்‌ பயிற்சியிலெ நாங்க சேர்ந்த 
உடனெ இதெ அனுபவிக்க வேண்டியது வந்தது. எதைப்‌ 
பொறுத்துக்கி டாலும்‌ மனுச அவமரியாதையெப்‌ பொறுத்துக்‌ 
கொள்றது எப்படி? அதும்‌ ஒரு அந்நியன்ட்டெ. எங்களுக்கு 
உண்டாக்கித்‌ தந்த வசதிக்‌ குறைவு, படுமோசமான உணவு 
எல்லாத்தையும்‌ பொறுத்துக்கிட்டொம்‌; எங்க நிறத்தைக்‌ குறிச்சி, 
நாட்டைக்‌ குறிச்சி இழிவாகப்‌ பேசித்‌ இட்டினதை எங்களால 
பொறுத்துக்கிட முடியலெ. 

காலையிலெ உடல்‌ பயிற்சிக்காக வரிசை வரிசையாக நிக்கிறோம்‌. 
யாரு செஞ்ச வேலைன்னு தெரியிலை! மைதானத்து கொடிக்‌ கம்ப 
மேடையிலெ சாக்பீஸாலெ ''ஜெய்‌ ஹிந்த்‌'"ன்று இங்கிலீஷ்ல 
எழுதியிருக்கு! மேலெ யூனியன்‌ ஜாக்‌ - பிரிட்டிஷ்‌ கொடி-; கீழே 
ஜெய்‌ ஹிந்த்‌ ன்னு எழுதியிருக்கு! பொறுப்பானா வெள்ளைக்காரன்‌?! 
வந்து பாத்ததும்‌ காச்முச்ன்னு கத்தினான்‌. யார்‌ எழுதினதுன்னு இப்ப 
எனக்குக்‌ கொஞ்சம்‌ நேரத்துல தெரியணும்‌ இல்லைன்னா நடக்கிற 
கதயே வேற; அம்புட்டுப்‌ பயல்களையும்‌ பிடிச்சி 'உள்ளெ' போட்டுச்‌ 
சித்திரவதை பண்ணுவேன்‌ ங்குறான்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 237 


ஜெய்‌ ஹிந்த்ன்னா என்ன; அது ஒரு வசவா. இல்லெ. 
இந்தியாவுக்கு வெற்றின்னுதான்‌ அர்த்தம்‌. இதுக்கு அவன்‌ 
என்னத்துக்கு அவ்வளவு கோவப்படணும்‌? அதுக்கு ஒரு பலமான 
காரணம்‌ இருக்கு. அந்த கோஷம்‌ தந்தது நேதாஜி சுபாஷ்சந்திர 
போஸ்‌! யாரை எதுத்து. வெள்ளையனை எதுத்து... !! 

“பெறகு பய பிள்ளைக்குக்‌ கோவம்‌ வராம என்ன செய்யும்‌” 
என்று கேட்டார்‌ சிதம்பரம்பட்டி நாயக்கர்‌. 

அழிச்சபிறகு பார்த்தா, மறுநாளும்‌ அதேபோல ஜெய்ஹிந்த்ன்னு 
எழுதியிருக்கு! சுவராஸ்யத்தில்‌ சிரிப்பு வந்தது கேட்டுக்‌ 
கொண்டிருந்தவர்களுக்கு. 

ராத்திரி சென்ட்ரி - காவல்‌ இருந்தவனுக்கு, காரணம்‌ தெரியாமச்‌ 
சிரிச்சவனுக்கு, மொறைச்சிப்‌ பார்த்தவனுக்கெல்லாம்‌ அடி, ஒதை, 
ஜெயில்‌! 


இந்தச்‌ செயல்‌ எங்க கொண்டு போயிவிட்டது? காஞ்ச கரிமருந்து 
அம்பாரத்துமேலெ ஒரு தீக்குச்சிய ரோஸிப்‌ போட்டதுபோல 
ஆயிட்டது!!! '' H.M.I.S. தல்வார்‌''ங்கிற கப்பல்ப்படை பயிற்சித்‌ 
தளத்தில்‌ இருந்த இந்திய மாலுமிகள்‌ இதை எதிர்த்து ஆவேசக்‌ குரல்‌ 
கொடுத்தாங்க. நேரம்‌ ஆக ஆக ஆவேசம்‌ கூடுனது. அடிவயித்தில 
இருந்து கத்துனாங்க; சுதந்திர கோஷ முழக்கங்களும்‌ பிரிட்டிஷ்‌ 
ஏகாதிபத்தியத்தை எதுத்தும்‌. 


தல்வார்‌ கொடிக்‌ கம்பத்ல பறந்துகொண்டிருந்த பிரிட்டிஷ்‌ 
கொடியை இறக்கினாங்க. இதுதான்‌ -இங்கதான்‌-இந்தியாவிலேயே 
முதல்‌ முதல்ல பிரிட்டிஷ்‌ கொடியையே இறக்கினது!! அதும்‌ 
யாராலெ?யாரை நம்பி இத்தனை நாள்‌ இந்தியாவை அரசாண்‌ 
டானோ அதே ராணுவ வீரர்களாலெ. 


இப்பொ அந்த தல்வார்‌ கொடிக்‌ கம்பத்துல பதிலுக்கு ஒரு 
கொடியைப்‌ பறக்கவிடணுமெ; எந்தக்‌ கொடியைப்‌ பறக்க விடுதது? 
கொஞ்சம்‌ திகைப்பும்‌ யோசனையும்‌ வந்தது. கொஞ்சநேரத்துக்‌ 
கெல்லாம்‌ தல்வார்‌ கொடிக்கம்பத்தில்‌ மூணு கொடிகள்‌ சேர்ந்தாப்ல 
பறந்தன; மூவர்ணக்கொடி, பச்சைக்கொடி, செங்கொடி! 

இந்தச்‌ செய்தி ரொம்ப வேகமாக எல்லா யுத்தக்‌ கப்பல்களுக்கும்‌ 
பரவியது. செய்தி கடைத்த உடனேயே பம்பாய்‌ துறைமுகத்தில்‌ 
நின்ற அனைத்து யுத்தக்‌ கப்பல்களிலுமுள்ள பிரிட்டிஷ்‌ கொடி 


கி.ராஜநாராயணன்‌ ஐ, 238. 
இறக்கப்பட்டு காங்கிரஸ்‌ கட்சியின்‌ மூவர்ணக்கொடியும்‌ மூஸ்லீம்‌ 
லீக்கின்‌ பச்சைக்கொடியும்‌ இந்திய கம்யூனிஸ்ட்‌ கட்சியின்‌ 
செங்கொடியும்‌ பறக்க ஆரம்பித்துவிட்டன. 

தல்வாரில்‌ தொடங்கிய இந்தப்‌ போராட்டம்‌ பம்பாயில்‌ 
முகாமிட்டிருந்த அறுபது போர்க்‌ கப்பல்களிலும்‌, மற்ற பயிற்சி 
நிலையங்களிலுமிருந்த அனைத்து மாலுமிகளின்‌ வேலை 
நிறுத்தமாக மாறியது. 

மறுநாள்‌ பிப்ரவரி 19 காலையில்‌, வேலை நிறுத்தம்‌ செய்த 
மாலுமிகள்‌ அனைவருமே ஒன்று திரண்டு பம்பாய்‌ நகரத்தின்‌ 
தெருக்களில்‌ கோஷம்‌ போட்டுக்கொண்டு ஊர்வலமாக வர 
ஆரம்பித்துவிட்டார்கள்‌. அவர்களின்‌ முக்கியமான மூன்று 
முழக்கங்கள்‌; “புரட்சி ஓங்குக; வெள்ளையனே வெளியேறு; இந்து. 
- முஸ்லீம்‌ ஒற்றுமை வளரட்டும்‌; '* 

அளர்வலமாக வந்த மாலுமிகள்‌, கடைகளை அடைத்துத்‌ 
தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி பொதுமக்களைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டதும்‌ வெள்ளையரின்‌ கடைகள்‌ தவிர மற்ற அனைத்துக்‌ 
கடைகளும்‌ வியாபாரத்‌ தலங்களும்‌ மூடி ஆதரவு அளித்தார்கள்‌. 

மூட முடியாது என்று சொன்ன வெள்ளையரின்‌ கடைகள்‌ 
நொறுக்கப்பட்டன. 

அளர்வலம்‌ முடிந்து, மதியம்‌, ஆயிரக்கணக்கான மாலுமிகள்‌ 
தல்வார்‌ பயிற்சி நிலையத்தை அடைந்தார்கள்‌. 

அங்கே நடந்த கூட்டத்தில்‌ ஒரு கப்பலுக்கு ஒருவர்‌ வீதமும்‌ 
பயிற்சி நிலையத்துக்கு ஒருவர்‌ வீதமும்‌, பெரிய பயிற்சி நிலையமான 
காசின்‌ பாராக்சுக்கு இருவரும்‌ என்று போராட்டக்குழு ஒன்று 
அமைக்கப்பட்டது. குழுவுக்குத்‌ தலைவராக எம்‌.ஏ.கான்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்டார்‌. 

கூட்டத்தில்‌ மாலுமிகளுக்குப்‌ போராட்டத்தில்‌ இறங்கவேண்டிய 
கட்டாயச்‌ சூழ்நிலை எவ்வாறு ஏற்பட்டது என்பதுபற்றியும்‌ 
போராட்டத்தை மேல்க்கொண்டு எவ்வாறு நடத்திச்‌ செல்வது 
என்பதுபற்றியும்‌ விவாதித்து, ஒரு எட்டு அம்சக்‌ கோரிக்கைகள்‌ 
அடங்கிய பட்டியல்‌ தயாரிக்கப்பட்டது. 

அவைகளில்‌ முக்கியமானது; அய்‌. என்‌. ஏ. வீரர்களையும்‌ மற்ற 
அரசியல்‌ கைதிகளையும்‌ உடனே விடுதலை செய்யவேண்டும்‌. 
மாலுமிகளிடம்‌ நாகரீகமில்லாமல்‌ ழ்த்தரமாகப்‌ பேசியும்‌ நடந்தும்‌ 
கொண்ட ''தல்வார்‌'' கமாண்டிங்‌ அதிகாரி திங்‌ மீது நடவடிக்கை 
எடுக்கவேண்டும்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫, 239 

வெள்ளையர்களைக்‌ கொண்ட ராயல்‌ நேவியின்‌ மாலுமிகளுக்கு 
அளிக்கப்படும்‌ சம்பளவிகிதம்‌ பஞ்சப்படி இதர சலுகைகள்‌ இந்தியன்‌ 
நேவி மாலுமிகளுக்கும்‌ அளிக்கப்படவேண்டும்‌. அனைத்து 
உணவகங்களுக்கும்‌ இந்திய மாலுமிகள்‌ செல்ல அனுமதிக்க 
வேண்டும்‌. அளிக்கப்படும்‌ உணவு நல்லதாக இருக்கவேண்டும்‌. 
இந்தோனேஷ்யாவிலுள்ள இந்தியப்‌ படைகள்‌ உடனே வாபஸ்‌ 
பெறப்படவேண்டும்‌ - இப்படி. 

“திங்‌ என்கிற அந்த வெள்ளை அதிகாரி உங்கள்ட்ட அப்படி என்ன 
மோசமா நடந்துக்கிட்டான்‌?'' என்று, விவரம்‌ தெரிந்துகொள்ளக்‌ 
கேட்டான்‌ அன்னமய்யா. 

“முதல்ல, அவங்கிட்ட மனுசத்தன்மையே கிடையாது. 
இந்தியர்கள்ண்ணாலே எளப்பம்‌ அவனுக்கு, 'நாயிக்குப்‌ பிறந்த 
பயல்களே' 'கூலிக்காரப்‌ பயல்களே' ண்ணுதான்‌ நம்மளைப்‌ பார்த்துச்‌ 
சொல்லுவான்‌”' என்றார்‌ மணி. இதைக்‌ கேட்டதும்‌, கோபமே வராத 
கொத்தாளிக்‌ கவுண்டர்‌ சொன்னார்‌, ''செருப்பால அடிக்கணும்‌ 
பயபுள்ளெய; கூலிக்கு வேலை செய்யிறவன்ண்ணா அவ்வளவு 
கேவலமாப்‌ போச்சோ?” என்று கேட்டார்‌. 

“பளய செருப்பால அடிக்கணும்‌” என்றார்‌ சிதம்பரம்‌ பட்டி. 
“பளய செருப்பிலும்‌ நனையப்போட்ட செருப்பால அடிக்கணும்‌ 
சிறுக்கிபிள்ளைய'' என்று திருத்தம்‌ தந்தார்‌ கொத்தனார்‌ சாமி 
நாயக்கர்‌. 

இவர்களின்‌ ஏகோபித்த கோபத்தையும்‌ அதை வெளியிட்ட 
பாங்கையும்‌ கேட்ட மணி, திருப்தியான சிரிப்பை உதிர்த்துவிட்டு 
மேலே தொடர்ந்தார்‌: 

இந்தக்‌ கோரிக்கைகளின்‌ அடிப்படையில்‌ பேச்சு வார்த்தை நடத்த 
பதினான்குபேர்‌ அடங்கிய ஒரு குழுவும்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டது. 
மீண்டும்‌ நாலுமணிக்குக்‌ கூட்டம்‌ நடக்கும்‌ என்றும்‌ கூட்டத்தில்‌ 
வந்து திருமதி அருணா ௮ஸப்‌ அலி பேசுவார்‌ என்றும்‌ அறிவிக்கப்‌ 
பட்டது. 

சொன்னபடி கூட்டம்‌ மாலையில்‌ கூடியது. அறிவித்திருந்தபடி 
தலைவர்‌ திருமதி அருணா அஸ்ப்‌ அலி வரவில்லை. தல்வாரின்‌ 
கொடி அதிகாரி அட்மிரல்‌ ராட்ரே வந்தான்‌! 

“ஏம்‌ வரலை அருணா அஸப்‌ அலி?'' என்று ஆர்வமுடன்‌ 
கேட்டான்‌ அன்னமய்யா. 

“யாருக்குத்‌ தெரியும்‌! வரலை? சொன்னபடிங்கிறதுதான்‌ 
விஷயம்‌'' என்றார்‌ மணி. 


கி.ராஜநாராயணன்‌ & 240 

“ம்‌; பெறவு'' 

கொடி அதிகாரி அட்மிரல்‌ ராட்‌ ப்‌ ர 

ட 5 ரயுடன்‌ மாலுமிகள்‌ பேச்‌ 
வார்த்தை நடத்தியது. ய்‌ என அது 

பிரச்சனைகளைக்‌ கடல்படையின்‌ ்துக்குத்‌ 

4 தலைமையகத்துக்‌ 

தெரிவிப்பதாக உறுதி சொன்னான்‌. பஸ்‌. 


பேச்சு வார்த்தையின்‌ முடிவுபற்றி அறியக்‌ காத்துக்கொண்டிருந்த 
மாலுமிகளுக்குச்‌ செய்தி கிடைத்தது. உணவு சம்மந்தப்பட்ட 
விஷயங்களுக்கு மட்டும்‌ பரிகாரம்‌ காணப்படுமாம்‌! 

எங்களை அவன்கள்‌ என்ன என்று நினைத்துவிட்டார்கள்‌; நாங்கள்‌ 
வெறும்‌ தின்னிமாடன்கள்‌ என்றே நினைத்துவிட்டான்கள்‌! 
மாலுமிகள்‌ இதை ஏற்கவில்லை. உணவுப்‌ பிரச்சினைக்காக மட்டுமே 
அவர்கள்‌ போராடவில்லை. போராட்டம்‌ தொடர்ந்தது. பரவியது. 


வெகு தூரத்திலிருந்த மாலுமிகளும்‌ 1 ்‌ 
த தூரத்‌; ்‌ ஓமிகளும்‌ செய்தி அறிந்தவுடன்‌ 
போராட்டத்தில்‌ குதித்தார்கள்‌. கொழும்பு துறைமுகத்தில்‌ 


கப்பல்படைத்‌ தளபதி வைஸ்‌ அட்மிரல்‌ கோட்‌ பி, 

> 4 க ட. » கட Hi 
டில்லியிலிருந்து பம்பாய்‌ வந்து சேர்ந்தான்‌. இந்தக்‌ கப்பல்படைப்‌ 
புரட்சியை ஒடுக்கும்‌ பொறுப்பைத்‌ தானே ஏற்றுக்கொண்டான்‌. 


க 
க 


38 


20ஆம்‌ தேதி அதிகாலையிலேயே டிராம்பே பகுதியிலிருந்த 
HMLS. சீட்டாவை மராட்டா ராணுவம்‌ சுற்றி வளைத்துக்கொண்ட 
செய்தி பம்பாய்‌ நகர்‌ முழுவதும்‌ வேகமாய்ப்‌ பரவியது. இதனால்‌ 
பதட்டநிலை அதிகரித்தது. தானா பகுதியில்‌ 11.1,4.1.8. அக்பரிலிருந்த 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஐ, 241 


மூவாயிரம்‌ வீரர்கள்‌ இச்செய்தி கேட்டதும்‌ ஆத்திரம்‌ அடைந்து 
காவல்‌ அறைகளுக்குள்‌ நுழைந்து சிறையை உடைத்துக்‌ கைதிகளை 
விடுவித்தார்கள்‌. வீரர்கள்‌ அனைவரும்‌ ''தல்வார்‌ சலோ” என்று 
கோஷித்துக்கொண்டு தானா ரயில்‌ நிலையத்தைப்‌ பார்த்துப்‌ புறப்‌ 
பட்டார்கள்‌ ஊர்வலமாக. 

தானாவை அடைந்ததும்‌ இவர்கள்‌ ரண்டு பிரிவாகப்‌ பிரிந்து, ஒரு 
பிரிவு வி.டி. ஸ்டேஷன்‌ வழியாகவும்‌ இன்னொரு பிரிவு சர்ச்‌ கேட்‌ 
வழியாகவும்‌ கொலாபாவிலுள்ள தல்வாரைப்‌ பார்த்துப்‌ 
போனார்கள்‌. 

இதற்குள்‌ தல்வாரில்‌ வந்து பல்வேறு பகுதிகளிலும்‌ வேலை 
நிறுத்தம்‌ செய்த மாலுமிகள்‌ வந்து கூடிவிட்டார்கள்‌. 

கடல்படை தளபதி வைஸ்‌ அட்மிரல்‌ கோட்பிரே மாலுமிகள்‌ 
அனைவருக்கும்‌ 8ழ்க்கண்ட எச்சரிக்கையை விடுத்தான்‌. ''மாலை 
3-30க்கு அனைத்து மாலுமிகளும்‌ அவரவர்களுடைய கப்பல்‌ 
களுக்கோ அல்லது கப்பல்படை நிறுவனங்களுக்கோ திரும்ப 
வேண்டும்‌. 3.30 மணிக்கு மேல்‌ எந்த மாலுமியாவது தெருக்களில்‌ 
காணப்பட்டால்‌ கைது செய்யப்படுவார்கள்‌” 

இந்த எச்சரிக்கை மாலுமிகளை ஆத்திரமடையச்‌ செய்யும்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. என்றாலும்‌ அவர்கள்‌ தனிமையில்‌ 
தாக்கப்படும்‌ அபாயத்தைத்‌ தவிர்ப்பதற்காக, போராட்டக்குழு 
“பேச்சு வார்த்தை நடைபெற இருப்பதால்‌, அதற்கு உதவியாக 
அனைத்து மாலுமிகளும்‌ மாலை 3.30 மணிக்குள்‌ அவரவர்‌ 
முகாமிற்கு வந்து சேர்ந்துவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்‌”' என்று 
தெரிவித்தது. அதோடு - 

யாரும்‌ இதனால்‌ ஆத்திரம்‌ அடையவேண்டாம்‌ என்றும்‌, 
படையினரை வாபஸ்‌ பெறச்‌ செய்ய போராட்டக்‌ குழு 
முடிந்ததனைத்தும்‌ செய்யும்‌ என்றும்‌ தல்வாரிலிருந்து அனைத்துக்‌ 
கப்பல்களுக்கும்‌ சிக்னல்‌ வழிச்‌ செய்தி அனுப்பப்பட்டது. 

இந்தச்‌ செய்தி எல்லாக்‌ கப்பல்களுக்கும்‌ உரிய நேரத்தில்‌ 
கிடைத்தது. என்றாலும்‌ கப்பல்‌ படை வீரர்கள்‌ தற்காப்புக்காக 
தங்களை தயார்‌ நிலையில்‌ வைத்துக்கொள்ள ஆயுதங்களையும்‌ 
வெடி மருந்துகளையும்‌ தங்கள்‌ பொறுப்பில்‌ எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌. ராத்திரி நேரத்தில்‌ புதிய கப்பல்கள்‌ ஏதாவது வந்தால்‌ 
எல்லாக்‌ கப்பல்களுக்கும்‌ தகவல்‌ தெரிவிப்பதற்கான ஏற்பாடு 
களையும்‌ செய்தார்கள்‌. 3 


கி. ராஜநாராயணன்‌ & 242 

அன்றைக்கு ராத்திரி ரொம்ப நேரம்‌ வரைக்கும்‌ வைஸ்‌ அட்மிரல்‌ 
கோட்பிரேயின்‌ பங்களாவில்‌ கடல்படை அதிகாரிகளுக்கும்‌ 
போராட்டக்‌ குழுவினருக்கும்‌ இடையில்‌ பேச்சு வார்த்தை நடந்து 
கொண்டிருந்தது. 


மறுத்துவிட்டான்‌! 


அதனால்‌ பேச்சு வார்த்தை முறிந்தது. 


றைவாக உள்ள 


தண்ணீர்‌ டாங்குகளைச்‌ சீக்கிரமே நிரப்பி வைத்துக்கொள்ளுங்கள்‌ 
என்றது. 


மூன்றாம்‌ நாள்‌ ராத்திரி, எந்த நிமிடம்‌ என்ன நடக்கும்‌ என்று 
தெரியாத நிச்சயமற்ற நிலை. வெள்ளை அதிகாரிகள்‌ எதிர்த்‌ தாக்கு 
தலுக்குத்‌ தயாராகிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


மக்கள்‌; நம்முடைய தேசியத்‌ தலைவர்கள்‌. அவர்கள்‌ ஓடி வந்து 
எங்களுக்கு உதவுவார்கள்‌, பாராட்டுவார்கள்‌ என்று நம்பினோம்‌. 
தேசியத்‌ தலைவர்களுடன்‌ தொடர்பு கொண்டு ராத்திரி பூராவும்‌ 
போராட்டக்‌ குழு தலைவர்கள்‌ பேசினார்கள்‌. நம்பிக்கையூட்டும்‌ 
பதிலே எங்களுக்குக்‌ கிடைக்கவில்லை! சரி; இனி எது வந்தாலும்‌ 
சரியே என்று தீர்மானமான முடிவுக்கு வந்துவிட்டோம்‌. இந்த 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஜூ 243 


தேசத்தின்‌ விடுதலைக்காக தங்கள்‌ உயிரைத்‌ தந்த வீரர்களோடு 
நாமும்‌ சேர்ந்து கொள்வோம்‌; ஆனாலும்‌ எங்களுக்கு அடிமனசில்‌ 
ஒரு நம்பிக்கை. நம்முடைய மக்கள்‌ நமக்கு ஆதரவாகப்‌ பொங்கி 
எழுவார்கள்‌ என்று செயலில்‌ இறங்கினோம்‌. தண்ணீர்‌ இல்லாமல்‌, 
சாப்பாடு இல்லாமல்‌ தனிமைப்படுத்தப்பட்டு, சக்தி வாய்ந்த 
படைகளால்‌ சுற்றிவளைக்கப்படும்‌ அபாயம்‌ எங்களை எதிர்‌ 
நோக்கியது. இந்நிலையிலும்‌ வெள்ளையனுக்கு அடி பணியாமல்‌ 
உறுதியாக நின்றோம்‌. தேச பக்த உணர்வும்‌ மனவுறுதியுமே எங்கள்‌ 
பிரதான ஆயுதங்களாக இருந்தன. 


- 


பம்பாய்‌ துறைமுகத்துக்குச்‌ சமமான முக்கியத்துவமுடையது 
கராச்சித்‌ துறைமுகம்‌. தல்வாரில்‌ போராட்டம்‌ நடந்த சமயத்தில்‌ 
கராச்சித்‌ துறைமுகத்தில்‌ H.K).1.S. ஹிந்துஸ்தான்‌, 11.%4.1.8 
இருவாங்கூர்‌ என்ற ரண்டு போர்க்கப்பல்களும்‌ நங்கூரமிட்டிருந்தன. 
கராச்சி துறைமுகத்துக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள மனோராதவில்‌ H.K).LS. 
பஹ-தார்‌, சமக்‌, ஹிமாலயா ஆகிய மூன்று கப்பல்படை நிறுவனங்‌ 
கள்‌ இருக்கின்றன. தல்வாரின்‌ போராட்டச்‌ செய்தி 19ஆம்‌ தேத 
அன்றே கராச்சியிலுள்ள மாலுமிகளுக்குக்‌ கிடைத்தது. அன்றைக்கு 
ராத்திரியே அவர்கள்‌ ஒரு ரகசியக்‌ கூட்டம்‌ நடத்தி, தாங்களும்‌ 
தல்வார்‌ மாலுமிகளுக்கு ஆதரவாகப்‌ போராட்டத்தில்க்‌ குதிப்பது 
என்று தீர்மானித்துவிட்டார்கள்‌. அதேபோல்‌ ஹிந்துஸ்தான்‌ கப்பல்‌ 
மாலுமிகளும்‌ சேர்ந்துகொண்டார்கள்‌. 

காரியத்தில்‌ உடனே இறங்கவேண்டும்‌; ஏனென்றால்‌ அடுத்த நாள்‌ 
காலையில்‌ 'ஹிந்துஸ்தான்‌' கராச்சி துறைமுகத்தை விட்டுப்‌ புறப்பட 
வேண்டும்‌. பிறகு நடுக்கடலில்‌ ஒன்றும்‌ செய்ய ஏலாது. செய்தாலும்‌ 
பலன்‌ இருக்காது. அதனால்‌ உடனடியாக அன்றைக்கு ராத்திரியே 
வேலை நிறுத்தம்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. 


20ஆம்‌ தேதி காலையில்‌ கராச்சித்‌ துறைமுகத்தில்‌ இருந்த அமைதி 
இளம்‌ மாலுமிகளால்‌ மாறியது. ஹிந்துஸ்தானிலிருந்து சல இளம்‌ 
மாலுமிகள்‌ தரையிறங்கி வெள்ளையருக்கு எதிராக கோஷ 
முழக்கங்கள்‌ இட ஆரம்பித்தார்கள்‌. இதனால்‌ இந்த உணர்ச்சி 
'திருவாங்கூர்‌', 'சமக்‌', 'பஹதூர்‌', 'ஹிமாலயா' முதலிய கப்பல்‌ 
களிலும்‌ பரவி அவர்களும்‌ சேர்ந்துகொண்டார்கள்‌. துறைமுகத்தில்‌ 
மாலுமிகளின்‌ வேலை நிறுத்தமும்‌ அவர்களுடைய ஆவேச 


கி.ராஜநாராயணன்‌ 69) 244 
உணர்ச்சியும்‌ வெள்ளையர்களுக்கு எதிராக பரிபூரண வேலை 
நிறுத்தமாக மாறியதோடு, எல்லாக்‌ கப்பல்களிலும்‌ பறந்த பிரிட்டிஷ்‌ 
கொடிகளை இறக்க, நம்முடைய தேசியக்கொடிகளைப்‌ பறக்க 
விட்டனர்‌ அந்த மாலுமிகள்‌. பிப்ரவரி 31ஆம்‌ நாள்‌. 

கப்பல்களை விட்டு இறங்கி வந்து கராச்சி நகரில்‌ ஆர்ப்பாட்டம்‌ 
செய்ய மாலுமிகள்‌ முடிவு செய்தார்கள்‌. 

மூன்று கப்பல்படை நிலையங்களிலிருந்த சிறைகளை உடைத்துக்‌ 
கைதிகள்‌ அனைவரையும்‌ விடுவித்தனர்‌. கைவசமிருந்த மோட்‌ 
டார்ப்‌ படகுகளையும்‌ சாதாரணப்‌ படகுகளையும்‌ பயன்படுத்தி 
மனோரா தீவிலிருந்து கராச்சியை நோக்கிப்‌ போனார்கள்‌. 


வேலைநிறுத்தத்தை பலாத்காரமாக ஒடுக்க பிரிட்டிஷ்‌ 
அதிகாரிகள்‌ முடிவு செய்துவிட்டார்கள்‌. இவர்களை அழைத்து 
என்ன ஏது என்று பேசிப்‌ பார்க்கக்கூட அவர்கள் தயாரில்லை! பலுச்சி 
ரெஜிமெண்டின்‌ ரண்டு படைப்பிரிவுகளைக்‌ காலையிலேயே 
கொண்டு வந்து நிறுத்திவிட்டான்கள்‌. அவர்களுடைய முதல்‌ 
நோக்கம்‌ ஹிந்துஸ்தான்‌ கப்பலைக்‌ கைப்பற்றுவது. அங்கிருந்து 
தானே முதல்க்‌ கோஷமே அவர்களுக்குக்‌ கேட்டது! 

கப்பலுக்குள்‌ நுழைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 

பலுச்சி படை வீரர்கள்‌ வெள்ளை அதிகாரிகளின்‌ ஆணையை ஏற்க 
மறுத்தார்கள்‌! கப்பல்‌ படை வீரர்களுக்கு எதிராகத்‌ தாங்கள்‌ 
செயல்படத்‌ தயாரில்லை என்று பிரகடனம்‌ செய்தார்கள்‌! நாங்கள்‌ 
எல்லோரும்‌ இந்தியர்கள்‌ என்று சொல்வதுபோலிருந்தது. 

வெள்ளை அதிகாரிகளுக்குப்‌ பெரும்‌ அதிர்ச்சி. குழம்பினார்கள்‌. 
என்ன செய்ய என்று கொஞ்ச நேரம்‌ திகைத்தார்கள்‌. பலுச்சி 
ரெஜிமெண்டை வாபஸ்‌ வாங்க உத்தரவிட்டார்கள்‌. அவர்களுக்கு 
மிகவும்‌ நம்பிக்கைக்குரிய கூர்க்காப்‌ படைபிரிவுகள்‌ - ரண்டு படைப்‌ 
பிரிவுகளை - துறைமுகத்தைப்‌ பார்த்துச்‌ செல்ல உத்தரவிட்டார்கள்‌. 

கூர்க்காப்‌ படைப்‌ பிரிவுகள்‌ துறைமுகத்தைப்‌ பார்த்து வந்தது. 
என்ன நடந்தது? 

வெள்ளை அதிகாரிகளின்‌ எண்ணத்தில்‌ மண்‌ விழுந்தது! கூர்க்காப்‌ 
படைப்பிரிவின்‌ வீரர்களும்‌ தங்கள்‌ சகோதரர்களான கப்பல்‌ படை 
வீரர்களுக்கு எதிராக செயல்பட மறுத்துவிட்டார்கள்‌. இப்படி 
நடக்கும்‌ என்று கனவிலும்‌ நினைக்கவில்லை வெள்ளை ராணுவ 
அதிகாரிகள்‌! இனி அவர்கள்‌ எந்த இந்திய ராணுவ வீரனையும்‌ நம்பத்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 245 
தயாரில்லை. இது வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்த பெரும்‌ 
நிகழ்ச்சி. 

““பின்னெ இல்லியா'' என்று ஆதரித்தார்‌ கொத்தனார்‌ சாமி 
நாயக்கர்‌. எந்த ராணுவத்தைக்‌ கொண்டு இந்தியாவை அடக்கி 
ஆளலாம்‌ என்று நம்பிக்கை கொண்டிருந்தானோ அதே ராணுவம்‌ 
ஒட்டு மொத்தமாக வெள்ளையனை எதிர்த்து நின்றது! இது தான்‌ 
சமயம்‌. இதுதான்‌ நல்ல சமயம்‌. மக்களும்‌ இவர்களோடு ஒன்று 
சேர்ந்துகொண்டால்‌ இந்திய நாட்டிலிருந்தே வெள்ளை 
ஏகாதிபத்யத்தை வேரோடும்‌ வேரடி மண்ணோடும்‌ துடைத்து 
எறிந்துவிடலாம்‌. 

"காங்கிரஸின்‌ 42 ஆகஸ்ட்‌ தீர்மானமே அதுதானெ'' என்றான்‌ 
அன்னமய்யா. 

கூர்க்காப்படையினரும்‌ நடவடிக்கையில்‌ இறங்க மறுத்துவிட்ட 
பிறகு வேற வழியில்லாமல்‌ சுயம்பான வெள்ளைப்படையே 
அரங்குக்கு வந்தது. “பிளாக்‌ வாச்‌ ரெஜிமெண்ட்‌ '' என்று அழைக்கப்‌ 
பட்ட அந்த வெள்ளைப்படையினர்‌ நவீன ஆயுதங்களுடன்‌ 
துறைமுகத்தில்‌ அணி வகுத்தனர்‌. 

போர்‌ நிச்சயமாகிவிட்டது இப்போது. வெள்ளைப்படை 
யினருக்கும்‌ நமது படைவீரர்களுக்கும்‌. 


39 


ஹிந்துஸ்தான்‌ கப்பலிலிருந்த டாக்டரைத்‌ தவிர இதர அதிகாரிகள்‌ 
அனைவரையும்‌ கப்பலிலிருந்து வெளியேற வேண்டும்‌ என்று 
மாலுமிகள்‌ ஆணையிட்டனர்‌. கப்பலின்‌ கேப்டனான வெள்ளை 
யனையும்‌ 'எறங்கு கழே” என்றார்கள்‌. வேற வழி இல்லாமல்‌ 
அவனும்‌ கப்பலைவிட்டுக்‌ கழே இறங்கினான்‌. அப்படி இறங்கிக்‌ 
கழே போகும்போது அந்தப்‌ பயல்‌ ஒரு 'நருத்திரியம்‌ ' பண்ணினான்‌. 
தன்னிடமிருந்த கைத்துப்பாக்கியால்‌ வானத்தை நோக்கிச்‌ சுட்டான்‌. 
வெள்ளைப்‌ படையினர்‌ நம்மீது தாக்குதல்‌ தொடுப்பதற்கு அது ஒரு 
சைகையாக இருந்தது, வெள்ளைப்‌ படையினர்‌ கப்பலுக்குள்‌ 
நுழைய முன்னேறி வந்தனர்‌. முன்னெச்சரிக்கையாக மாலுமிகள்‌ ஒரு 


கி.ராஜநாராயணன்‌ &, 246 


பதாகையை அவர்களுக்குக்‌ காட்டினார்கள்‌. ''உயிர்மேல்‌ ஆசை 
இருந்தால்‌ கப்பலில்‌ ஏற முயற்சிக்கவேண்டாம்‌'' என்று அதில்‌ 
எழுதப்பட்டிருந்தது. அதோடு மாலுமிகள்‌ தங்கள்‌ துப்பாக்கிகளை 
படகுக்‌ கரையை நோக்கித்‌ தயார்‌ நிலையில்‌ வைத்துக்கொண்டி 
ருந்தார்கள்‌. 

நிலைமை எளிதானதல்ல என்பதை அறிந்துகொண்ட வெள்ளைப்‌ 

படை அடுத்த நிமிடமே எந்திரத்‌ துப்பாக்கிகளைப்‌ பயன்படுத்தித்‌ 

தாக்குதலைத்‌ தொடுத்தது. போர்க்கப்பலிலிருந்த அனைத்துத்‌ 
துப்பாக்கிகளும்‌ படகுக்‌ கரையிலிருந்த வெள்ளைப்‌ பட்டாளத்தை 
நோக்கிக்‌ கோபத்தோடு குண்டுகளைக்‌ கக்கத்‌ தொடங்கின. 

வெள்ளைப்‌ பட்டாளம்‌ பின்வாங்கியது. 


அது, அவர்களுடைய ரண்டாவது தாக்குதலுக்கான தயாரிப்பாக 
யிருந்தது. சற்றும்‌ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அந்த ரண்டாவது 
தாக்குதல்‌ மாலுமிகள்மீது தொடுக்கப்பட்டது. துறைமுகத்திலிருந்த 
ஒரு உயரமான கட்டிடத்தின்‌ மேல்‌ மாடியிலிருந்து மணல்‌ 
மூட்டைகளை அடுக்கி வைத்து அதன்‌ பின்னாலிருந்து தாக்குதல்‌ 
தொடுத்தார்கள்‌. ரண்டு மாலுமிகள்‌ குண்டடிபட்டு உயிரிழந்தனர்‌. 


அந்த எதிர்பாராத இடத்திலிருந்து தொடுக்கப்பட்ட தாக்குதல்‌ 
மாலுமிகளை நிலைகுலையச்‌ செய்தது. என்றாலும்‌ தங்களில்‌ 
இரண்டுபேர்‌ குண்டடிபட்டு துள்ளத்துடிக்க இறந்ததைக்‌ கண்டதும்‌ 
ஆவேசம்‌ வந்து தொடர்ந்து போரிட்டனர்‌. 

வசதியான இடத்திலிருந்துகொண்டு வெள்ளைப்‌ படையினர்‌ 
தொடர்ந்து தாக்குதல்‌ நடத்தினார்கள்‌. இரம்மிக்க இந்திய 
மாலுமிகளும்‌ தங்களிடமிருந்த இயந்திரத்‌ துப்பாக்கியால்‌ திருப்பித்‌ 
தாக்கினார்கள்‌. இருதரப்பிலிருந்தும்‌ புறப்பட்ட குண்டு வெடிச்‌ 
சத்தத்தில்‌ கராச்சித்‌ துறைமுகமே அதிர்ந்தது. இந்திய மாலுமிகளின்‌ 
ஆவேச எதிர்‌ தாக்குதலினால்‌ துறைமுகக்‌ கட்டிடத்தின்‌ மேல்‌ 
மாடியிலிருந்தும்‌ வெள்ளைப்‌ படையினர்‌ பின்வாங்கிச்‌ சென்றனர்‌. 

“ஆக்கிரமிக்கப்பட்டால்‌ திருப்பித்‌ தாக்குங்கள்‌” என்கிற உத்தரவு 
நர்மதா போர்க்‌ கப்பலிலிருந்து போராட்டக்கமிட்டி ஒலிபரப்புவதை 
கராச்சி மாலுமிகள்‌ கேட்டார்கள்‌. காசின்‌ பாரக்சில்‌ பயங்கரமான 
யுத்தம்‌ - நம்மவருக்கும்‌ வெள்ளையருக்கும்‌ - நடப்பது பற்றிய செய்தி 
ஒலிபரப்புகளும்‌ அவ்வப்போது கிடைத்துக்கொண்டிருந்தது. மற்ற 
இடங்களில்‌ என்ன நடக்கிறது என்று தெரியாமல்த்‌ தவித்துக்‌ 
கொண்டிருந்த கராச்சி மாலுமிகளுக்கு இந்தச்‌ செய்திகள்‌ உத்வேகம்‌ 
அளித்தன. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫, 247 

அன்று இரவு ஹிந்துஸ்தான்‌ கப்பலில்‌ யாருமே தூங்கவில்லை. 
வெள்ளைப்படை எந்த நேரமும்‌ எங்கிருந்து எப்படித்‌ தாக்னொலும்‌ 
இருப்பித்‌ தாக்க தயார்‌ நிலையிலேயே இருந்தார்கள்‌. ஆனால்‌ 
ஒன்றுமே நடைபெறாமல்‌ இரவு முடிந்தது. 

மறுநாள்‌ காலையில்‌ ஒரு புதிய காட்சியை மாலுமிகள்‌ 
கண்டார்கள்‌. துறைமுகப்‌ பகுதி முழுவதையும்‌ பிரிட்டிஷ்‌ 
பட்டாளம்‌ சுற்றி வளைத்து நிற்றெது. ஹிந்துஸ்தானைக்‌ குறிவைத்து 
மர்மமான இடங்களில்‌ நவீன எந்திரத்‌ துப்பாக்கிகள்‌ பொருத்தப்‌ 
பட்டுள்ளன. ராயல்‌ ஆர்ட்டிலரியைச்‌ சேர்ந்த வெள்ளைப்‌ பட்டாளம்‌ 
அதன்‌ பின்னால்‌ அணிவகுத்து நிற்கிறார்கள்‌. 

கடல்படை நிறுவனங்களான சமக்‌, பஹதூர்‌, ஹிமாலயா 
விலிருந்த ஆயுதங்களையும்‌ வெடி மருந்துகளையும்‌ ராத்திரியே 
வெள்ளையர்கள்‌ கைப்பற்றிவிட்டார்கள்‌! அவற்றைச்‌ சுற்றி 
வளைத்து தனிமைப்படுத்தி விட்டனர்‌. வேலை நிறுத்தம்‌ செய்த 
மாலுமிகளை ஒன்று சேரவிடாமல்‌ செய்துவிட்டார்கள்‌. அதோடு 
இறுதித்‌ தாக்குதலுக்கான தயாரிப்புகளையும்‌ வெள்ளைப்பட்டாளம்‌ 
பூர்த்தி செய்துவிட்டது! 

இப்போது தாங்கள்‌ சுற்றிவளைத்துத்‌ தாக்கப்படும்‌ அயாயகரமான 
நிலையில்‌ ஹிந்துஸ்தான்‌ மாலுமிகள்‌ இருப்பதை உணர்ந்தனர்‌. 

“நிபந்தனை போடாமல்‌ சரண்‌ அடையுங்கள்‌ உடனே, அல்லது 
ஒரு பகிரங்க ஆக்கிரமிப்பின்‌ விளைவுகள்‌ அனைத்தையும்‌ சந்திக்கத்‌ 
தயாராகுங்கள்‌'' என்று வெள்ளை அதிகாரி இறுதி எச்சரிக்கை 
விடுத்தான்‌. 

“இறுத எச்சரிக்கையைக்‌ காட்டி மிரட்டாதே. நாங்கள்‌ போராடத்‌ 
தயாராக இருக்கிறோம்‌. ஆனால்‌ நாங்கள்‌ தாக்கப்பட்டால்‌ தான்‌ 
இருப்பித்‌ தாக்குவோம்‌? இல்லையென்றால்‌ அமைதியாகவே 
செயல்படுவோம்‌'' என்று மாலுமிகள்‌ பதிலளித்தார்கள்‌. 
வெள்ளையர்களிடமிருந்து இதற்கு எந்தப்‌ பதிலும்‌ இல்லை. 

சம்பவங்கள்‌ ஏதுமின்றி சிலமணி நேரங்கள்‌ நகர்ந்தன. காலை 
10.30 மணிக்குத்‌ தண்ணீர்மட்டம்‌ இறங்கியவுடன்‌ படகுக்‌ கரை 
யிலிருந்து தாக்குதல்‌ நடத்துவது வெள்ளைப்‌ படைகளுக்குச்‌ 
சுலபமாக இருந்தது. எந்திரதுப்பாக்கிகளையும்‌ மோட்டார்களையும்‌, 
பயன்படுத்திப்‌ பல முனைகளிலிருந்தும்‌ ““ஹிந்துஸ்தான்‌'' மீது 
தாக்குதல்‌ தொடுத்தார்கள்‌ வெள்ளையர்கள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ 6, 248 


பாதகமான ஒரு நிலையிலிருந்துகொண்டு போராடும்‌ நிலைமை 
நமது மாலுமிகளுக்கு ஏற்பட்டது என்றாலும்‌ மன உறுதி தளராமல்‌, 
உயிரைத்‌ துச்சமாக மதித்துப்‌ போராடினார்கள்‌. 


இந்தத்‌ துப்பாக்கிச்‌ சண்டை முப்பது நிமிட நேரம்‌ தொடர்ந்து 
நடைபெற்றது. வெடிகுண்டுகள்‌ ஏறிப்‌ பாய்ந்தன. நமது 
வீரமாலுமிகள்‌ ஆறு பேர்‌ உயிர்‌ இழந்தார்கள்‌; முப்பது பேர்‌ 
படுகாயம்‌ அடைந்தார்கள்‌. நம்மைவிட எதிரி பலமடங்கு வலுவாக 
இருந்தான்‌. தொடர்ந்து போராடுவது அசாத்யம்‌ என்று பட்டது. 
மீதியுள்ள மாலுமிகளையும்‌ கப்பலையும்‌ காப்பாற்ற சரண்‌ 
அடைவரைத்‌ தவிர வேற வழியில்லை என்ற முடிவுக்கு நமது 
மாலுமிகள்‌ வந்தார்கள்‌. முழுமையான அழிவிலிருந்து தற்காத்துக்‌ 
கொள்ள வேறு வழியேதும்‌ தெரியவில்லை. அவர்களைக்‌ 
காப்பாற்றவேர்‌ அவர்களுக்கு உதவி செய்யவோ யார்‌ 
இருக்கிறார்கள்‌? 

சரணாகதி அடைகிறோம்‌ என்று தெரிவிப்பதற்காக 18வயதான' 
ஒரு இளம்‌ மாலுமி வெள்ளைக்‌ கொடியுடன்‌ கப்பலின்‌ மேல்‌ 
தட்டுக்கு வந்தான்‌. கொடியை உயர்த்திப்‌ பிடித்தான்‌. ஒரு நிமிஷம்‌; 
ஒரே நிமிஷம்‌ வெடி ஓசை நின்றது. அடுத்த நிமிஷமே வெள்ளைச்‌ 
காரர்களின்‌ எந்திரத்‌ துப்பாக்கிகள்‌ அந்த பாலகன்‌ மேலில்‌ குண்டு 
மழை பொழியத்‌ தொடங்கியது. உடல்‌ சுக்கு நூறாய்‌ சிதறுண்டு 
கொடியோடு விழுந்தான்‌. அந்த வெண்கொடி செங்கொடியாக 
மாறியது. 

“அடடா அடடா”! என்ற கொத்தாளிக்‌ கவுண்டர்‌, ''கும்பிட்ட 
கையெ வெட்டுனானே பாவி: என்றார்‌. 


“சமாதானக்‌ கொடியைக்‌ காட்ன பிறகும்‌ சுட்டா எப்பிடி?'' என்று 
அன்னமய்யா கேட்டான்‌. 

“அதுதான்‌ வெள்ளைக்காரங்க நாகரீகம்‌!” என்றார்‌ மணி 
இகழ்ச்சியுடன்‌. 
ட 


,கத்தியவார்‌ துறைமுகத்திலிருந்த ''கத்தியவார்‌'” எனும்‌ போர்க்‌ 
கப்பலில்‌ இருந்த மாலுமிகளுக்கு 21ம்‌ தேதி சாய்ந்திரந்தான்‌ தெரியும்‌. 
நர்மதா கப்பிலிருந்து வந்த ஒரு வயர்லஸ்‌ செய்தியைக்‌ 'கத்தியவார்‌' 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஐ. 249 

பற்றிக்கொண்டது. வயர்லஸ்‌ இயக்குனர்‌ உடனே அந்தச்‌ 
செய்தியைக்‌ கப்பலிலிருந்து தனது சகாக்களுக்குத்‌ தெரியப்‌ 
படுத்தினார்‌. பம்பாயிலும்‌ கராச்சியிலும்‌ நம்‌ மாலுமிகள்மீது 
வெள்ளையர்‌ பட்டாளம்‌ தொடுத்துள்ள தாக்குதல்பற்றி அறிந்ததும்‌ 
அவர்கள்‌ கொதிப்படைந்தார்கள்‌. உடனே ஏதாவது செய்தாக 
வேண்டுமே என்று துடித்தார்கள்‌. அன்றைக்கு ராத்திரியே 
ரகசியமாகக்‌ கூடி யோசித்தார்கள்‌. ஒரு முடிவுக்கு வந்தார்கள்‌. 


அடுத்த நாள்‌ காலையில்‌ எல்லாம்‌ சாதாரணமாக இருந்தது! 
கப்பலின்‌ காப்டன்‌ எந்த மாறுதலையும்‌ காணவில்லை அவர்களிடம்‌. 
எல்லாம்‌ திருப்திகரமாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு 
“நங்கூரத்தை நகர்த்துங்கள்‌; கப்பல்‌ புறப்படட்டும்‌'' என்று 
உத்திரவிட்டான்‌. 

கப்பல்‌ புறக்‌ கடலை அடைந்ததும்‌ போராட்டம்‌ தொடங்கியது! 
அந்தச்‌ சமயம்‌ அவர்களுக்குக்‌ கராச்சி துறைமுகம்‌ ஹிந்துஸ்தானி 
லிருந்து ஒரு செய்தி கிடைக்றெது; ''எங்களுக்கு இறுதி எச்சரிக்கை 
விடுத்திருக்கிறார்கள்‌. நாங்கள்‌ அடிபணியாமல்‌, போராடுவது என்று 
முடிவு செய்திருக்கிறோம்‌". 


தங்கள்‌ கராச்சித்‌ தோழர்கள்‌ நெருக்கடியான நிலையில்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதை இவர்கள்‌ உணர்ந்துகொண்டார்கள்‌, என்ன 
செய்ய என்று யோசித்துக்கொண்டிருக்கையில்‌ ''போர்‌ தொடங்கி 
விட்டது; நாங்கள்‌ நெருக்கடியான நிலையில்‌ இருக்கிறோம்‌'' என்கிற 
ஒலிபரப்புச்‌ செய்தி வந்தது. 


“தத்தியவார்‌'' தோழர்களின்‌ கவலை அதிகரித்தது. கராச்சியில்‌ 
தங்கள்‌ தோழர்கள்‌ தனிமையில்‌ போராடுகிறார்கள்‌. தனிமையில்‌ 
போராடிக்கொண்டிருக்கும்‌ ''ஹிந்துஸ்தான்‌'' தோழர்களுக்கு 
எப்படியும்‌ உதவி செய்யவேண்டும்‌. பம்பாய்த்‌ தோழர்கள்‌ 
எப்படியும்‌ சமாளித்துக்கொள்வார்கள்‌. அங்கே ஏராளமான 
கப்பல்கள்‌ இருக்கின்றன. பரஸ்பரம்‌ உதவிக்‌ கொள்வார்கள்‌. 
கராச்சியில்‌ ஹிந்துஸ்தானை வெள்ளையர்கள்‌ சுற்றி வளைத்துக்‌ 
கொண்டு தாக்கிக்கொண்டிருக்கிறார்கள்‌. 


உடனே கராச்சிக்கு விரைவது என்று கத்தியவார்‌ மாலுமிகள்‌ 
முடிவு எடுத்துவிட்டார்கள்‌. தங்கள்‌ முடிவைத்‌ தெரிவிக்க 
காப்டனை அழைத்தார்கள்‌. மாலுமிகள்‌ இப்படிக்‌ கூட்டமாகக்‌ கூடி 
நிற்பதைக்‌ கண்ட காப்டன்‌ கொஞ்சம்‌ அதிர்ச்சி அடைந்தான்‌! 


கி.ராஜநாராயணன்‌ ௫, 250 
இருந்தாலும்‌ மனசுவிட்டுப்‌ போகாதவன்போல சுதாரித்துக்கொண்டு 
“பிள்ளைகளே என்ன விஷயம்‌”! என்று புன்னகையோடு 
கேட்டான்‌. மாலுமிகள்‌ அணியிலிருந்து ஒருவன்‌ முன்னோக்கி 
வந்தான்‌. ''கப்பலை கராச்சிக்குக்‌ கொண்டுசெல்ல வேண்டும்‌", 
என்று சொல்லிவிட்டு, “இது கோரிக்கை அல்ல; மாலுமிகளின்‌ 
ஆணை: என்றான்‌. 


காப்டன்‌ எல்லோரையும்‌ முகந்திருப்பி ஒரு பார்வை பார்த்தான்‌. 
உறுதியாகத்‌ தலையைக்‌ குலுக்கி “நோ?” என்று கத்தினான்‌. 
“கப்பலைப்‌ பம்பாய்க்குத்தான்‌ கொண்டுசெல்ல வேண்டும்‌, 
வழயில்‌ உள்ள அனைத்துத்‌ துறைமுகங்களிலும்‌ நின்று நின்று போக 
வேண்டும்‌ என்பதுதான்‌ எனக்கு இடப்பட்டுள்ள உத்தரவு. அதை மீற 
முடியாது. நான்‌ நிறைவேற்றி ஆகவேண்டும்‌. உங்கள்‌ சொல்லை 
நான்‌ ஏற்கமுடியாது. '' 


“நாங்கள்‌ கராச்சி செல்லவேண்டும்‌. அங்கே எங்களுடைய 
தோழர்கள்‌ செத்துக்கொண்டிருக்கிறார்கள்‌'' உரத்த குரலில்‌ 
மாலுமிகள்‌ கூவினர்‌. 


கேப்டனுடைய மெளனம்‌, அசையாத்தனம்‌ மாலுமிகளுக்குக்‌ 
கோபத்தை உண்டுபண்ணியது. உடனே அவர்கள்‌ கப்பலில்‌ பறந்து 
கொண்டிருந்த பிரிட்டிஷ்‌ கொடியைக்‌ கிழித்து கடலில்‌ வீசி 
எறிந்தார்கள்‌. ஆயுதக்‌ நிடங்கில்‌ புகுந்து ஆயுதங்களையும்‌ 
வெடிகுண்டுகளையும்‌ கைப்பற்றினார்கள்‌. கத்தியவார்‌ கப்பலை 
மாலுமிகள்‌ கைவசப்படுத்திக்கொண்டு கேப்டனுக்கு இறுதி 
எச்சரிக்கை விடுத்தார்கள்‌. ''கப்பலை கராச்சிக்கு ஓட்டு; இல்லை 
யென்றால்‌ கப்பலின்‌ பொறுப்பையே நாங்கள்‌ ஏற்றுக்கொள்வோம்‌" 

அசையவில்லை கேப்டன்‌! ''சரி; போ, உன்‌ அறைக்குள்‌. போய்‌ 
முடங்கிக்கொள்‌'' என்று மாலுமிகள்‌ உத்தரவிட்டனர்‌. கேப்டன்‌ 
மெளனமாகப்‌ போய்‌ தன்‌ அறைக்குள்‌ போய்‌ தலையில்‌ கையை 
வைத்துக்கொண்டு உட்கார்ந்துவிட்டான்‌. 

ஜுனாகத்தின்‌ வீல்வார்‌ துறைமுகத்தைப்‌ பார்த்துப்‌ போய்க்‌ 
கொண்டிருந்த கத்தியவார்‌, கராச்சியை நோக்கித்‌ திரும்பியது. 

எவ்வளவு வேகமாக கராச்சி போக முடியுமோ அவ்வளவு 
வேகமாகப்‌ போகவேண்டும்‌. கப்பல்‌ அப்போது ஓடிக்‌ 
கொண்டிருந்த வேகத்தில்‌ போனால்‌ கராச்சிப்‌ போய்ச்சேர 26 மணி 


கோபல்லபுரத்து மக்கள்‌ &. 251 த 
i ம்‌! 26 மணி நேரம்‌ என்பது தாங்க முடியக்‌; ப 
தத்த அவ்வளவு நேரம்‌ வரைக்கும்‌ வர்க்க 
தோழர்கள்‌ உதவி இன்றித்‌ தவிப்பதா? அவர்களால்‌ னன்ன டட 
முடியுமா. இல்லை இல்லை, சீக்கிரமே. போக ஷ்ஷ்‌ 
“கப்பலை முழுவேகத்தில்‌ ஓட்டுக'' எஞ்சின்‌ அத்துகான்‌ 
சென்றது. அரபிக்‌ கட.லின்‌ அலைகளை வர்த்த சற்றி 
“'கத்தியவார்‌'' தாவித்‌ தாவி ஓடியது. மணிக்கு 1 j ட வ்‌ 
வேகத்தில்‌ பாய்ந்து சென்றது. இந்த வேகத்தில்‌ ற 
கராச்சியை போய்ச்சரே 16 மணி நேரம்‌ ஆகும்‌. ॥ 
கத்தியவாரிலிருந்து ஹிந்துஸ்தானுக்கு காக்க வல்றாலா 
“தோழர்களே தாக்குப்‌ பிடித்து நில்லுங்கள்‌. ்‌ ல்ல வ்‌ 
அளவு வேகத்தில்‌ கராச்சியை தகவல்க டிக்‌ ழி 
கப்பலோட்டும்‌ பயிற்சியில்த்‌ தேர்ந்த ஒருவர்தான்‌ த்‌ 
மத்தியில்‌ இருந்தான்‌. அதுவும்‌ 16 மணிநேரம்‌ தொடர்ந்து ந த 
என்பது முடியாது. கப்பலிலே இப்படி த்ர நத 
போது வேலை கடுமையாக இருக்கும்‌. ஆக 
காப்டனைச்‌ சந்தித்து, கப்பலை ஓட்டுவதற்கு p ஒரு த 
அதிகாரியைத்‌ தர வேண்டும்‌ என்று ae ச ன 
மறுத்ததோடு. ''பம்பாய்க்குத்‌ இரும்புங்கள்‌. தயவு து 
வேண்டாம்‌" என்று உபதேசித்தான்‌. 
அவன்‌ நமக்கு உதவி செய்யமாட்டான்‌ என்பதைத்‌ படைய 
கொண்ட அந்தக்‌ கப்பலோட்டி சொன்னான்‌. கவ்‌ ன 
படவேண்டாம்‌; நான்‌ உங்களை க றை அரு ஷ்‌ 
ப்விட்டாலுஞ்‌ சரி. அந்த வெக்கங்‌ 
ல்‌ உஸ்ஸ்‌ ல்‌ என்று இந்திய அதிகாரிகளை மனதில்‌ 
னைத்துச்‌ சொன்னான்‌. 
i pbs கத்தியவார்‌ கராச்சியைப்‌ பார்த்து ட்ட 
போய்க்கொண்டிருந்தது. மாலுமிகள்‌ உணர்ச்சியுடன்‌ டடக்‌ கி 
கோஷமிட்டார்கள்‌. ஆவேச அலை மோதியது. கராச்‌ 
கராச்சி சலோ”, இதுவே தாரக மந்திரமாக இருந்தது. 
இந்தச்‌ சமயத்தில்‌ ஹிந்துஸ்தானிலிருந்து அந்தச்‌ க ன்படி 
“தோழர்களே, ஹிந்துஸ்தான்‌ மாலுமிகளாகிய நாங்‌ 
டைந்துவிட்டோம்‌''!! த 
மி இந்தச்‌ செய்தி கத்தியவார்‌ வீரர்களை நிலைகுலையச்‌ செய்தது. 


40 


நிழல்‌ சரிய ஆரம்பித்ததும்‌ “அருகு வெட்டுத்‌ தொண்டர்‌ படை! 
வீடுகளுக்குக்‌ இளம்ப ஆயத்தமானது. அவர்கள்‌ மணியையும்‌ 
தங்களோடு அழைத்துக்கொண்டு போனார்கள்‌. அந்தப்‌ புதிய 
மனிதருக்கு அந்த கிராமமும்‌ மக்களும்‌ அவர்களுடைய ரசனையும்‌ 
பழக்க வழக்கங்களும்‌ புதியவையாக இருந்தன. அந்தத்‌ 
தீரவாசத்துக்காரனுக்குக்‌ கமலைக்‌ கிணற்றில்‌ இறங்கிக்‌ குளிப்பது 
புதிய அனுபவமாக இருந்தது. ஜவ்வரிசி போன்று உருண்டையான 
குதிரவாலி அரிசிச்‌ சோற்றின்‌ வித்தியாச மணமும்‌ கும்பா நிறைய 
ரசமும்‌ பருப்பும்‌ கலந்த சோற்றை அவர்களைப்‌ போலவே பிழிந்து 
பிழிந்து எடுத்துச்‌ சாப்பிட்டுப்‌ பார்த்தார்‌! ஊர்‌ மடத்தில்‌ அவர்களோடு. 
ராத்திரிகளில்‌ படுத்துக்கொண்டார்‌. பகலில்‌ அவர்கள்‌ வேலைக்குப்‌ 
போகும்போது பேச்சுத்‌ துணைக்கு அவரையும்‌ கூட்டிக்கொண்டு 
போனார்கள்‌. கப்பல்‌ படையில்‌ தனக்கும்‌ தன்‌ சகாக்களுக்கும்‌ நேர்ந்த 
அனுபவங்களையெல்லாம்‌ அவர்‌ அவர்களுக்குக்‌ ''கதைகதை 
யாக''ச்‌ சொன்னார்‌: 

“'கராச்சிக்கு இனிமேல்ப்‌ போய்‌ பிரயோஜனமில்லை; 
பம்பாய்க்குப்‌ போவதுதான்‌ சரி என்று பட்டது. 'கத்தியவார்‌'' 
பம்பாயைப்‌ பார்த்துப்‌ போனது. 

23ம்‌ தேத - பிப்ரவரி - காலையில்‌ கத்தியவார்‌ கப்பல்‌ பம்பாய்த்‌ 
துறைமுகத்தை நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. 'எந்தக்‌ கப்பலும்‌ துறை 
முகத்துக்குள்‌ வருவது தடை செய்யப்பட்டிருக்றெது. க்ரூசர்களில்‌ 
ராயல்‌ நேவியைச்‌ சேர்ந்த வெள்ளைப்படை ரோந்து சுற்றி வந்து 
கொண்டிருக்கிறது என்கிற செய்தி சிக்னல்‌ மூலம்‌ 
தெரிவிக்கப்பட்டது. 


என்ன ஆனாலும்‌ சரி; துறைமுகத்துக்குள்‌ நுழைவது என்று 
கத்தியவார்‌ மாலுமிகள்‌ தர்மானித்தார்கள்‌. ஒரு மோதலுக்குத்‌ 
தங்களைத்‌ தயார்ப்படுத்திக்கொண்டார்கள்‌. ஆயுதங்கள்‌ விநி 
யோகிக்கப்பட்டன. எந்திரத்துப்பாக்கிகளுடன்‌ கேந்திரமான 
இடங்களில்‌ குறிபார்த்து நின்றுகொண்டார்கள்‌. பீரங்கிகளை 
யெல்லாம்‌ தயார்‌ நிலையில்‌ வைத்துக்கொண்டார்கள்‌. 


இப்படியான ஒரு யுத்த சின்னத்துடன்‌ கத்தியவார்‌ கப்பல்‌ 
துறைமுகத்துக்குள்‌ நுழைந்துவிட்டது! 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஐ, 253 


காலை 10.30 மணிக்கெல்லாம்‌ பம்பாய்த்‌ துறைமுகத்துக்குள்‌ 
வெற்றிகரமாக நுழைந்த கத்தியவார்‌ கப்பல்‌, துறைமுகத்துக்குள்‌ 
நின்ற மற்ற போர்க்கப்பல்களில்‌ பார்த்த காட்சி என்ன?! ராயல்‌ 
இந்தியக்‌ கடல்‌ படையைச்‌ சேர்ந்த அனைத்துக்‌ கப்பல்களிலுமே 
கருப்புக்கொடியும்‌ பிரிட்டிஷ்‌ கொடியும்‌ பறந்துகொண்டிருந்தன!! 

என்ன நடந்தது; விவரம்‌ என்ன என்று தெரியவில்லை 
இவர்களுக்கு. 
ல 


51ஆம்‌ தேதி சாய்ந்திரம்‌ பம்பாய்‌ கப்பல்படையின்‌ தீர 
எழுச்சியைக்‌ கேள்விப்பட்ட திலிருந்து இந்த 2ஆம்‌ தேதி காலை 10.30 
மணிவரை கத்தியவார்‌ வீரர்கள்‌ உறுதியுடன்‌ அளவற்ற ஆவேசத்‌ 
துடன்‌ செயல்பட்டார்கள்‌. அவர்கள்‌ துணிச்சல்‌ இணையற்றது. 
பயமறியாத இளம்புலிகள்போல்‌ செயல்‌ பட்டார்கள்‌. தங்களுக்குப்‌ 
பின்னால்‌ - தங்களைத்‌ தொடர்ந்து - இந்த நாடே சுதந்திர ஆவேசத்தில்‌ 
வெள்ளை சாம்ராஜ்யத்துக்கு எதிராகப்‌ பொங்கி எழும்‌ என்று 
எதிர்பார்த்தார்கள்‌. ஆனால்‌... ஆனால்‌ - நடந்ததெல்லாம்‌ வேற. 
அந்த 21ஆம்‌ தேதி காலையில்‌... 
பம்பாய்த்‌ துறைமுகத்திலிருந்த மாலுமிகள்‌, அவர்களுடைய 
பணிகளைச்‌ செய்துகொண்டிருந்த நேரத்தில்‌ இடீரென்று, கூச்சலும்‌ 
குழப்பமும்‌ கேட்ட அதே நேரத்தில்‌ எந்திரத்‌ துப்பாக்கிகள்‌ 
குண்டுமாரி பொழியும்‌ ஓசையும்‌ கேட்டது. 
காசின்‌ பாரக்ஸ்‌ மாடிக்கட்டிடத்திலிருந்து நம்முடைய இளைஞன்‌ 
ஒருவன்‌ சிக்னல்‌ தருகிறான்‌: "தோழர்களே, நம்மை வெள்ளையர்கள்‌ 
நாலாபக்கமும்‌ சுற்றி வளைத்துக்கொண்டு தாக்குகிறார்கள்‌'" 
“வெடிகுண்டுகளுக்கு வெடிகுண்டுகளாலேயே ்‌ பதில்ச்‌ 
சொல்லுங்கள்‌”! என்று எல்லாக்‌ கப்பல்களுக்கும்‌ கப்பல்ப்படை 
நிறுவனங்களுக்கும்‌ சிக்னல்‌ தரப்பட்டது. நிலைமையை மாலுமிகள்‌ 
புரிந்துகொண்டனர்‌. ஆயுதக்‌ கிடங்கின்‌ கதவுகளை உடைத்து 
ஆயுதங்களைக்‌ கைப்பற்றிக்கொண்டார்கள்‌. 
மர்மமான இடங்களிலெல்லாம்‌ குறிவைத்துக்கொண்டு தயாராக 
நின்றார்கள்‌. 
பிரிட்டிஷ்‌ பட்டாளம்‌ கோட்டை வட்டத்தைப்‌ பார்த்து வந்து 
கொண்டிருந்தது. காசின்‌ பாரக்ஸ்‌ மாலுமிகளை ஆக்கிரமிப்பது 


கி.ராஜநாராயணன்‌ ஐ 254 
அவர்கள்‌ நோக்கம்‌. குறியான இடங்களைச்‌ தேர்ந்தெடுத்தனர்‌. 
டவுன்ஹாலில்‌ படைகள்‌ நிரம்பிக்கொண்டிருந்தன. பீரங்கிகேட்‌ 
வழியாக ஆக்கிரமிப்பைத்‌ தொடங்கத்‌ திட்டமிடுதின்றனர்‌. 
திடீரென்று மெயின்கேட்டில்‌ வெடிச்சத்தம்‌ கேட்டது. பிரிட்டிஷ்‌ 
படைகள்‌ மெயின்கேட்‌ வழியாகவே தங்கள்‌ முதல்‌ ஆக்கிரமிப்பைத்‌ 
தொடங்கினார்கள்‌. 


தயார்நிலையில்‌ இருந்த இந்திய மாலுமிகள்‌ வெள்ளைப்‌ 
படைகளைத்‌ திருப்பித்‌ தாக்கினார்கள்‌. வெள்ளைப்படை 
பாரக்ஸுக்குள்‌ நுழைவதைத்‌ தடுக்கவேண்டும்‌. இந்தியப்‌ படை 
சுட்டதும்‌ வெள்ளைப்படை தற்காலிகமாகப்‌ பின்வாங்கியது. 
அடுத்த அவர்களது ஆக்கிரமிப்பைச்‌ சந்திக்க நமது மாலுமிகள்‌ 
வேகமாகத்‌ தயாரிப்புகளைச்‌ செய்தார்கள்‌. கைத்துப்பாக்கி, 
குழல்துப்பாக்கி, எந்திரத்துப்பாக்கி, கை வெடிகுண்டு, இப்படி 
எல்லா மாலுமிகளிடமும்‌ விநியோடிக்கப்பட்டன. அங்கேயுள்ள 
சிறைக்கதவுகளையெல்லாம்‌ உடைத்துக்‌ கைதிகளையெல்லாம்‌ 
விடுவித்தார்கள்‌. அவர்களும்‌ இவர்களோடு சேர்ந்துகொண்டார்கள்‌. 


எதிர்த்தாக்குதலுக்கு இப்போது காசின்‌ பாரக்ஸ்‌ தயாராகி 
விட்டது. தங்களை நோக்கித்‌ தாக்குதல்‌ பல முனைகளிலிருந்தும்‌ 
வரலாம்‌ என எதிர்பார்த்து நமது மாலுமிகள்‌ தங்களைப்‌ பல 
பிரிவுகளாகப்‌ பிரித்துக்கொண்டனர்‌. எதிர்த்தாக்குதலுக்கான தயார்‌ 
நிலையில்‌ வியூகம்‌ அமைத்து நின்றார்கள்‌. 


மாலுமிகளைத்‌ தாக்க வெள்ளைப்படை நிறுத்தப்பட்ட இடத்தில்‌. 
இப்போது மராத்திப்‌ படைகள்‌ வந்து நின்றன. இந்தியர்களைக்‌ 
கொண்டே இந்தியர்களைக்‌ கொல்ல ஏற்பாடு! 


வந்திருந்த மராத்திப்‌ படை வீரர்களுடன்‌ ரகசியமாக நமது 
வீரர்கள்‌ தொடர்பு கொண்டார்கள்‌. ''இந்தியர்கள்‌ நாம்‌ இந்தியாவுக்‌ 
காகப்‌ போராடுகிறோம்‌. இது நமது அனைவருக்கான போராட்டம்‌. 
சகோதரர்களே நீங்கள்‌ எங்களுக்கு உதவவேண்டும்‌.” என்று 
கேட்டதும்‌, ''நாங்கள்‌ உங்களைச்‌ சுடமாட்டோம்‌'' என்று அவர்கள்‌ 
பதில்‌ தந்தார்கள்‌. மாலுமிகளின்‌ உற்சாகம்‌ கரை புரண்டோடியது. 


இதைக்‌ கவனித்துவிட்ட வெள்ளையரின்‌ கண்கள்‌, உடனே அந்த 
இடத்திலிருந்து மராத்திப்‌ படைகளை வாபஸ்‌ பெற்றது. முழு 
வெள்ளைப்‌ படையாகவே கொண்டு வந்து நிறுத்தியது. 
பாரக்ஸ ஈக்கு அருகாமையிலிருந்த ரிசர்வ்‌ பாங்க்‌ கட்டிடத்தின்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஓ 255 


மாடியிலிருந்துகொண்டு ஒரு வெள்ளை அதிகாரி உத்தரவுகள்‌ 
தந்துகொண்டிருந்தான்‌. போர்‌ துவங்கிவிட்டது! 


பிரஸாத்‌ என்ற இந்திய மாலுமியின்‌ குறிதவறாத குண்டு அந்த 
வெள்ளை அதிகாரியைப்‌ பலிவாங்கியது. பிரஸாத்‌ குறிதவறாமல்‌ 
சுடுவதில்‌ சமர்த்தன்‌. அவனுடைய ரண்டாவது குண்டு அதே 
கட்டிடத்தின்‌ இன்னொரு மூலையிலிருந்த ஒரு வெள்ளைப்‌ 
பட்டாளத்துக்காரனை வீழ்த்தியது. ஒரு மரத்தின்மீது ஏறி பாரக்ஸின்‌ 
மேல்மாடியில்‌ தாவ முயன்ற ஒரு வெள்ளைச்‌ சிப்பாயையும்‌ பிரஸாத்‌ 
குறிதவறாமல்‌ சுட்டு வீழ்த்தினான்‌. 


வெடிகுண்டுகள்‌ இருபக்கமும்‌ ஏறிப்‌ பாய்ந்தவண்ணமாக 
இருந்தன. இந்திய மாலுமிகளை ஒடுக்குவது லேசான காரிய 
மில்லை என்று உணர்ந்துகொண்ட வெள்ளையர்கள்‌, மேலும்‌ அதிக 
சக்தியுடன்‌ தீவிரத்‌ தாக்குதலுக்குத்‌ தயாரானார்கள்‌. 


பீரங்கி கேட்டுக்கு வெளியே வெள்ளைப்‌ படையின்‌ நடமாட்‌ 
டத்தை நோட்டம்‌ பார்க்க கிருஷ்ணன்‌ என்ற மாலுமி நம்மவர்களால்‌ 
அனுப்பப்பட்டிருந்தார்‌. வெள்ளையர்களின்‌ நடமாட்டங்களைக்‌ 
கவனித்த கிருஷ்ணனை நோக்கி ஒரு வெள்ளைச்‌ சிப்பாய்‌ குறி 
வைத்தான்‌. கிருஷ்ணன்‌ அதிசாமர்த்தியமாக அவன்‌ சுட்ட 
குண்டிலிருந்து உயிர்‌ தப்பினார்‌. தனக்கு இனி ஆபத்துதான்‌ என்பதை - 
தெரிந்துகொண்டும்‌ தன்‌ கடமையிலிருந்து நழுவாமல்‌ மேலும்‌ 
அவர்களுடைய நடமாட்டங்களையும்‌ தயாரிப்புகளையும்‌ 
கண்காணித்தார்‌. ரண்டாவது முறை சுட்ட வெள்ளையனின்‌ குண்டி 
லிருந்து கிருஷ்ணனால்‌ தப்ப முடியவில்லை. 


குண்டடிபட்டு விழுந்த கிருஷ்ணனைக்‌ காப்பாற்றவேண்டும்‌ 
என்கிற ஆவலில்‌ சக மாலுமிகள்‌, தங்கள்‌ உயிரையும்‌ பொருட்‌ 
படுத்தாமல்‌ அவரை ஆஸ்பத்ரிக்கு எடுத்துப்போனார்கள்‌. உடலைத்‌ 
துளைத்த குண்டை டாக்டர்கள்‌ அப்புறப்படுத்தியும்‌ கிருஷ்ணனைக்‌ 
காப்பாற்ற முடியவில்லை. கேரளத்தைச்‌ சேர்ந்த கிருஷ்ணன்‌, 
எங்கோ பிறந்து வளர்ந்து, தாய்‌ தந்தை சகோதரரைத்‌ துறந்து பம்பாய்‌ 
வந்து, தேச விடுதலைப்‌ போராட்டத்தின்‌ பிரதான பகுதியான 
கப்பல்படைப்‌ போரில்‌ களபலி ஆனார்‌. அவர்கடைசியாகச்‌ சொன்ன 
வார்த்தை ''தோழர்களே. தொடர்ந்து போராடுங்கள்‌'* 


வெள்ளைப்‌ பட்டாளம்‌ ரண்டாவது அலை ஆக்கிரமிப்பைத்‌ 
தொடங்கியது. நவீன எந்திர துப்பாக்ககளால்‌ சுட்டுக்கொண்டே 


கி.ராஜநாராயணன்‌ 8 256 
காசின்‌ பாரக்ஸுக்குள்‌ நுழைய யன்றனர்‌. ம்‌ 
மாலுமிகளின்‌ நிலைமை க்ளிக்‌ வக்க 
நவீன ஆயுதங்களைக்‌ கொண்ட எதிரியை நாம்‌ போரில்‌ சந்திக்க 
றோம்‌. வீரத்துக்கு முன்னால்‌ சாவு துச்சம்‌. ஒன்று, எதிரியைக்‌ 
கொல்வது; அல்லது நரம்‌ மடிவது. நம்முன்‌ இருந்தது இதுதான்‌. 
| கொஞ்ச நேரத்தில்‌ வெள்ளையரின்‌ எந்திரத்‌ துப்பாக்கியின்‌ ஓசை 
நின்றது. அவற்றை இயக்கிய வெள்ளைச்‌ சிப்பாய்களும்‌ செத்து 
விழுந்து கிடந்தனர்‌! இப்படியாக அவர்களுடைய ரண்டாவ, 
ஆக்கிரமிப்பும்‌ முறியடிக்கப்பட்டது. ௫ 

எதிரிகள்‌ நம்மீது மூன்றாவது தாக்குதலை ஆரம்பித்தார்கள்‌ ந 
முறை மிக அதிக சக்தியோடு, ங்கற தாக்க சனனி 
வேகத்துடன்‌ - நம்மை, யோசித்து ஒரு நிதானத்துக்கு வர 
முடியாதபடி - தாக்கினார்கள்‌, காசின்‌ பாரக்ஸுக்கு எதிராகவே 
அவர்களது பிரதான தாக்குதல்‌; எம்‌.டி.இ. பாரக்ஸையும்‌ தாக்கி 
இரண்டுக்கும்‌ இடையிலுள்ள இடத்தைக்‌ கைப்பற்றினார்கள்‌. 
துறைமுகத்திலிருந்த கப்பல்கள்‌ பேரிலும்‌ தாக்குதல்க்கி 
தொடுத்தார்கள்‌. ஒரு ஜீவமரணம்‌ போராட்டம்‌! 


போராட்டக்‌ குழுவின்‌ தலைவர்‌ கான்‌, இந்திய கப்பல்ப்‌ படை 
அதிகாரிகளுக்கு என்று பிரத்யேகமான ஒரு வேண்டுகோள்‌ 
விடுத்தார்‌. *'இந்த ஜீவ - மரணப்‌ போராட்டத்தில்‌ எங்களுடன்‌ 
சேர்ந்துகொள்ளும்படி உங்கள்‌ அனைவரையும்‌ அழைக்கிறோம்‌ 
நம்முடைய பொது எதிரியான வெள்ளையர்களுக்கு எதிரான 
போராட்டத்தில்‌ நாம்‌ ஈடுபட்டிருக்கிறோம்‌. ஏதாவது காரணங்‌ 
களால்‌ நீங்கள்‌ எங்களுடன்‌ சேர முடியாவிட்டால்‌ கப்பல்களிலிருந்து 
வெளியேறி உங்கள்‌ வெள்ளை எஜமானர்களுடன்‌ போய்‌ விடுவது 
தான்‌ உங்களுக்கு நல்லது” 

கானின்‌ இந்தச்‌ செய்தி H.1.K).. ஜமுனா போர்க்‌ கப்பலுக்கு 
சிக்னல்‌ மூலம்‌ அனுப்பப்பட்டு, ஜமுனாவிலிருந்து அனைத்துப்‌ 
போர்க்‌ ,கப்பல்களுக்கும்‌ கடல்ப்படை நிலையங்களுக்கும்‌ 
அனுப்பப்பட்டது. 

துறைமுகப்பகுதி முழுவதும்‌ மிகப்‌ பரபரப்‌ 
தோன்றிவிட்டது. துப்பாக்கிகளில்‌ ன வவதல க்கள்‌ அன்ப 
பட்டன. கப்பல்‌ எஞ்சின்கள்‌ அசையத்‌ தொடங்கின. புகைச்சுருள்கள்‌ 
வானை நோக்கி உயர்நீதன. சொல்லி வைத்ததுபோல போர்க்‌ 
கப்பல்கள்‌ அனைத்துமே ஒன்றுபோல சைரன்கள்‌ மூலம்‌ “கோரஸ்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ஜூ 257 


ஒலி எழுப்பிப்‌ புல்லரிக்க வைத்தன. அவை பிரிட்டிஷ்‌ 
ஏகாதிபத்யத்துக்கு ஊதிய மரணச்‌ சங்குகள்‌. 

“பஞ்சாப்‌” போர்க்‌ கப்பலில்‌ இருந்த நமது மாலுமிகளுக்கு ஒரு 
குறை இருந்தது. தேவையான அளவு ஆயுதங்கள்‌ அவர்களிடம்‌ 
இல்லை. அந்தக்‌ குறையை அவர்கள்‌ உடனே தீர்த்துக்‌ கொண்‌ 
டார்கள்‌! ராயல்‌ நேவியின்‌ வெள்ளையர்‌ போர்க்கப்பல்‌ ஒன்றை 
ஆக்கிரமித்து அதிலிருந்த ஆயுதங்கள்‌ அனைத்தையும்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டார்கள்‌ அந்த பஞ்சாப்‌ வீரர்கள்‌! 

கைப்பற்றிய உடனேயே ''பஞ்சாப்பும்‌'! அதன்‌ மாலுமிகளும்‌ 
காசின்‌ பாரக்ஸ்‌ தோழர்களுக்கு உதவிடப்‌ பாய்ந்து சென்றார்கள்‌. 
கைப்பற்றப்பட்ட கனரக எந்திரத்‌ துப்பாக்கிகளின்‌ குண்டுகள்‌ காசின்‌ 
பாரக்ஸை ஆக்கிரமித்த வெள்ளைப்படைகளின்மீது கோபத்தோடு 
நெருப்பு மழையாகவே பொழிந்தது. 

பம்பாய்த்‌ துறைமுகம்‌ முழுவதும்‌ போர்க்களமாக மாறிவிட்டது. 
“செர்லிகான்‌'' ''சவுத்‌'' ஆகிய போர்க்கப்பல்கள்‌ வெள்ளைப்‌ 
படைகளுக்கு எதிராக 12 பெளண்டர்‌ துப்பாக்கிகளைத்‌ திருப்பிக்‌ 
குண்டுமழை பெய்வித்தனர்‌. வெள்ளைப்‌ படைகள்‌ வெறிகொண்டு 
தாக்கின. என்றாலும்‌ அவர்களால்‌ தாக்குப்பிடிக்க முடியவில்லை. 
சிறிது சிறிதாகப்‌ பின்வாங்கினார்கள்‌. 

காசின்‌ பாரக்ஸுக்கு எதிரான பிரிட்டிஷ்‌ பட்டாளத்தின்‌ ஆக்கிர 
மிப்பை, கரையிலும்‌ கடலிலிருந்தும்‌ மாலுமிகள்‌ ஒன்றுபட்டு 
எதிர்த்ததினால்‌ வெள்ளைப்படை தற்காலிகமாகப்‌ பின்வாங்கியது. 

காசின்‌ பாரக்ஸ்‌ மாலுமிகளுக்கு எதிராக பிரிட்டிஷ்‌ வெள்ளைப்‌ 
படைகள்‌ தாக்குதல்‌ தொடுத்த செய்தி பம்பாய்‌ நகரத்துக்குள்‌ காட்டுத்‌ 
தபோல்‌ பரவிவிட்டது. அந்நிய ஆதிக்க எதிர்ப்பு உணர்வு அலை 
மோதியது மக்களிடம்‌. பிரிட்டிஷ்‌ இந்தியப்‌ படையிலிருந்த 
இளைஞர்கள்‌ கொதித்து எழுந்தார்கள்‌. உடனே ராயல்‌ இந்திய 
விமானப்‌ படையினர்‌ தங்கள்‌ இருக்கையை விட்டு வெளியே வந்து 

தெருக்களில்‌ அணி வகுத்தார்கள்‌. இந்திய மாலுமிகளை 
வெள்ளையர்கள்‌ தாக்குகிறார்கள்‌ என்கிற செய்தியை அவர்களால்‌ 
தாங்கிக்கொள்ள முடியவில்லை. 

விமானப்படைச்‌ செய்தியாளர்‌ பாலகிருஷ்ணன்‌ மோட்டார்‌ 

சைக்கிளில்‌ வாயு வேகமாக விமானப்படை முகாமுக்குப்‌ 'பறந்து' 
வந்தார்‌. வந்த வேகத்தாலும்‌ ஆத்திரத்தாலும்‌ அவரால்‌ பேச 
முடியவில்லை. அவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டிருந்தார்‌. ''கொல்‌ 
கிறார்கள்‌; நம்மைக்‌ கொல்கிறார்கள்‌" என்றுதான்‌ சொல்ல முடிந்தது. 


கி.ராஜநாராயணன்‌ &, 258 


“எங்கே? யார்‌; யார்‌?'' என்று ஏக காலத்தில்‌ கேட்டபோது. காசின்‌ 
பாரக்ஸ்‌ பக்கம்‌ கையைக்‌ காட்டினார்‌. “அவர்கள்‌ நமது 
தோழர்களை... அந்த வெள்ளையர்கள்‌ நம்மவர்களை எந்திரத்‌ 
துப்பாக்கிகளால்‌ சுட்டுக்கொன்று கொண்டிருக்கிறார்கள்‌'' என்று 
பாலகிருஷ்ணன்‌ கதறினார்‌. 

செய்தி தெரிந்துகொண்ட விமானப்‌ படை இளைஞர்களின்‌ ரத்தம்‌ 
சூடேறியது. அதில்‌ ஒரு சீக்கிய இளைஞன்‌ காது ஜவ்வு கிழிபடக்‌ 
கூவினான்‌ ''பிரிட்டிஷ்‌ ஏகாதிபத்யம்‌ அடியோடு ஒழிக!” 
“வெள்ளையனே வெளியேறு”. 


+ 


41 


வரலாற்றுப்‌ புகழ்பெற்ற விமானப்படை ஊர்வலம்‌ ஆரம்ப 
மாகியது. கப்பல்படை வீரர்களின்‌ போராட்டத்துக்கு ஆதரவாக 
தெருவில்‌ இறங்கிய முதல்ப்படைப்‌ பகுதி இந்திய விமானப்‌ 
படையினர்‌ என்பது குறிப்பிடத்தகுந்தது. 

கராச்சியில்‌ கூர்க்கா பாராசூட்‌ படையினர்‌, ''ஹிந்துஸ்தான்‌'” 
மாலுமிகளைச்‌ சுட மறுத்தனர்‌. 


காசின்‌ மாலுமிகளை மராட்டாப்படை வீரர்கள்‌ சுட மறுத்தனர்‌. 


இப்போது விமானப்படை வீரர்களும்‌ கப்பல்படை வீரர்களுக்கு 
ஆதரவாக அணிவகுத்துத்‌ 'தெரு'வுக்கு வந்துவிட்டார்கள்‌ 


* 


கப்பல்படை வீரர்களின்‌ போராட்டத்தை ஒடுக்க பிரிட்டிஷ்‌ 
அரசுக்குத்‌ தெரிந்த ஒரே ஒரு போர்த்தந்திரம்‌ அவர்களிடம்‌ இருந்தது. 
போர்க்‌ கப்பல்களிலும்‌ கப்பல்படை நிலையங்களிலும்‌ உணவுப்‌ 
பொருள்‌ கையிருப்பு மிகக்‌ கொஞ்சமே இருந்தது. இதைப்‌ பயன்‌ 
படுத்தி அவர்களைப்‌ பட்டினிபோட்டு பணியவைக்கலாம்‌ என்று 
பிரிட்டிஷ்‌ அரசு தீர்மானித்தது. இந்த அவர்கள்‌ எண்ணத்திலும்‌ 
மண்விழுந்தது! 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫, 259 

உணவில்லாமல்‌ மாலுமிகள்‌ தவிக்கிறார்கள்‌ என்று கேள்விப்‌ 
பட்ட பம்பாய்‌ பொது ஜனங்கள்‌ - தொழிலாளிகள்‌, மாணவர்கள்‌ - 
அவர்களுக்காக வீடுவீடாகச்‌ சென்று உணவு சேகரித்தார்கள்‌. தங்கள்‌ 
குழந்தைகளுக்கு என்று வைத்திருந்த சப்பாத்தியையும்‌ தூக்கிக்‌ 
கொடுத்த தாய்மார்களும்‌ அங்கே இருந்தார்கள்‌. 

வசூலித்த உணவை எப்படிக்‌ கொண்டுபோய்‌ கப்பலில்‌ இருக்கும்‌ 
மாலுமிகளுக்குத்‌ தருவது? மீன்பிடித்‌ தொழிலாளர்கள்‌ தங்கள்‌ 
படகுகளில்‌ கொண்டுபோய்‌ அவர்களுக்கு அதைச்‌ சேர்ப்பித்தார்கள்‌. 

இதை மணி சொல்லியதும்‌ சாமிநாயக்கரும்‌ கொத்தாளிக்‌ 
கவுண்டரும்‌ மற்றவர்களும்‌ ''ஆஹ ஆஹா'' என்று பாராட்டினார்கள்‌. 
சொல்லிவிட்டு, அப்புறம்‌ என்ன நடந்தது என்பதுபோல்‌ மணியைப்‌ 
பார்த்தார்கள்‌. 

இப்படியாக, கப்பல்படை வீரர்களைப்‌ பட்டினி போட்டும்‌ 
பணியவைக்க முடியாது என்று கண்டுகொண்டது வெள்ளை அரசு. 
லண்டன்‌ மாத்திரமல்ல உலகமெல்லாம்‌ இதை - இந்த ராணுவப்‌ 
புரட்சியை - என்ன நடக்குமோ என்று இமைக்காமல்‌ கவனித்துக்‌ 
கொண்டே இருந்தது. 

கடேசியில்‌ பிரிட்டிஷ்‌ அரசு மண்டியிட்டது! 

யாரிடம்‌? 


இந்தியக்‌ கப்பல்படை வீரர்களிடம்‌ அல்ல; நமது தேசியத்‌ 
தலைவர்களிடம்‌. 


- 


“மாலுமிகள்‌ உடனடியாக சரண்‌ அடையவேண்டும்‌. 
இல்லாவிட்டால்‌ அரசின்‌ அனைத்துச்‌ சக்திகளையும்‌ ஒருங்கே 
திரட்டிப்‌ பயன்படுத்தி ஒடுக்கப்படுவார்கள்‌'* 

வெள்ளை அரசு பகிரங்கமாக அறிவித்தது. பம்பாயை நோக்கி 
வெள்ளைப்படைகள்‌ மேலும்‌ மேலும்‌ வந்துகொண்டிருப்பதாக 
பத்திரிகைச்‌ செய்திகள்‌ கூறின. 

மாலுமிகளின்‌ போராட்டக்குழு 8ழ்க்கண்ட அறிக்கையை இந்திய 
மக்களுக்கும்‌ நமது தலைவர்களுக்கும்‌ பகிரங்கப்படுத்தியது. 

“பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ அனைத்து சக்திகளையும்‌ பயன்படுத்தி 
எங்களை நசுக்கிவிடுவதாக பயமுறுத்தியிருக்கிறது. அவர்கள்‌ 


கி.ராஜநாராயணன்‌ 6, 260 
அப்படிச்‌ செய்வார்கள்‌ என்பதிலும்‌ எங்களுக்குச்‌ சந்தேகமில்லை. 
ஆனால்‌ அவர்களிடம்‌ நாங்கள்‌ வெட்கம்கெட்ட சரணாகதிக்குத்‌ 
தயாரில்லை. 


“எங்களைக்‌ காப்பாற்றும்‌ சக்தி நமது மக்களுக்கும்‌ நமது 
தலைவர்களுக்குமே உண்டு என்று நாங்கள்‌ திடமாக நம்புகிறோம்‌. ** 


“எங்கள்‌ போராட்டம்‌ நியாயமானது, நேர்மையானது. 
காங்கிரஸ்‌, முஸ்லீம்லீக்‌, கம்யூனிஸ்ட்‌ கட்சிகளின்‌ தலைவர்களுக்கு 
நாங்கள்‌ விடும்‌ விண்ணப்பம்‌ இதுதான்‌; பம்பாய்‌ நகரம்‌ ரத்த 
வெள்ளத்தில்‌ மூழ்காமலிருக்க உங்கள்‌ மகத்தான சக்திகளைப்‌ 
பயன்படுத்தவேண்டும்‌. கப்பல்படை அதிகாரிகளைக்‌ கட்டாயப்‌ 
படுத்தித்‌ துப்பாக்கிப்‌ பிரயோகங்களை நிறுத்தவேண்டும்‌. 


அமைதியான முறையில்‌ அர்த்தாலும்‌ வேலைநிறுத்தமும்‌ 
செய்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவேண்டும்‌ என்று 
கோருகிறோம்‌. எங்களுடைய சகோதரர்களும்‌ சகோதரிகளும்‌ 
எங்களை ஆதரிக்க வேண்டுகிறோம்‌. 

''உங்கள்‌ பதிலுக்காக நாங்கள்‌ காத்துக்கொண்டிருக்கிறோம்‌'” 

மாலுமிகளின்‌ கோரிக்கையை காங்கிரஸும்‌ முஸ்லீம்லீக்கும்‌ 
ஆதரிக்கவில்லை. அர்த்தால்‌ செய்யவேண்டும்‌ என்ற அவர்‌ 
களுடைய அறைகூவலை பண்டித நேரு பலமாக ஆட்சேபித்தார்‌. 

பத்திரிகையாளர்‌ கூட்டத்தில்‌ பண்டிதநேரு பேசினார்‌. 

அவர்களுடைய கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்கையில்‌, ''ராயல்‌ 
இந்திய கப்பல்படைப்‌ போராட்டக்‌ குழுவிற்கு அர்த்தால்‌ செய்யச்‌ 
சொல்லவும்‌ வேலை நிறுத்தத்துக்கு அறைகூவல்‌ விடுக்கவும்‌ எந்த 
உரிமையும்‌ இல்லை'' என்றார்‌. 

மற்றொரு கேள்விக்குப்‌ பதில்‌ அளிக்கும்போது. ''அவர்களுக்கு 
மக்களின்‌ ஆதரவு அமோகமாக இருந்தது என்பதை நாம்‌ 
ஒப்புக்கொள்கிறோம்‌'' என்றார்‌. 

சர்தார்‌ வல்லபாய்‌ படேல்‌ மாலுமிகளின்‌ வேலைநிறுத்த 
அறைகூவலைக்‌ கண்டனம்‌ செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார்‌. 
காங்கிரஸ்‌ கட்சியின்‌ தலைவர்‌ மெளலானா அபுல்கலாம்‌ ஆஸாத்தும்‌ 
கண்டித்தார்‌. 

ஆனாலும்‌ தலைவர்களின்‌ எதிர்ப்பையெல்லாம்‌ மீறி பம்பாய்‌ 
நகரம்‌ மாலுமிகளின்‌ போராட்டத்துக்கு ஆதரவாகத்‌ திரண்டது. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ & 261 


மாணவர்கள்‌ பள்ளியைவிட்டு வெளியேறினார்கள்‌. பம்பாய்‌ 
நகரத்தின்‌ மூன்றுலட்சம்‌ தொழிலாளிகள்‌ கட்டுப்பாடாக 
அமைதியாக வேலைநிறுத்தம்‌ செய்தார்கள்‌. 


கோட்டைப்‌ பகுதியில்‌ அமைதியாக நடந்துகொண்டு வந்த 
தொழிலாளர்களின்‌ ஊர்வலத்தின்மீது குறுக்கே - வேண்டுமென்றே 
- ஒரு பிரிட்டிஷ்‌ ராணுவ லாரி ஓட்டப்பட்டு லாரியடியில்‌ ரண்டு 
தொழிலாளிகள்‌ நசுங்கிச்‌ செத்தார்கள்‌. 


இதுவே மோதலின்‌ துவக்கமாக அமைந்தது. லாரியடியில்‌ 
சிக்கிய மற்ற தொழிலாளிகளைக்‌ காப்பாற்ற தொழிலாளிகள்‌ பாய்ந்து 
சென்றார்கள்‌. அந்தத்‌ தொழிலாளர்களை விரட்ட போலீஸ்‌ 
துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ செய்ததில்‌ அந்த இடத்திலேயே மேலும்‌ 
ரண்டு தொழிலாளிகள்‌ குண்டடிபட்டு இறந்தார்கள்‌. 


கட்டுக்கு அடங்கா நிலைமை உருவாகிவிட்டது. கோபம்‌ 
அடைந்த தொழிலாளர்கள்‌, பிரிட்டிஷ்‌ ராணுவ லாரிகள்‌ இரண்டைச்‌ 
சுற்றி வளைத்துத்‌ தீயிட்டார்கள்‌. விரைந்து வந்த பிரிட்டிஷ்‌ படைகள்‌ 
தொழிலாளர்மீது சரமாரியாகச்‌ சுட்டார்கள்‌. தெருவீதிகளில்‌ 
தடைகள்‌ ஏற்படுத்திக்கொண்ட தொழிலாளர்கள்‌ கையில்‌ கிடைத்த 
வற்றைக்‌ கொண்டு பின்வாங்காமல்‌ போராடினார்கள்‌. 


இதே நேரத்தில்‌, பம்பாய்‌ நகரின்‌ பல்வேறு பகுதிகளிலும்‌ 
இதேபோல்‌ போர்கள்‌ நடந்துகொண்டிருந்தன. வெலஸ்லி 
சாலையில்‌ 150 ஆயுதப்‌ போலீசாருக்கும்‌ தொழிலாளர்களுக்கும்‌ 
மூன்றரை மணிநேரம்‌ இடைவிடாத சண்டை நடந்து அடக்க 
முடியாமல்‌ ராணுவம்‌ வந்தது. ராணுவத்துடனும்‌ தடைகள்‌ 
ஏற்படுத்திக்கொண்டு தொழிலாளர்கள்‌ போராடினார்கள்‌. அவர்‌ 
களுக்கு ஈடுகொடுக்க ஆயுதங்கள்‌ இல்லாததால்‌ தொழிலாளர்கள்‌ 
கடைசியில்‌ சாலைத்‌ தடைகளை விட்டுக்கொடுத்துப்‌ பின்‌ 
வாங்கினார்கள்‌. 


பம்பாய்‌ நகர வீதிகள்‌ எங்கும்‌ பிரிட்டிஷ்‌ ராணுவ லாரிகள்‌ 
சறிப்பாய்ந்துகொண்டு ஓடின. அவைகளிலிருந்த வெள்ளைச்‌ 
சிப்பாய்கள்‌ கண்ணெதிரில்‌ தட்டுப்பட்டவர்களையெல்லாம்‌ 
சுட்டுக்கொண்டே போனார்கள்‌; ஒரு விளயாட்டைப்போல. அன்று 
மட்டும்‌ 270 பேர்‌ - இந்தியர்கள்‌ - மாண்டதாகக்‌ கணக்கு வந்தது. 


கப்பல்‌ படை வீரர்களின்‌ போராட்டத்துக்கு ஆதரவாக நாடு 
முழுவதும்‌ மக்கள்‌ கோபாவேசமாய்க்‌ கொதித்து எழுந்தார்கள்‌. 


கி.ராஜநாராயணன்‌ &, 262 
எல்லா முக்கிய நகரங்களிலும்‌ ஆர்ப்பாட்டம்‌ ஊர்வலங்கள்‌ நடந்தன. 
சென்னையில்‌ இருந்த 11.14.1.5. “'அடையார்‌'' கப்பல்‌ மாலுமிகள்‌ 
சென்னை மக்களோடு ஊர்வலத்தில்‌ வந்து கலந்துகொண்டார்கள்‌. 
கண்ணுக்குத்‌ தட்டுப்படுகிற வெள்ளையர்களை இவர்கள்‌ 
விரட்டினார்கள்‌. பிரிட்டிஷ்‌ கொடிகளை இறக்கிக்‌ கிழித்தனர்‌. 
அன்று சென்னையில்‌ நடந்த துப்பாக்கிப்‌ பிரயோகத்தில்‌ இருவர்‌ 
மரணம்‌ அடைந்தார்கள்‌. பலர்‌ காயமடைந்தார்கள்‌. 

கராச்சியில்‌ நடந்த அர்த்தாலைக்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்ல வேணும்‌. 
வெள்ளை அரசு பிறப்பித்திருந்த தடை உத்தரவையும்‌ மீறி மக்கள்‌ 
பல்லாயிரக்கணக்கில்‌ இதிஹாத்‌ மைதானத்தில்‌ கூடினார்கள்‌. 
தெருக்களில்‌ கூடிய மக்களைக்‌ கலைக்கக்‌ கண்ணீர்க்‌ குண்டுகள்‌ 
வீசியபோது, கண்ணீர்ப்‌ புகையைப்‌ பயனற்றதாகச்‌ செய்ய 
மாடிகளிலிருந்து பெண்கள்‌ தண்ணீர்‌ ஊற்றியது அரிய காட்சியாக 
இருந்தது! கடைசியில்‌ அங்கே எட்டுப்‌ பேரை துப்பாக்கிப்‌ 
பிரயோகத்தில்‌ கொன்றுதான்‌ கூட்டத்தைக்‌ கலைக்க முடிந்தது. பலர்‌ 
படுகாயம்‌ அடைந்தார்கள்‌. 

பம்பாய்‌ தெருக்களில்‌ இரண்டு நாட்கள்‌ வெள்ளை அரசின்‌ 
ராணுவத்தோடு மக்கள்‌ போராடியதில்‌ மட்டும்‌ மொத்தம்‌ 300 
பேர்கள்‌ மாண்டார்கள்‌. இந்திய நாட்டின்‌ வரலாற்றில்‌, பிரிட்டிஷ்‌ 
படைகளுடன்‌ மக்கள்‌ போராடியதும்‌ அதில்‌ இந்திய ராணுவவீரர்‌ 
களும்‌ தொழிலாளர்கள்‌, மாணவர்கள்‌ என்று இணைந்து வெள்ளை 
ராணுவத்தை எதிர்த்து போராடியதும்‌ வரலாற்று முக்கியம்‌ வாய்ந்த 
நிகழ்ச்சி. இதுவரை நடந்தவற்றிற்கு இது முற்றிலும்‌ மாறுபட்டது. 
இது எதிரிக்கும்‌ புரிந்தது; நம்மவர்களுக்கும்‌ புரிந்தது. இதனால்‌ 
நிலைமைகள்‌ வேகமாக மாறத்‌ தொடங்கின. 

“இப்பொ இங்கே ரண்டு விசயங்களைக்‌ கவனிக்க வேணும்‌”! 
என்றார்‌ மணி. 


ஒண்ணு: 

இந்திய ராணுவத்தை நம்பி இனி இந்தியாவை அரசாள முடியாது 
என்று பிரிட்டிஷார்‌ கண்டுகொண்டது. 

ரண்டு. 

தேசியத்‌ தலைவர்கள்‌ என்று கருதப்பட்டு வந்த மாபெரும்‌ 
தலைவர்கள்‌, அர்த்தால்‌ வேண்டாம்‌ என்று சொல்லித்‌ தடுத்தும்கூட 
தேசம்‌ பூராவும்‌ மக்கள்‌ பொங்கி எழுந்து ஆவேசமாகக்‌ கப்பல்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫. 263 


படைவீரர்களின்‌ போராட்டத்துக்கு ஆதரவாக ஊர்வலங்களும்‌ 
ஆர்ப்பாட்டங்களும்‌ நடத்தியது. 

வெள்ளைக்காரனுக்கு எப்படி இந்த நாட்டை இனி ஆளமுடியாது 
என்கிற பயம்‌ வந்ததோ, அதேபோல்‌ நம்முடைய தேசியத்‌ 
தலைவர்களுக்கும்‌ இந்த மக்கள்‌ இனி நம்முடைய கட்டுப்பாட்டில்‌ 
இருப்பார்களா என்கிற யோசனையும்‌ பயமும்‌ வந்தது என்பதுவும்‌ 
வாஸ்தவம்‌. 


- 


42 


இந்தியாவுக்கு சுய ஆட்சி தரப்‌ போவதாக பிரிட்டன்‌ 
பகிரங்கமாகவே - “வாயைத்‌ தொறந்து'' - சொல்லிவிட்டது. தேதி 
கூட அறிவித்தாகிவிட்டது! 


ரொம்பப்‌ பேர்‌ இதை நம்பவில்லை!! வெள்ளைக்காரனோட 
“ட்ரிக்‌'' இது, என்றார்கள்‌ கோபல்லபுரத்துப்‌ பெரியாட்கள்‌. 
அவனுடைய இங்கிலீஸ்‌ வார்த்தைகளையெல்லாம்‌ இவர்கள்‌ 
சாதாரணமாகப்‌ பேச்சில்‌ உபயோகித்ததால்‌ அவனுடைய 
எண்ணங்களும்‌ அத்துபடி என்பதுபோல்ப்‌ பேசினார்கள்‌. 

பேப்பர்‌ படிக்காத ஆட்களும்‌ பேப்பர்‌ படிக்க ஆரம்பித்ததும்‌, 
பேப்பர்‌ படித்துக்‌ கேட்காத ஆட்களும்‌ நின்று கேட்க ஆரம்பித்ததும்‌, 
கிராமத்தில்‌ நேர்ந்த வித்தியாசமான காட்சி. நேத்து வரைக்கும்‌ 
'வெள்ளைத்துதி' பாடிக்கொண்டிருந்த நுன்ன கொண்டப்‌ பெரியவர்‌ 
இன்று சடாரென்று காங்கிரஸ்‌ துதிபாட ஆரம்பித்தது கஸ்தூரி 
யாலேயே நம்பமுடியவில்லை! 


நுன்னகொண்ட நாயக்கர்‌ வீட்டுத்‌ தாழ்வாரத்திலும்‌ ஊர்‌ 
மடத்திலும்‌ கம்மாய்க்‌ கரை மரத்துநிழல்‌ அடியிலும்‌ காடுகளில்‌ 
''அருகுவெட்டித்‌ தொண்டர்‌ படை'' கருவமரத்து நிழலில்‌ கஞ்சி 
குடிக்க உட்காரும்போதும்‌ இந்த அரசியல்‌ சமாச்சாரங்கள்‌ 
காரசாரமாகப்‌ பேசப்பட்டன. 


இந்தச்சமயத்தில்‌ இங்கே மணி என்று அழைக்கப்படும்‌ தேசாந்திரி 
வந்து சேர்ந்தது தற்செயலான ஒரு விஷயம்‌ என்றாலும்‌ 


ஆ 


கி. ராஜநாராயணன்‌ ௫, 264 


கோபல்லபுரத்து இளவட்டங்களிடம்‌ அது பெரிய பாதிப்பை 
ஏற்படுத்தியிருந்தது. 

பம்பாயில்‌ கப்பல்படை மாலுமியாக இருந்து அந்தப்‌ 
போராட்டங்களிலெல்லாம்‌ பங்குகொண்ட அவர்‌ அரசியல்த்‌ 
தெளிவும்‌ கொண்டவராக இருந்தார்‌. இங்கே தங்கியிருந்த அத்தனை 
நாட்களிலும்‌ அவரைச்‌ சுற்றி இருந்த வாலிபக்‌ கூட்டங்களுக்கும்‌ 
மற்றவர்களுக்கும்‌ பல தேசிய சர்வதேச அரசியல்‌ விவகாரங்களைப்‌ 
பள்ளிப்‌ பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுப்பதுபோல்‌ விவரித்துச்‌ 
சொன்னார்‌. 


1947 ஆகஸ்ட்‌ 15 நெருங்க நெருங்க கிராமம்‌ பரபரப்பும்‌ முனைப்பும்‌ 
கொண்டது. முதல்‌ சுதந்திர தினத்தை எப்படிக்‌ கொண்டாடுவது 
என்பதைத்‌ தனித்தனியாக விவாதித்தது. 


ஊருக்குப்‌ புறப்பட்ட மணியை இருந்து போகலாம்‌ என்று 
வற்புறுத்தியதின்‌ பேரில்‌ சம்மதித்தார்‌. சொல்லப்‌ போனால்‌ 
அவருக்குத்‌ தான்‌ பிறந்த ஊரைவிட பம்பாயும்‌ பம்பாய்‌ நிகழ்ச்சி 
களுமே கண்ணுக்கு முன்னால்‌ வந்து நின்றன. அவருக்கு இந்த 
"சுதந்திரத்தில்‌ மகிழ்ச்சியில்லை. நாடு ரண்டாக உடைந்ததும்‌ 
மதங்களின்‌ பெயரால்‌ மக்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ கொன்று குவித்ததும்‌ 
பெண்டுகளை மானபங்கப்‌ படுத்தியதும்‌, பச்சைக்‌ குழந்தைகளைத்‌ 
திரிசூலத்தில்‌ குத்தி ஏந்திக்கொண்டு வெறி ஊர்வலம்‌ வந்த மிருக 
மனிதர்களைப்‌ பற்றி எண்ணி மனது பதைத்தது. 

"போராட்டத்தை வாபஸ்‌ வாங்குங்கள்‌; உங்களைப்‌ பழி 
வாங்காமலும்‌ உங்கள்‌ வேலைகளுக்கு நாங்களே உத்திரவாதம்‌ 
தருகிறோம்‌ என்று வாக்குறுதித்‌ தந்த படேல்‌ உட்பட பல 
தலைவர்கள்‌ தேசியத்‌ தலைவர்கள்‌ திடீரென்று ''காணாமல்‌'* 
போனதும்‌, போராட்டத்தை வாபஸ்‌ வாங்கிய மறுநாளே, ஈவு 
இரக்கமில்லாமல்‌ இந்திய மாலுமிகளை வெள்ளையர்கள்‌ அடித்து 
நொறுக்கிக்‌ கொன்றதும்‌, கைதும்‌, பழிவாங்கல்களும்‌, கேஸும்‌, 
டிஸ்மிஸ்ஸும்‌... அந்நிலைமையில்‌ தப்பி ஓடித்‌ தலைமறைவான 
மாலுமிகளில்‌ மணியும்‌ ஒருவர்‌. இப்போது அவர்‌, படுபாவிகளான 
வெள்ளையர்களைக்கூட மன்னிக்கத்‌ தயாராக இருந்தார்‌; நமது 
தேசியத்‌ தலைவர்களை அவர்‌ மன்னிக்கத்‌ தயாரில்லை! 

கிராமத்தில்‌ மூன்று அரசியல்‌ பிரிவுகள்‌ - சொல்லப்‌ போனால்‌ 
நான்கு - இருந்தது. காங்கிரஸ்கட்சி, திராவிட இயக்கம்‌, கம்யூனிஸ்ட்‌ 
கட்சி, பிரிட்டிஷ்காரனுக்குத்‌ துதிபாடும்‌ உதிரிகள்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 6, 265 


இந்த முதல்‌ சுதந்திரதினக்‌ கொண்டாட்டத்தைக்‌ கொடியேற்றிக்‌ 
கொண்டாட காங்கிரஸ்‌ கட்சியாரோடு பிரிட்டிஷ்‌ தாஸர்கள்‌ 
இணைந்துகொண்டார்கள்‌. (அதில்‌ ஒன்றிரண்டு பேர்‌ மாத்திரம்‌ 
இன்னும்‌ கலைந்துகொண்டே இருந்தார்கள்‌) 

கம்யூனிஸ்ட்‌ ''பையன்கள்‌' ' போய்‌ காங்கிரஸ்காரர்களைப்‌ பார்த்து 
சுதந்திரதினத்தை நாம்‌ சேர்ந்தே கொண்டாடுவோமே என்று 
கூப்பிட்டார்கள்‌. ''ஒங்களுக்கும்‌ நம்‌ மகளுக்கும்‌ ஒத்துவராது; நாங்க 
ஒங்களோடு சேரமுடியாது. நாங்க வாங்கின சொதந்தர தினத்தெ 
நாங்க தனியாத்தான்‌ கொண்டாடுவோம்‌'' என்று சொல்லி 
விட்டார்கள்‌. 

கொத்தனார்‌ சாமிநாயக்கர்‌ அதுபற்றிச்‌ சொன்னார்‌ ''காங்கிரஸ்‌ 
காரங்க நடந்துகிட்டது சரியாத்தெரியல'' என்று. ''அந்தப்‌ பேச்சுக்‌ 
காலெ சரியில்லெ'' என்றார்‌. கொஞ்சம்‌ கழித்து எரிச்சலான கோபத்‌ 
தோடு ''நாங்க வழங்குன சொதந்திரொம்‌'' என்று சொல்லிவிட்டுக்‌ 
காட்டி, ''ஒம்‌, அப்பன்‌ வாங்கின சொதந்திரண்டா!!' என்று சொல்லி, 
ஒரு வசவையும்‌ சேர்த்து முடித்தார்‌. 


அழகரசனும்‌ அவனது சேக்காளிகளும்‌ இந்த சுதந்திரத்தை வேற 
விதமாகப்‌ பார்த்தார்கள்‌. தமிழன்‌ இனி இந்தி ஏகாதிபத்தியத்துக்கு 
அடிமையாக வேண்டும்‌. பார்ப்பனியத்துக்குக்‌ கிடைத்த வெற்றி. 
ஏக இந்தியா என்று சொல்லித்‌ தமிழன்‌ நசுக்கப்படுவான்‌. எல்லா 
மத்திய அரசு பதவிகள்‌, உத்தியோகங்கள்‌ இனி நமக்கில்லை. 
பார்ப்பனிய அறிவு ஜீவிகளோடு அறிவுத்திறனில்‌ நம்முடைய 
பிள்ளைகள்‌ போட்டிபோட முடியாது. வஞ்சகமாக நாம்‌ 
முறியடிக்கப்பட்டுக்கொண்டே இருப்போம்‌. 

கம்யூனிஸ்ட்‌ ''பையன்கள்‌'' தரப்பில்‌ எழுந்த சிந்தனை வேற 
விதமாக இருந்தது, ''வெந்தது போதும்‌; முந்தியில போடு'' என்கிற 
கதையாகிவிட்டது. வெறும்‌ அதிகார மாற்றம்‌ இது. எல்லாம்‌ 
அப்படியே இருக்கும்‌; வெள்ளையன்‌ உட்கார்ந்த இடத்தில்‌ - 
பதவிகளில்‌ - கருப்பந்துரைகள்‌ உட்கார்ந்துகொண்டிருப்பார்கள்‌. 
ஏழ்மை அப்படியே இருக்கும்‌. எந்திர முதலாளிகள்‌ கொழுக்கப்‌ 
போகிறார்கள்‌; வெள்ளை மூலதனத்தோடு இணைந்துகொண்டு. 
சுதந்திரம்‌ என்று சொல்லிவிட்டு பிரிட்டிஷ்‌ காமன்வெல்த்துக்கு 
உள்ளே இரு என்கிற வஞ்சகத்தை இந்த ''மூதி''கள்‌ புரிந்து 
கொள்ளவில்லை. யுத்தத்தில்‌ ஏற்பட்ட தண்டச்‌ செலவுகளை 
யெல்லாம்‌ இந்தியாவின்‌ தலையில்‌ வைத்து கட்டப்போகிறான்‌ 


கி.ராஜநாராயணன்‌ ௫ 266 


அவன்‌. இந்த வெறும்‌ அதிகார மாற்றத்துக்காகவா இத்தனை காலம்‌ 
எத்தனை தியாகிகள்‌ மடிந்தார்கள்‌? இன்னும்‌ ஒரு பெரும்‌ 
போராட்டம்‌ இருக்கு இவனுகளோட. ஆனாலும்‌ வெள்ளையன்‌ 
இந்த நாட்டைவிட்டுப்‌ போறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான்‌. 
காங்கிரஸ்காரர்களின்‌ சிந்தனை இப்படி இருந்தது: பசுவும்‌ 
புலியும்‌ ஒரு தண்ணீர்த்துறையில்‌ ஒன்று சேர்ந்து தண்ணீர்‌ குடிக்கும்‌ 
அந்த ராமராஜ்யம்‌" வரப்போகிறது. இந்தியாவைப்‌ பிடித்திருந்த 


பள்ளுபாடுவோமே ஆனந்த சுதந்திரம்‌ அடைந்துவிட்டோமென்று- 


கிராமத்தைத்‌ தோரணங்களாலும்‌ கொடிகளாலும்‌ அலங்கரித்‌ 
தார்கள்‌. ஊர்ப்பொங்கலுக்குக்‌ காப்புக்‌ கட்டுவதுபோல ஊருக்குள்‌ 
நுழையும்‌ பாதைகளிலெல்லாம்‌ வைக்கோல்‌ புரியில்‌ மாங்குழை 
களைச்‌ செருகித்‌ தொங்கவிட்டுக்‌ கட்டினார்கள்‌. பெரியவர்கள்‌ 
எல்லா கிராம தேவதைகளுக்கும்‌ பூசைக்கு ஏற்பாடு செய்தார்கள்‌. 

ஊருக்கு வடக்கே பார்வதி அம்மன்‌ கோவில்‌ முன்புள்ள 
மைதானத்தில்‌ கம்யூனிஸ்ட்களும்‌ ஊருக்குத்தெற்கே கிருஷ்ணன்‌ 
கோவில்‌ முன்‌ உள்ள மைதானத்தில்‌ காங்கிரஸ்காரர்களும்‌ முதல்‌ 
சுதந்திர இனத்தைத்‌ தனித்தனியே கொண்டாடினார்கள்‌. 

காங்கிரஸ்காரர்களின்‌ ஏற்பாடும்‌ கம்யூனிஸ்ட்களின்‌ ஏற்பாடும்‌ 
வித்தியாசமாக இருந்தது. காங்கிரஸ்‌ கூட்டத்தில்‌ இதுவரை 
வெள்ளைக்காரனை ஆதரித்தே பேசியவர்களும்‌ “நமதே ராஜ்யம்‌ 
அடைந்தே தீருவோம்‌" என்கிற கோஷத்தைக்‌ கேலி செய்தவர்களும்‌ 
இருந்தார்கள்‌. எல்லோரும்‌ குளித்து ரொம்ப சுத்தமாக்‌ இருந்தார்கள்‌. 
கூட்டத்தின்‌ முடிவில்‌ விநியோகிக்க தயாராக சர்க்கரைப்‌ 
பொங்கலும்‌ இருந்தது. 

கம்யூனிஸ்ட்களின்‌ கூட்டத்தில்‌ அவ்வளவும்‌ இளவட்டங் 
களாகவே இருந்தார்கள்‌. அதில்‌ அந்த கிராமத்தின்‌ ஆதிதிராவிட 
சமூகத்தவர்கள்‌ உட்பட அனைத்து ஜாதிக்காரர்களுமே இருந்தார்கள்‌. 
சிறுவர்களைக்கொண்ட ஓயில்கும்மி கலை நிகழ்ச்சியாக ஏற்பாடு 
செய்யப்பட்டிருந்தது. 

அந்தக்‌ கூட்டத்தில்‌ சல புதிய முகங்களும்‌ தட்டுப்பட்டன. 
அவர்கள்‌ சுப்பையாவுக்குத்‌ தெரிந்தவர்கள்‌. இங்கே அவர்கள்‌ 
வந்ததே தனிக்கதை. சுசிந்திரம்‌ தாணுமாலயன்‌ கோவில்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ௫. 267 
தேர்த்திருவிழாவில்‌ தேரில்‌ தேசியக்கொடியான மூவர்ணக்கொடி 
கட்டினால்த்தான்‌ தேர்‌ நகரும்‌ என்று சொன்னார்கள்‌. மூவர்ணக்‌ 
கொடி கட்டாமல்‌ தேர்‌ நகரவில்லை; தேரில்‌ கட்டிய மூவர்ணக்‌ 
கொடியைத்‌ திருவாங்கூர்‌ போலீஸ்‌ அவிழ்க்கப்போனது. கொடியை 
அவிழ்க்கவிட மாட்டோம்‌ என்றது கூட்டம்‌. போலீஸாக்கும்‌ 
மக்களுக்கும்‌ போராட்டம்‌ தொடங்கியது. ''திவான்‌ ஆட்சி ஒழிக, 
மன்னர்‌ ஆட்சி ஒழிக'' என்று முன்னேறிய மக்கள்‌ கூட்டத்தை 
முன்னறிவிப்புகூட இல்லாமல்‌ கண்மூடித்தனமாக மக்களைச்‌ 
சுட்டுக்‌ குவித்தது திருவாங்கூர்‌ போலீஸ்‌. 

“எத்தனைபேர்‌ செத்தாங்க என்றே தெரியலை; அவ்வளவு 
உடம்புகளையும்‌ அள்ளிப்‌ போட்டுக்கொண்டு போலீஸ்‌ லாரி 
போகும்போது மறித்தோம்‌. பயனில்லை. வாய்‌ ஜனநாயகம்‌ 
பேசுவதும்‌ கை சுடுவதும்‌ திவான்‌ ஆட்சியின்‌ அழகு. உயிர்‌ தப்பி 
ஓடிவந்தோம்‌'' என்று சொன்னார்கள்‌ அநீத இளைஞர்கள்‌. 
அவர்களும்‌ கூட்டத்தில்‌ பேசுவதாக இருந்தது. 

ராத்திரி பன்னிரெண்டு மணிவரை பொழுது போகணுமே; 
சலங்கைக்‌ கொத்துகளைக்‌ காலில்‌ கட்டிக்கொண்ட சிறுவர்கள்‌ 
கையில்‌ செங்கொடி பிடித்துக்கொண்டு மேளத்தின்‌ தாளக்கட்டுக்கு 
ஏற்ப ஒழுங்காக ஒன்றுபோல்‌ காலடிகளை எடுத்து வைத்து 
கைக்கொடிகளை வீசிக்‌ கூட்டுக்‌ குரலில்ப்‌ பாடி ஆடினார்கள்‌. 

''சங்கத்திலெல்லோரும்‌ சேருங்க 

விவசாய 

சமுதாயம்‌ ஓங்க வேணுங்க..." 
மக்கள்‌ கவிஞன்‌ திருமூர்த்தியின்‌ பாடல்களை அவர்கள்‌ தொடர்ந்து 
ஆடிப்‌ பாடினார்கள்‌. 

மணி பன்னிரெண்டு. 


கிராம தேவதைகளின்‌ கோவில்களிலுள்ள மணிகளெல்லாம்‌ 
கணகணவென்று ஒலித்தன. பிடாங்கு வேட்டுகளை வெடிக்கச்‌ 
செய்தார்கள்‌. அதுவரை பறக்க விடப்பட்டிருந்த கறுப்புக்‌ 
கொடியைக்‌ 8ழே இறக்கினார்கள்‌. மூவர்ணக்கொடியைப்‌ பலத்த 
ஆரவாரங்களுடனும்‌ சொல்லமுடியாத ஆனந்தத்தோடும்‌ ஏற்றி 
னார்கள்‌. கரகோஷங்களோடு கோஷங்களும்‌ ஒலித்தன. பெண்டுகள்‌ 
குலவையிட்டார்கள்‌. 


7 
ப்‌ 


கி.ராஜநாராயணன்‌ 6) 268 
வழக்கம்போல்‌ பொழுது விடிந்தது! 
மறுநாள்‌ 


பேப்பரில்‌ வந்த அந்தச்‌ செய்தியைப்‌ பற்றிய பேச்சு வந்தது. 
தேசமெல்லாம்‌ இந்த சுதந்திரதினக்‌ கொண்டாட்டத்தில்‌ மூழ்கி 
இருக்கிறது. கல்கத்தாவில்‌, மகாத்மா காந்தி ராட்டையில்‌ வேகமாக 
நூல்‌ நூற்றுக்கொண்டிருந்தாராம்‌. 

பத்திரிகை நிருபர்கள்‌ போய்‌ காந்திஜி முன்னால்‌ நின்றார்களாம்‌. 
அப்பவும்‌ அவர்‌ அவர்களைப்‌ பார்க்கலையாம்‌. 


“பாபுஜி, தேசத்துக்கு சுதந்திரம்‌ வந்துவிட்டது. தேசமே 
மகிழ்ச்சியில்‌ திளைத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள்‌ மெளனமாக 
நூல்‌ நூற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்‌. ஒரு செய்தி சொல்லவேண்டும்‌", 
என்று கேட்டு நின்றார்கள்‌. 

பதிலே சொல்லலையாம்‌; அவர்பாட்டுக்கு ''விர்‌ விர்‌” என்று 
வேகமா நூல்‌ நூற்றுக்கொண்டிருந்தாராம்‌. திரும்பவும்‌ பத்திரிகை 
நிருபர்கள்‌ அதே கேள்வியை காந்திஜியிடம்‌ கேட்டார்களாம்‌. 


ராட்டை சுற்றுவதை நிறுத்தினாராம்‌. நிருபர்களைப்‌ பார்த்தாராம்‌. 
என்ன சொல்லுவாரோ என்று எதிர்பார்த்துக்கொண்டிருந்த 
நிருபர்களுக்கும்‌ தேசத்துக்கும்‌ அவர்‌ சொன்ன ஓரே வார்த்தை; 
"ஒண்ணுமில்லை! 


சொல்லிவிட்டு முன்னிலும்‌ வேகமாய்‌ நூற்க ஆரம்பித்து 
விட்டாராம்‌. சுதந்திரத்தைப்பற்றி கல்கத்தாவில்‌ காந்தி சொன்ன 
வார்த்தை கோபல்ல புரத்திலும்‌ வந்து எதிரொலித்தது. 
"ஒண்ணுமில்லை" 
"ஒண்ணுமில்லை '* 
"ஒண்ணுமில்லை! 
அன்னமய்யா அந்த வார்த்தையைத்‌ தனக்குள்‌ சொல்லிப்‌ 
பார்த்துக்கொண்டான்‌. 


டட 


கி.ராஜநாராயணன்‌ 
சாகித்திய அக்காதெமி 


விருது ஏற்புரை 
25-பிப்ரவரி - 1992 


மதிப்பிற்குரிய தலைவர்‌ அவர்களே, 
சக எழுத்தாளர்களே, 
அறிஞர்‌ பெருமக்களே, சகோதரி சகோதரர்களே, 


என்‌ வாழ்வில்‌ நினைவில்‌ கொள்ளவேண்டிய இந்நாளில்‌, எனக்கு 
இங்கே விருதுவழங்கி கெளரவித்த சாகித்ய அக்காடமிக்‌ 
கமிட்டியார்களுக்கும்‌ என்னைத்‌ தேர்ந்தெடுக்கக்‌ காரணமான 
அனைவர்க்கும்‌ முதலில்‌ எனது நன்றிகளைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


இந்திய நாட்டின்‌ ஒரு தெற்குக்‌ கடேசி மூலையில்‌ இருக்கிறது 
எனது கிராமமான இடைசெவல்‌. 250 வீடுகளே கொண்ட சிறிய 
கிராமம்தான்‌. இப்போது அங்கே என்னையும்‌ சேர்த்து சாகித்ய 
அக்காடமி விருது பெற்றவர்களின்‌ எண்ணிக்கை இரண்டு என்று 
ஆகிறது. 

தமிழ்ச்சிறுகதை இலக்கியத்தில்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லும்படியான 
அந்த மற்றொரு எழுத்தாளன்‌ எனது நண்பன்‌ கு.அழகிரிசாமி எனது 
தெருவைச்‌ சேர்ந்தவன்‌. 

மரணத்துக்குப்பின்‌ அவனுக்கும்‌, உயிரோடு இருக்கும்போதே 
எனக்கும்‌ விருதுவழங்கி எங்களை கெளரவித்திருக்கிறது சாகித்ய 
அக்காடமி. 

நாட்டின்‌ மிக உயர்ந்த அளவு மழை கொட்டும்‌ இடம்‌ சிரபுஞ்சி 
என்று சொன்னால்‌, நாட்டின்‌ மிகக்குறைந்த அளவு மழை 
பெய்யக்கூடிய இடம்‌ எனது வட்டாரமான கரிசல்‌ பிரதேசம்‌. 


கி. ராஜநாராயணன்‌ & 270 
இந்த மண்ணைக்‌ “கரும்பாலைவனம்‌:* என்று ஒரு விதத்தில்‌ 
குறிப்பிட்டுச்‌ சொல்லலாம்‌. 
என்றாலும்‌, இந்த வறண்ட மண்ணில்தான்‌ பல மகத்துவர்கள்‌ 
தோன்றியிருக்கிறார்கள்‌. 
பெருங்கவிஞர்‌ வரிசையில்‌ ஸ்ரீ ஆண்டாளும்‌ பெரியாழ்வாரும்‌, 
சென்னிகுளம்‌ அண்ணாமலை ரெட்டியாரும்‌ எட்டையபுரம்‌ 


பிள்ளையும்‌. (இசை மும்மூர்த்திகளில்‌ ஒருவரான முத்துசாமி 
தீட்சிதர்‌ வாழ்ந்து அடங்கிய மண்ணும்‌ இதுதான்‌) 3 

"'கருப்புகாந்தி: என்று புகழ்பட்ட காமராஜும்‌, இப்படியான 
இன்னும்‌ பலர்‌ பிறந்த மண்‌ இது. 


கவுண்டர்‌ இன மக்களும்‌ வந்து, இந்தக்‌ காடுகளையெல்லாம்‌ 
திருத்தி நாடாக்கனர்‌. 
இந்த மக்கள்‌, அவர்கள்‌ பிறந்து வாழ்ந்த மண்ணை விட்டுவிட்டு 
இங்கேவந்து இப்படிக்‌ குடியேறப்‌ பலப்பல காரணங்கள்‌ இருந்தன. 
தமிழ்‌ மொழியில்‌ ஒரு பாடல்‌ உண்டு. 


"கொடிய மன்னன்‌ இருக்கும்‌ நாட்டில்‌ வசிப்பதைவிட 
கடும்புலிகள்‌ வாழும்‌ காடு நன்றே” என்கிறது அப்பாடல்‌. 


இப்படியாக அந்த மண்ணிலிருந்து இந்த மண்ணுக்குக்‌ குடி 
பெயர்ந்து வந்த நடப்பை எங்கள்‌ முன்னோர்கள்‌ எங்களுக்கு நாங்கள்‌ 
குழந்தைப்‌ பருவத்தில்‌ இருந்தபோதே கதைகதையாகச்‌ சொல்லி 
யிருக்கிறார்கள்‌. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ ட 271 


“'கோபல்லபுரத்துமக்க "ளின்‌ முதல்பாகமான : 'கோபல்லதிராம'* 
நாவலுக்கு அடிப்படையாக இந்த நாட்டுப்புறக்‌ கதைகளே 
அமைந்தன. 

இந்நாவலின்‌ முதல்பாகம்‌, கிழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ இங்கே 
வந்து கால்‌ஊன்றி, ஆட்சியைக்‌ கைப்பற்றியதோடு முடிகிறது. 


மாற்றங்கள்‌, அந்த ஆட்சியை எதிர்த்து இந்திய மக்கள்‌ களர்ந்‌ 
தெழுந்து போராடிய போராட்டம்‌, அப்போராட்டம்‌ இந்தச்‌ சிறிய 
கிராம மக்களை எவ்வாறு பாதித்தது என்பதைச்‌ சொல்லுகிறேன்‌. 


இந்தியாசுதந்திரம்‌ பெற்ற கதையோடு இந்நாவல்‌ இப்போதைக்கு 
முடிவடைகிறது. 


பொதுவாக, 


வட்டாரமொழி இலக்கியங்களைப்‌ பிறமொழிகளில்‌ மொழி 
யாக்கம்‌ செய்வது என்பது கடினமான காரியமாகவே இருக்கும்‌ 
என்பதை ஒப்புக்கொள்கிறேன்‌. 


கி.ராஜநாராயணன்‌ ஓ 272 


என்றாலும்‌, உலகின்‌ பிற பகுதிகளில்‌ இவைகளை சிரமம்‌ 
மேற்கொண்டு செய்துகொண்டிருப்பதாகவே அறிகிறேன்‌. நமது 
நாட்டிலும்‌ அவ்வகை முயற்சியில்‌ சாகித்ய அக்காடமி முனைந்து 
செயல்படுமானால்‌ வெற்றிகாண இயலும்‌ என்று நம்புகிறேன்‌. 


சாதாரண மேம்போக்கான பொதுமொழி நடையை விட 
வட்டாரவழக்கு நடைமொழி ஆழமானது, அது மக்களின்‌ 
ஆன்மாவிலிருந்து உதிப்பது. அதற்கே என்று ஒரு மொழிச்சிறப்பு 
உண்டு. 

வட்டார வழக்குச்‌ சொற்களை சரியாகப்‌ புரிந்துகொள்ள 
விஸ்தாரமான ஒரு அகராதி தமிழில்‌ இல்லாதது பெரிய்ய குறை. 
எனது கரிசல்‌ வட்டாரத்துக்கு என்று ஒரு சிறிய அகராதி ஒன்றைத்‌ 
தமிழில்‌ முதன்முதலாக எனது நண்பர்களின்‌ உதவியோடு செய்து 
வெளியிட்டிருக்கிறேன்‌. என்றாலும்‌ எனக்கு அது நிறைவு தருவதாக 
இல்லை. 

இன்னும்‌ திருத்தமாகவும்‌ சிறப்பாகவும்‌ அதை மறுபதிப்பாகக்‌ 
கொண்டு வரவேண்டும்‌ என்று தோன்றிக்கொண்டேயிருக்கிறது. 
அதன்‌ இரண்டாவது பதிப்பு வெளிவரும்போது அக்குறைகளைக்‌ 
களைந்து சீராக்கலாம்‌ என்றிருக்கிறேன்‌. 

சாகித்ய அக்காடமி எனக்கு வழங்கியிருக்கும்‌ இந்த விருது 
எனக்கு மட்டுமல்ல, கரிசல்‌ இலக்கிய எழுத்தாளர்களுக்கும்‌ எனது 
மக்களுக்கும்‌ கிடைத்த ஒரு விருதாகவே கருதி ஏற்றுக்கொள்கிறேன்‌. 

இங்கு கூடியுள்ள அனைவருக்கும்‌ எனது பணிவான 
வணக்கத்தையும்‌ நன்றியையும்‌ கூறி அமர்கிறேன்‌. 


4 


1 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 

34 வாரங்களாக விகடனில்‌ தொடராக வெளிவந்து 
பல்லாயிரக்கணக்கான வாசகர்களின்‌ வரவேற்பையும்‌, 
சாகித்திய அக்காதெமியின்‌ பரிசையும்‌ பெற்றது. 


இந்தியா சுதந்திரம்‌ பெற்ற கதையோடு முடியும்‌ இந்நாவலில்‌. 
சமகால வரலாற்றுச்‌ சம்பவங்களின்‌ பின்னணியில்‌ 
சாதாரண மக்கள்‌ நாயகர்களாக விளங்குவதையும்‌, 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியை எதிர்த்துக்‌ கிளர்ந்தைமுவதையும்‌ 
'தமக்கேயுரிய தனீ நடையில்‌ 

சுவை பொங்க விவரிக்கிறார்‌ கி.ரா. 


விலை ரூ.150/- 


